சிவாகமசித்தாந்த பரிபாலன சங்கத்து வெளியீடு எண் க 0 . 


உ 
சிவமயம் . 


இரத்தினத்திரயம் . 
போககாரிகை . 
நாதகாரிகை . 
மோக்ஷகாரிகை .. 
பரமோக்ஷ நிராசகாரிகை . 
இவற்றின் மூலமும் விரிவுரையும் 
( தமிழ் மொழிபெயர்ப்பு ) 

இவை 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்துச் சமஸ்கிருத பண்டிதர் 

நா . கிருஷ்ணசாஸ்திரிகளாலும் , 


வியாகரணசிரோமணி 
மு . சுப்பிரமணிய சாஸ்திரிகளாலும் 

மொழிபெயர்க்கப்பெற்று 
க்ஷ சங்கத்துச் சித்தாந்த சாத்திரபோககர் 
பொ . முத்தைய பிள்ளையவர்களால் 

பரிசோதிக்கப்பெற்று 


தேவகோட்டை 
சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்தாரால் 


காரைக்குடி 
ஊழியன் அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பெற்றன . 
பிரபவ ( 1927 ) 

[ கூ 2-0-0 


விலை ) 


உ 
சிவமயம் . 


முகவுரை . 


உலகத்திலுள்ள பல சமயங்களையும் அங்கமாகக்கொண்டு 
தான் அங்கியாய் ராஜாங்கத்தமர்ந்து விளங்குவது வைதிக சைவ 
சமயமேயாம் . இது அங்கமாயுள்ள ஏனைய சமயங்களுள் ஒன் 
றையேனும் தாழ்ந்ததென்று நிந்திக்கிறதில்லை . ஏனைய சமயப் 
பொருளையே மேலான பொருளாகக்கொள்ளுதல் கூடாதென்று 
அறிவிக்கும் . ஏனைய சமயங்களிலுள்ள பொருள்களனைத்தும் 
சைவசமயத்தில் அங்கங்களாகக் காணப்பட்டு ஏனைய சமயங்களா 
லறியப்படாத பொருள்களுங் காணப்படும் . ஏனைய சமயங்களி 
லுள்ள பொருள்கள் அனைத்தையும் சைவசமயங்கொள்வதுபோல் 
சைவ சமயத்திலுள்ள பொருள்களனைத்தையும் ஏனைய சமயம் 
கள் ஒன்றுக்கொள்வதில்லை . ஆகையால் ஏனைய சமயங்களால் 
சைவ சமயம் தோல்வியடையப்படுகிறதில்லை . 

இத்துணைப் பெருமை வாய்ந்த சைவசமயப் பொருள்களை 
இனிது விளக்கும் நூல்கள் சிவாகமங்களேயாபாகும் . இச்சிவாக 
மங்கள் முடிந்த முடிபாயிருப்பது பற்றிச் சித்தாந்தமெனப்படும் . 
" சிவாகமங்கள் சித்தாந்தமாகும் என்றருளிச் செய்தனர் 
ஸ்ரீ அருணந்தி சிவாசாரியரும் . (சிவஞான சித்தியார் அ - ம் சூ - ம் . 
செ . கரு :) 

இச்சிவாகமங்கள் சரியை , கிரியை , யோகம் , ஞானமென் 
னும் நான்கு பாதங்களையுடையன . அவற்றுள் பதி , ! சு , 
மென்னும் பொருள்களின் உண்மையினையும் , அவற்றின் இலக் 
கணங்களையும் , பசுவானது பாசத்தில் நின்றும் நீங்கிப் பதியை 
யடைதற்குச் செய்யத்தகும் சாதனங்களையும் , சாதனம் முற்றுப் 
பெற்ற பின்னர் நிகழும் முத்தி நிலையினையும் தருக்க முறையில் 
செவ்வனே விளக்குவது ஞானபாதம் . இந்த ஞானபாதம் மிக 
விரிவாயிருக்கின்றமையால் அவ்விரிவனைத்தையும் தொகுத்துப் 
பெரியார் பலர் எட்டுப் பிரகரணங்கள் செய்துவைத்தனர் . 


பாச 


பிரகரணங்களை ஆக்கியோர் பலராயிருப்பினும் ஞானபாதப் பொரு 
ளின் சம்பந்தம்பற்றித் தொன்றுதொட்டு இவை , அஷ்டப்பிர 
காரணமெனத் தொகுத்துக் கூறப்படுகின்றன . இவற்றுள் ஆறு 
பிரகரணங்களுக்கு ஸ்ரீ அகோர சிவாசாரியரும் , இரண்டு பிரகா 
ணங்களுக்கு ஸ்ரீ பட்டராமகண்டரும் உரை செய்துள்ளார் . 

சித்தாந்த சாத்திரப்பொருள்களனைத்தும் இப்பிரகரணங் 
களில் செவ்வனே விளங்கும் . இவ்வெட்டுப் பிரகரணங்களையும் 
இரண்டு தொகுதியாக நாகரத்திலும் , முதன் மூன்று பிரகரணங் 
கனைத் தமிழில் மொழிபெயர்த்தும் இச்சங்கத்திலிருந்து முன்னர் 
அச்சிட்டு வெளியிட்டிருக்கின்றோம் . இப்பொழுது மனைய 
ஐந்து பிரகரணங்களையுந் தமிழில் மொழிபெயர்த்து அச்சிட்டி 
ருக்கின்றோம் . 
இப்பிரகரணங்களின் பெயா வருமாறு : 

தத்துவப் பிரகாசிகை . 

தத்துவ சங்கிரகம் . 
கூ . தத்துவத்திரய நிர்ணயம் . 

இரத்தினத் திரயம் . 
போககாரிகை . 
நாதகாரிகை . 

மோக்ஷகாரிகை . 

அ . பரமோக்ஷ நிராசகாரி கை . 
இவற்றுள் , முதல் மூன்று பிரகரணங்களிற் கூறப்படும் விஷ 
யங்களிவையென அந்தப் பிரகரணங்களின் முகவுரையில் கூறப் 
பட்டுள்ளன . பின் ஐந்து பிரகரணங்களுள் , 

இரத்தினத்திரயம் . 
விந்து , சிற்சத்தி , சிவம் என்னும் மூன்று பொருள்களை 
இரத்தினமாக உருவகஞ் செய்து , விந்துவை சிவனுடைய கிரியா 
சத்தியென்பாரை மறுத்து பரிக்கிரக சத்தியாகிய சடசத்தி 
யெனத் தாபித்தும் , சிற்சத்திக்குப் பரிணாமங் கூறுவாரை மறுத் 
தும் , சிற்சத்தியைக் கரணமாகக் கொண்டு சிவன் எல்லாவற்றை 
யுஞ் செய்கின்றானென்றுக் கூறுவது . 


எ . 


இ 


போககாரிகை . 
ஆன்மாவிற்குப் போகமாவது சுகம் முதலியவற்றின் அறிவு 
எனவும் , அதற்குச் சாதனம் நிலம் முதலிய தத்துவங்களென 
வும் , அவற்றின் தோற்றம் இவ்வாறெனவும் இனிது விளக்குவது ,. 

நாதகாரிகை . 
பொருள்களினறிவு அக்கரங்களாலும் , பதங்களாலும் , ஸ்போ 
டத்தாலுமுண்டாகுமென்பாரை மறுத்து நாதத்தினாலுண்டா 
மென்று பகர்வது . 

மோக்ஷகாரிகை . 
போக சாதனமான கருவிகளை மாயையில் நின்று இறைவன் 
தோற்றுவித்து அவற்றை உயிர்களுடன் கூட்டுதலாலும் , போகா 
துபவத்தின் முடிவில் இருவினை யொப்பும் மலபரிபாகமும் நிகழப் 
பெற்றவுயிர்கட்குக் கருவிகளை நீக்கி மோக்ஷத்தைத் தருதலாலும் , 
போக மோக்ஷங்களைத்தரும் கருத்தா பாமசிவனேயென்றும் , 
பாச நீக்கமும் சருவஞ்ஞக் தன்மை முதலியவற்றின் விளக்கமும் 
மோக்ஷயென்றும் , இந்த மோக்ஷத்தை நிர்ணபிக்கும் முறையில் 
பிற மதத்தர் கூறும் மோக்ஷம் மோக்ஷ மாகாதென்றும் செவ் 
வனே செப்புவது . 

பரமோக்ஷ நிராசகாரிகை . 
கேவலத்தன்மையே முத்தியென்னும் சாங்கியர் கொள்கை 
யும் , சத்துவமான பிரதானத்தை அநுபவிப்பதே முத்தி 
யென்னும் சத்துவ புத்திவாதிகளின் கொள்கையும் , பாமான் 
மாவினிடத்து ஒடுக்கமே முத்தியென்னும் வேதாந்திகளுள் சிலர் 
கொள்கையும் , அவ்விபாகிருதம் முதலியவற்றில் ஒடுக்கமே 
முத்தியென்னும் பாஞ்சராத்திரிகளின் கொள்கையும் , 
சிவனுடைய பிரமத கணங்களுள் முதன்மை பாயிருப்பதே முத்தி 
யென்னும் சிலர் கொள்கையும் , முத்திக்காலத்தில் ஆன்மா 
கருத்திருத் தன்மையின்றிச் சருவஞ்ஞத் தன்மை மாத்திரம் 
உடையனாயிருக்கின்றானென்னும் சிலர் கொள்கையும் , 

முத் 
திக்காலத்தில் ஆன்மாவிற்குக் கருத்திருத்தன்மை யிருப்பினும் 
பரமசிவனால் ஏவப்படுபவனாகவேயிருக்கின்றானென்னுஞ் சிலர் 


பரம 


மலநாசம் 


உலக 


கொள்கையும் , சூரியன் அக்கினியென்னும் இவர்களுடைய 
சாமியமே முத்தியென்னும் சிலர் கொள்கையும் , பரமசிவ 
னிலுஞ் சிறந்த தன்மையுடையனாயிருத்தலே முத்தியென்னும் 
சிலர் கொள்கையும் , 

மாத்திரமே முத்தியென்னும் 
சிலர் கொள்கையும் , முத்தனே கருத்தாவாயிருக்கின் 
றான் பரமசிவன் உதாசீனனாயிருக்கின்றானென்னும் சிலர் கொள் 
கையும் , சிறந்த சரீர இந்திரியங்களுடன் கூடி நக்ஷத்திர புவ 
னத்தில் வசிப்பதே முத்தியென்னும் சிலர் கொள்கையும் , 
ஞானம் கருத்திருத்தன்மை யென்னுமிவற்றின் நாசமே முத்தி 
யென்னும் சிலர் கொள்கையும் , அனைத்தும் நாசமாதலே 
முத்தியென்னும் சிலர் கொள்கையும் , சர்வஞ்ஞத் தன்மை 
முதலிய குணங்களின் உற்பத்தி முத்தியென்பார் கொள் 
யும் , அக்குணங்களின் சங்கிராந்தி முத்தியென்பார் கொள் 
கையும் , அக்குணங்களின் ஆவேசம் முத்தியென்பார் கொள் 
கையும் பொருத்தமற்றவையென விளக்கிக் காட்டுவது . 

இம்மதங்களுள் சில மோக்ஷ காரிகையிலும் கூறப்பட்டு 
மறுக்கப்பட்டுள்ளன . மோக்ஷகாரிகையில் சித்தாந்த முத்தியை 
நிர்ணயஞ் செய்யும் முறையில் , பிறர் கூறும் முத்திகளை அது 
வதித்து அவை முத்தியாகாவெனக் காரணங்காட்டி மறுக்கப்பட் 
டன . இவ்வளவே பன்றிப் பிறர் கூறும் பக்கபனைத்துக் கூறப் 
பட்டு மறுக்கப்படவில்லை . இந்தப் பாமோக்ஷ நிராசகாரிகையில் 
பிறர்கூறும் பக்கமனைத்துக் கூறப்பட்டு , அவை தருக்க முறையில் 
மறுக்கப்பட்டுச் சித்தாந்த முத்தியே பொருத்தமுடையதெனக் 
கூறப்படுகின்றது . எனவே , சித்தாந்தத்தை காட்டும் முறையில் 
பிறர் பக்கத்தை மறுத்தலும் , பிறர் பக்கத்தை மறுக்குமுறையில் 
சித்தாந்தத்தை நாட்டுதலும் , மோக்ஷகாரிகைக்கும் பரமோக்ஷ. 
நிராச காரிகைக்கும் வேற்றுமையாகுமென்க. 

தன் பக்கத்தை நாட்டுதற்பொருட்டுச் சங்கிராந்திவாதி 
கூறும் யுத்திகள் மிகப்பல . மிக்க கிரமத்தோடு நுணுகி நுணுகிப் 
பல யுத்திகளை யெடுத்துக்கூறும் சாமர்த்தியம் உடைமைபற்றி 
இவர்கள் அறிஞர்களுள் பண்டிதர்களாக எண்ணுகின்றவர்களா 
யிருக்கின்றனரெனக் கூறப்படுகின்றனர் . 


இந்தப் பிரகரணங்களை ஆக்கியோர் பெயரும் , இவற்றின் 
உரையாசிரியர் பெயரும் அந்தந்தப் பிரகரண ஆரம்பத்தில் கூறப் 
பட்டுள்ளன . தமிழிலே உள்ள சித்தாந்த சாத்திரங்களில் கூறப் 
படாத பல அரிய பெரிய விஷயங்கள் இப்பிரகரணங்களில் காணப் 
படும் . சித்தாந்த நிர்ணயந் தெரிய விரும்புவோர்க்கு இப்பிரகா 
ணங்களின் ஆராய்ச்சி இன்றியமையாதது . 

இம் மொழிபெயர்ப்புப்போலவே வடமொழியிலுள்ள ஏனைய 
நூல்களையும் தமிழில் மொழிபெயர்த்துத் தமிழ் மக்களுக்கு 
உதவி செய்ய வேண்டுமென்னுங் கொள்கையை மேற்கொண்டிருக் 
கும் இச்சங்கத்தின் நோக்கம் இனிது முற்றுப்பெறும் வண்ணம் 
எல்லாம் வல்ல சிவபெருமான்றிருவருளைப் பிரார்த்திக்கின்றோம் . 

இங்கனம் , 
சிவாகம் சித்தாந்த பரிபாலன சங்கத்தார் . 


விஷய அட்டவணை . 


கசு : 


கசு 


உஉஅ 


உங O 


கஎரு . 


அ 0 


எஎ.. 


அகங்காரத்தின் தொழில் நானென்னும் அறிவு . 
அகங்காரம் உண்டென்பது பிராண வாயுவைத் தொழிற்படுத்து 

வது பற்றியறியப்படும் . 
அக்கரங்கள் , அறிவிப்பதற்குக் காரணமாகா . 
அக்கரங்கள் தோன்றிய பொழுதே நாசமடையினும் அக்கரங் 

களின் வாசனை நாசமடையாமல் இறுதியிலுள்ள அக்கரத் 
துடன் சேர்ந்து பொருளை யறிவிக்குமென்னும் பூருவ 

பக்கம் . 
அக்கரங்களின் வாசனை அக்கரங்களை யறிவிக்குமன்றிப் பொரு 

ளையறிவிக்காதென்னும் சித்தாந்தம் . 
அசத்தியென்பது விடயப்பிரவிருத்தியில்லாத அலித்தன்மை 

முதலியன . 
அசுத்தமலமென்பது புருடத்தன் மை யென்னும் மலம் . 
அசுத்த மாயை போகத்திற்கு மட்டும் உபகாரம் . 
அஞ்ஞானம் இருவகைப்படும் . அவற்றுள் ஒன்று ஒரு பொரு 

ளின் தர்மம் பிறிதொரு பொருளிடத்தில் ஆராய்ச்சியின் 
மையால் தோன்றுவது . மற்றொன்று திரவியத்தால் உண் 
டாவது . இவற்றுள் முன்னையது ஞானத்தால் நீங்கும் . 

பின்னையது தீக்ஷையால் நீங்கும் , 
அணு சதாசிவனைப் பசுவாகக்கூறியது உண்மை . 
திட்டான பக்கமாவது கருத்திருத்தன்மை யிருப்பினும் எவப் 

படுந் தன்மையிருக்கின்றதென்பது . 
அத்துவாக்கள் அசத்தியமென்றல் பொருந்தாதென்பது . 
அத்துவா ( வழி ) யெனப் பெயர் வருதற்குக் காரணம் . 
அத்து விதத்தைச் சாதிக்கும் , பயறு , பாபு திருட்டாந்தம் 

பயனற்றது . 
அத்து வித சித்தியின் பொருட்டு உபயோகிக்கப்படும் அநுமா 

னம் நிச்சயமாய்ப் பேதத்தைச் சாதிக்கின்றது . 
அத்துவிதமென்பது துவிதத்தின் வேறு என்பதனால் பேதஞ் 

சித்தித்தது . 
அநுபலப் தியாவது சுக முதலியவற்றின் அறிவின்மை . 
அநுமானத்தின் சொரூபம் . 


கசுஎ 


க 02 


சகச 


கஉச 


உசுங 


கசுஅ 


உங 


என 


உஎ 


உசு 


அராகதத்துவம் வேண்டாமென்ற பிறர் பக்கமும் மறுப்பும் . ... 
அறிபவன் ரூபமான அறிவு சிவம் . பிற பொருளையறியும் ரூப 

மான அறிவு சத்தி . . 
அறியப்படும் தன்மையானது அறிவுடைய ஒருவனால் பொருளுக் 

குள்ள தன்றி இயல்பாகவில்லை . 
அறிவு , அநத் பவசாயம் அத்யவசாயமென்றிருவகைப்பட்டு முன் 

னையது ஆன்மாவினிடத்தும் பின்னையது புத்தியினிடத் 

தும் இருக்குமென் றல் . 
அறிவடைய புருடர்களே உலகத்திற்குக் கருத்தாவாதல் கூடும் 

(பூருவபக்கம் . ) 
அனந்த தேவருடைய சரீர முதலியன சுத்தாத்து வாவெனப் 

படும் . 
அனந்த தேவருடைய சரீரம் சுத்தமாயா காரியம் . 
அனந்தர் அணுபக்கமாகையால் சவிகற்ப அறிவோடு கூடி அசுத்த 

மா யையைக் காரியப்படுத்துகின்றார் . 
அனந்தருக்குச் சரீரத்துடன் கூடியே கருத் திருத் 

கருத் திருத் தன்மை 
நிகழும் . 
தியான பொருளும் நாசமடையுமென்பதற்கு 

கிரியா காரித்துவம் பிரமாணம் (பூருவபக்கம் . ) 
அனுபவமும் நினைவும் வேறு . 
ஆசமப் பிரமாணத்தினாலும் பேதமே சித்திக்கும் . 
ஆகமத்தால் ஞானத்தை உண்டுபண்ணி அர்த ஞானத்தால் 

சிவன் அறியப்படுகின்றான் . 
ஆசிரியரிவரென்பது . 
ஆசிரியத் தன்மைக்குப் பிராமனரே உரியர் . 
ஆசிரியரும் தீக்ஷை பெற்றவரும் சரீரம் நீங்குங்காலத்தில் முத்தி 

யடைகின்றனர் . 
ஆசைக்கு மலம் ஏ துவா + அராகம் காரணமாகும் . 
ஆணவமலம் முளையா வும் கன்மமலம் உமியாகவும் உருவகஞ் 

செய்யப்பட்டிருக்கின்றன . 
ஆதிவாகிக தேகமென்பது போகாநுபவத்தால் கன்மங்களை 

நாசஞ் செய்யுஞ் சூக்கும தேகம் . 
ஆப்த வாக்கியமென்பது சித்தாந்தமேயாகும் . 
வேசவாதி பரமசிவன குணங்கள் அவனிடத்திலிருந்து 


அர்த்தக் 


கூ எக 


கஅ 


wor 


உகசு 


உகள் 


07 


கூ !ருசு 


பாருள் 


கா 


க o ங 


கங 


கூசங 


20 ரு 


கூசுக 


உசு 


கொண்டே முத்தியில் ஆன்மாவைப் பற்றுகின்றன 

வென்பன் . 
ஆவேச வாதங்கொண்டால் சுதந் திரமின்மையே முத்தியாகும் 
ஆனந்தமென்னுஞ் சொல்லிற்குப் பரிபூர்த்தியென்னும் பொ 

கொள்ளாது சுகம் என்னும் பொருள்கொண்டு ஏமாந் தவர் 

வேதாந்தி முதலியோர் 
ஆன்ம சிற்சத்திகள் அனை 5 ம் ; ஒன்றென் றல் பொருந்தாது - 
ஆன்ம சிற்சத்தி ஒன்றே அனேக குபமென்னும் மயக்கம் மல , 

தாலுண்டானது . 
ஆன்மநாசமே முத்தியென்னும் பூருவபக்கம் . 
ஆன்மா ஒன்றென்னும் வேதாந்தக் கொள்கை 

பொருத்த 
மற்றது . 
ஆன் மா வியாபகப் பொருளாயினும் ஆன்மாவைத் தோற்றுவிக் 

கத்தக்க சரீரம் இருக்குமிடத்தில் அறியப்படும் . 
ஆன்மா மலத்தால் மறைக்கப்படவில்லையாயின் அதற்குக் கலா 

சம்பந்தம் பொருந்தாது . 
ஆன்மாவைப் பரமான் வினிடமிருந்து தோன்றியதாகக்கொண் 

டால் ஆன்மா சடப்பொருளெனப்படும் . 
ஆன்மா பிரதிபிம்பமாயின் போக்கியமாகும் . அதனைப் புத்தி 

யறியுமாயின் புத்தி போக்தாவாகும் . 
ஆன்மாவிற்குத் தனக்காகவே சாமர்த்தியமில்லாமையால் பாசங் 

கள் தானே நீங்கா . 
ஆன்மாக்களுடைய ஞான கிரியைகள் மலத்தால் தடுக்கப்பட்டி 

ருத்தலால் தொழிற்பாட்டிற் தக் கலை முதலியவற்றை 

விரும்புகின்றன . 
ஆன்மாவை வியாபகனாக ஒப்புக்கொள்ளவேண்டும் 
ஆன்மாக்களை ஏவுதலென்பது , சாரியம் பரண மென் 

னு மிவற் 
றில் கன்மங்காரணமாக உரி மையை உண் பண்ணுதல் 
ஆன்மாவானவன் , சிவன் மலம் மாயை யென்னுமிவற்றிற்கு 

வசப்பட்டவனாயிருத்தலின் முத்தியைச் செய்பவன் 

வரனே . 
ஆன்மாவுக்குச் சிருட்டிக்கு முன்னர் கலை . முதலி பவற்றின் சம் 

பந்தமில்லாமைபற்றி மலசம் பந்தம் இல்லையென்றல் . 
ஆன்மாவிற்குப் புத்தி விருத்தியில் பிரதிபிம்பம் கிடையாது . 


2 சுக 


2 எரு 


உசுஅ 


200 


உசுச 


ஈசு 


உ எ 2 


25 அ 


ச 2 . 


உஎச 


20 எ 


உசக 


. 


கஅங 


கசுச 


ககச 


கஙச 


உண்டென்று கொள்ளின் பரிணாமதோஷம் நிசழும் . 
ஆன்மாவிற்குக் கருத்தாத் தன்மை கிடையாது ; செயப்படு 

பொருட்டன்மைதானுண்டு . 
ஆன்மாவிற்குப் பெத்த முத்தி யிரண்டிலும் வியாபகத் தன் 

மையுண்டு . 
ஆன்மாவிற்குச் சேதனத்தன்மையும் நித்தியத் தன்மையும் சித் 

தித்தமை . 
இச்சை , மனத்தினிடத்துத் தோன்றுங் கிரியா சத்தியேயாகும் . 
இச்சை முதலியன நிகழ்தல் கொண்டு மனம் முதலி பன உண் 

டென்பது சித்திக்கும் . 
இந்திரியங்கள் கருத்தாவன்று . 
இந்திரியங்களின் காரிய வேறுபாட்டிற்குக் கன்மங்காரணம் . 
இரத்தினம் மூன்று , சிவன் , சிற்சத்தி , மகாமாயை யென்பன . 
இராசத குணத்தின் வியாபாரம் - தொழில் , சூரத்தன்மை , குரூ 

ரத்தன்மை யென்பன , 
இருவினையொப்பு என்பது உபகாரத்தில் மகிழாமையும் அபகா 

ரத்தில் வெகுளாமையுமாகும் . 
இலயம் , போகம் , அதிகாரமென்னும் அவத்தை சிவனுக்கு உப 

சாரமாகும் . ஆன்மாவுக்கு உண்மையாகும் . 
இலய போக அதிகாரங்கட்கு விந்து காரணம் . 
இலய முதலிய அவத்தைகளைப் பரமசிவனிலும் வேறாகக் 

கொள்ளவில்லையாயின் , பரமசிவனுக்குப் பரிணாமத்தால் 

சடத்தன்மை என்னும் குற்றம் நிகழும் . 
இலய முதலிய அவத்தைகளை விவர்த்தமென்று கொள்ளுதலுங் 

கூடாது . 
ஈசவானுக்குக் கலா சரீரமில்லாமையால் சத்தி சரீரத்துடன் 

ச - டிச் ஈரமிரும்ஜம் நிட்களரே . 
ஈசுவானும் பல முதலியவற்றை விரும்புகின்றானெனில் பசு 

வெனப்பட்டுக் காரிய மிெத்தம் வேறுமோர் ஈசுவானைக் 

கொள்ள வேண்டுமென்றாகி வரம்பின்றியோடும் . 
ஈசுவரனுக்குக் காரியமிருப்பது கொண்டு சரீரம் வேண்டாம் . 

இச்சை மாத்திரத்தால் காரியம் நிகழும் . 
ஈசுவரனுக்குச் சத்தியே சரீரம் . சத்தி சரீரமாயிருக்கும் பொழுது 

ஈசுவரன் சாளரெனப்படுகின்றான் . 


கஉக- கஉக 


நசகூ 


உசுக 


உசுஎ 


( ந 


ங 5 


உசு 


கூச 


சகச 


உரும் 


கரு 


கருசு 


கூசரு 


சகஎ 


ஈசுவரானுக்கு மனமென்பது சத்திரூபம் . 
ஈசுவரனுடைய ஏகதேச பாகமும் பிரதிபிம்பிக்காது . 
ஈசுவரனுடைய ஞானக்கிரியைகள் மலத்தால் தடுக்கப்படாமை 

யால் தம் தொழிற்பாட்டிற்குக் கலை முதலிய துணையை 

விரும்புவனவல்ல . 
ஈசுவான் புத்தியில் பிரதிபிம்பிக்கமாட்டான் . 
உபலப்தியாவது சுக முதலியவற்றின் அறிவு . 
உலகம் ஈசுவரனுக்குச் சரீரமாயிருப்பதால் அதனைத் தொழிற் 

படுத்துதற்கு வேறு சரீரம் வேண்டாம் . 
உலகம் மாயையின் காரியமாகுமன்றிச் சித்தின் விவர்த்தமாகாது . 
உற்பத்தி வாதத்தின் மறுப்பு . 
உற்பத்திவாதி முத்தியில் ஆன்மாவுக்குப் பரமசிவ சாமிய குணங் 

கள் புதிதாக உண்டாகின் றனவென்பன் . 
எல்லாச் சாத்திரங்கட்கும் பிராமாணியத் தன்மையுண்டு . 
எனையோர் கூறும் முத்திகளில் மாணாக்கர்கட்குப் பிரவிருத்தி 

யுண்டாகாமையின் பொருட்டு அவை மறுக்கப்பட்டன . 
ஒடுக்க நிலையினும் பஞ்சகிருத்தியம் உண்டு . 
ஒடுக்கம் மாயைக்குக் குறைந்த சத்தியை உண்டுபண்ணுதற்கும் , 

ஆன்மாவிற்கு இளைப்பு நீங்குதற்கும் , கன்மம் பக்குவமாவ 

தற்கும் நிகழ்கின்றது . 
ஒரு பொருள் தான் உள்ளதென்னும் அத்துவிதம் சித்திக்காது . 
ஒரே பிறவியில் கன்மநாசத்தைக் கூறுதல் பொருத்தமற்றது . .. 
கண்ணாடி முதலியன பிரதிபிம்பத்தை யேற்றுப் பிரகாசத்தைச் 

செய்கின்றவாறுபோல் ; புத்தியும் ஈசுவரப் பிரதிபிம்பத்தை 

யேற்று அறிவிக்குமென்றல் ஆகம விரோதமாகும் . 
கஸ்தூரியின் வாசனையானது ஆடையில் சங்கிரமிக்கும் என் 

பதும் பொருந்தாது . 
கருத்தா ஏவப்படுபவனெனவும் எவுவோனெனவும் இருதிறப் 

படுவர் . 
கருத்தா ஒருவனே ; பலரல்லர் . 
கருத்தாத் தன்மையாவது அறிபவன் ரூபமாயிருந்து கொண்டு 

தன்னுடைய அறிவால் அறியக்கூடியது . 
சருத்தாவும் போகசாதனத்தைத் தொழிற்படுத்துகின்றமைபற் 

றிப் போகசாதனமாவன் . 


உகச 


சிசசு 


W02 


கூசும் 


என 


உரும் 


உசக . 


சு 


உசசு 


கருத்தாவாயிருக்குந் தன்மையென்பது கிரியைக்குப் பற்றுக் 

கோடாயிருக்குந் தன்மையன்று ; திரியையை நிகழ்த்துக் 

தன்மையே . 
ருத்தா உண்டென்று சாதிக்கும் அநுமானத்தில் காரியமா 

யிருத்தல் என்னும் ஏது அவயவமுடைமையால் சித்திக்கு 

மென்பது . 
கருத்தாவைச் சாதிக்கும் அநுமானத்தில் கூறப்படும் திருட்டாந் 

தத்தில் குயவன் அஞ்ஞானமுடையவனாதல்போல கருத் 

தாவும் அஞ்ஞானமுடையனெனப்படான் . 
கருத்திருத்தன்மையாவது தன்னிலும் வேறான காரகங்களைத் 

தொழிற்படச் செய்வதிலும் தொழிற்படச் செய் பாதிருத் 

தலிலும் சுதந்திரமாயிருத்தல் . 
கருவி கரணங்களாலுண்டாகும் ஞானக்கிரி யைகள் முத்திக்குக் 


உசஎ 


நநஅ 


காரணமாகா . 


உஎஎ 


205 


... உகள் -2..- எ 


உஉரு 


கருங 


கலை ஐந்தினுமுள்ள தத்துவம் முதலியனவும் நிவிருத்தி முத 

லிய பெயர்க்காரணமும் . 
சலை , கருத்திரு சத்தியைத் தோற்றுவிக்கின்றது . 
கன்மமேயமையும் மலம் வேண்டாமென்பார் கொள்கையும் , 

மலமேயமையும் கன்மம் வேண்டாமென்பார் கொள்கை 

யும் மறுப்பும் . 
கன் மவாசனையுடன் கூடியிருக்கும் மலத்திற்குச் சம்சாரத்திற்கு 

ஏதுவாயிருக்குந் தன்மையுண்டு . 
கன்மேந்திரியமைந்தனுள் , புருவம் நெறித்தல் முதலியனவும் 

அடங்கும் . 
கன்மேந்திரியங்கள் ஒவ் வொன்றும் உடல் முற்றும் வியாபித் 

திருக்கும் . 
கன்மேந்திரியமென்பது கை முதலிய தானங்களிலிருக்குஞ் 

சத்திகள் . 
கன்மேந்திரியங்களுக்கு கை முதலியனவாய்ப் பெயரிடுதல் அந் 

தந்தத் தானங்களில் அந்தந்த இந்திரியங்கள் விஷேடமா 

யதிட்டிப்பது பற்றி . 
கன்மம் சாதனத்தின் வழியாக ஏற்றத்தாழ்வுகளைச் செய்யுமன்றி 

நேரே அவற்றைச் செய்யாது . 
பாரணத்தன்மையாவது சடப்பொருள்களிடத்தில் தனது 


கருங 


கடுக 


நஙஅ 


2.0 உ -உலக 


உசுங் 


தகள் 


சொரூபம் நசித்துப் பிறபொருளாகப் பரிணமித்தல் ரூப 

மாயுள்ளது , 
கால தத்துவம் நியதி தத்துவங்களின் உண்மை . 
கிரியா சத்தி ஒன்றே வாமை , சேஷ்டை , ரௌத்திரி யென 

மூன்று விதமாக வேற்றுமையடைகின்றது . 
கிரியா சத்தியே உபாதியாயிருந்து சிவனிடத்தில் இலய முத 

லிய அவத்தைகளைத் தோற்றுவிக்கின்றது . 
குணங்களின் அறிவின்றிக் குணிகளினறிவு உண்டாகிறதில்லை . 
குணதத்துவத்திலிருந்து நேரே தோன்றும் புத்தி தத்துவ மாத் 

திரம் குண மூடையதாயிருக்கும் . பரம்பரையாய்த் தோன் 

றும் ஏனைய தத்துவங்கள் குணமுடையனவாகா . 
குணதத்துவம் , சத்துவம் முதலியன வாய் மூன்றாயிருப்பினும் 

அவை பிரிக்கப்படாமையின் ஒரே தத்துவமாகும் . 
குணியை அறிவதற்குக் குணத்தினறிவு வேண்டாமென்னும் 

பூருவ பக்கமும் மறுப்பும் . 
குயவனை அஞ்ஞானமுடையவனாகக் கொள்ளுதல் கூடாது . 
குருவினறிவுபோன்ற வேறு அறிவு சீடனிடத்து உண்டாகின் 

றமையால் அது சங்கிராந்தி பக்கத்துக்குக் இருட்டாந்த 

மாகாசென்பது . 
கேதார தீர்த்தம் திரவியமாயிருத்தலால் அதற்குச் சங்கிராந்தி 

உண்டென்பது பொருந்தும் . 
சங்கிராந்தி வாதத்திற்குத் திருட்டாந்தமின்மையால் 

பொருத்தமற்றது . 
சங்கிராந்திவாதி குருவினறிவு சீடனிடத்துச் சங்கிரமிப்பதாகத் 

திருட்டாந்தங் கூறல் . 
சங்கிராந்தி வாதி முத்தியில் பரமசிவனது குணங்கள் ஆன்மாவி 

னிடத்துச் சென்று பொருந்துகின் றனவென்பன் 
சங்கிராந்தியென்பது திரவியத்தினிடத்துத்தான் பொருந்தும் ; 

குணத்தினிடத்துப் பொருந்தாது . 
சதாசிவனி -த்திலிருக்கும் அநுக்கிரக திரோபவங்களைப் பாசங் 

களாகக் கூறியது உபசாரம் . 
சதாசிவனைப் பசுவாகக் கூறியது பசுவினிடமிருக்கும் சத்தியை 

விளக்கஞ் செய்வது பற்றி . 
சத்தப்பிரமவாதிகள் சூக்கும வாக்கைப் பிரமமென்று மயங்கிக் 


கூக 


கூரு எ 


கூரு எ 


... 


கூக 


ஙருஉ . 


உஅச 


உரு அ 
உருஅ 


ககக 


நசு 


ககச 


நஙா 


கூறுகின் றனர் . 
சத்தி ஒன்றே ஞானக்கிரியா ரூபமாயிருக்கின்றது . 
சத்திநிபாதத்திற்கு அடையாளம் . 
சத்திபதிதலுக்கு மலபரிபாகமே காரணம் . 
சத்தியே முதற்காரணத்தில் நின்று உலகத்தைத் தோற்றுவிக் 

கும் என்னும் பூரூவபக்கம் . 
சத்தியே முற்றறிவுடையதென்னில் அது ஈசுவரனேயாம் . 

யையன்றிச் சிவனுக்குக் காரியத்தைச் செய்யும் தன்மை 
யின்மையால் சத்தியே கருத்தாவாயிருக்கட்டும் . சிவ 
னைக் கருத்தாவாகக்கொள்ளவேண்டாமென்னும் பூருவ 

பக்கமும் மறுப்பும் . 
சத்தியோ நிர்வாண தீக்ஷையினால் பிராரத்தகன்மத்திற்கு நாசம் 

ஏற்படும் . 
சத்துவகுணத்தின் வியாபாரம் , பிரகாசம் , சலியாதிருக்குந் 
தன்மை , 

மை , ஊக்கம் என்பன . 
சத்துவ புத்திவாதிகள் சத்துவமென்னும் பிரதானத்தை அனுப 

விப்பதே முத்தியென்பர் . 
சத்துவமான பிரதானத்தை அனுபவித்துக்கொண்டிருப்பதும் 

நக்ஷத்திர புவனத்தில் சிறந்த சரீர முதலியவற்றுடனிருப் 

பதும் அழிவுடையனவாகும் . 
சபீஜயோகம் , சகளமூர்த்தியை விடயமாகக்கொண்டது . 
சம்சாரம் அநாதி. 
சரீரநாசமே முத்தியென்பது . 
சருவஞ்ஞத்தன்மை முதலியவற்றைக் குணசாதியாகக்கொண்டு 

சங்கிரமிக்குமென்றல் பொருந்தாது . 
சர்வநாசபக்கத்தின் மறுப்பு . 
சவிகற்ப அறிவு சொற்களைய நுசரித் துண்டாகும் . 
சவிகற்ப அறிவு , புத்தியின் காரியமன்று . 
சவிகற்ப அறிவு பந்தத்திற்குக் காரணம் . 
சவிகற்ப அறிவை விந்துவே உண்டுபண்ணுகின்றது . 
சற்காரிய வாதம் . 
சாங்கியர் ஆன்மாவை நின்மலனாகக்கொள்ளுதல் பொருத்த 

மற்றது . 
சாங்கியர் , ஈசுவரன் புத்தியாலறியப்படுவனென்பர் . 


நசசு 


உகக 


: 
: 


நஎ 2 . 


நஎச 


:: 


உசு 


6 
.. 


ககக 


உஉ 


உகது 


உடுக 


நகச.ககஎ 


சிகக 


கூசுஉ 


கூதஎ 


சாங்கியர் , உலகம் மாயையிலிருந்துண்டாகும் ; நசவானிட 

மிருந்து உண்டாகாது என்பர் . 
சாங்கியர் , கைவல்யமே முத்தியென்பர் . 
சாங்கியர் கூறும் முத்தியும் மறுப்பும் . 
சாங்கியர்கள் கூறும் முத்தியின் மறுப்பு . 
சாங்கியர் கொள்கையும் மறுப்பும் . 

... கஅசு " 1 அஅ 
சாங்கியர் , பிரகிருதியின் நிவிருத்தியே முததியென்பர் . 
சாங்கியர் , புருடனுக்கு கருத்திருத்தன்மை 

கருத்திருத்தன்மை கிடையாதென் 
பதும் அது பொருந்தாதென்பதும் .. 
சாங்கிய மதத்தில் அறியாமை முதலியவற்றிற்கு அவிவேகங் 
காரணமென்பது பொருத்தமற்றது . 

காக 
சாங்கிய மதத்திலும் பாதஞ்சலர் மதத்திலும் முத்திநிலையில் 

வேற்றுமை கிடையாது . 
சாதியென்பது ஒரு பொருளைப்பற்றி இருப்பது . அது பிறி 

தொரு பொருளில் எவ்வாறு சங்கிரமிக்கும் . 
சாத்தர் முதலிய வருடைய முத்திகொள்ளத்தக்கதன்று . 
சாமுசித்திகம் , வைநயிகம் , பிராகிருதம் என்னும் மூன்று 

பேதங்களின் இலக்கணப் . 
சாருவாகன் நான்கு பூதங்களின் கூட்டமாகிய சரீரமே போக்தா 
வென்பன் . 

க அக . 
சிகை என்பதன் பொருள் சத்தி என்பதாம் . 
சித்தாந்த சாத்திரத்தின் வழியாக ஆன்ம சொரூபம் அறியப் 

படும் . 
சித்தாந்த சாத்திர ஆராய்ச்சி யே மோக்ஷத்திற்குக் காரணம் . 
சித்தாந்த சாத்திரத்தை அறிவில்லாதார் நிந்திப்பது கொண்டு 

அதற்குக் குறை நேரிடாது . 
சித்தாந்த முத்தியில் சங்கிராந்திவாதி கூறும் குற்றம் . 
சித்தாந்த முத்தியில் பரமசிவனுடன் ஐக்கியங் கொள்ளப்படு 
கிறதில்லை . 

ஈஎஅ 
சித்தாந்தமென்பது , காமிக முதலிய ஆகமங்களுக்கே காரணத் 

தாலும் இக்குறியாலும் உரிமையாகும் . 
சித்தியாவது , பிரகிருதி புருடஞானம் . 
சிருட்டியும் திதியும் போகத்திற்குச் சாதனம் . 
சிவசத்திக்கும் , சிவனுக்கும் , வித்தியேசுவரர்களுக்கும் மந்திரத் 


கஎ 2 


கஎசு 


கஎச 


கா 


க " 


கஉரு 


கசஅ 


அ எ 


I. . 


கஎ 


அஎ 


தன்மையுண்டு . 
சிவசந்தியும் ஆன்மசத்தியும் பிற பொருளை அறியும் தன்மை 

யடையன வாயினும், சிவசத்தியானது புத்தி முதலிய 
காணமின்றி அறியும் , ஆன் மசத்தி புத்தி முதலிய காண 

மீன்றியறியாது . 
சிவசத்தியே உபசாரமாய்ப் பரமசிவனுக்கு சாதாக்கிய வடிவ 

மெனப்படுகின்றது . 
சிற்சத்தி மாத்திரத்தால் சிவபெருமானுக்குக் கருத் திருத் தன் 

மை சிந்திக்கும் . 
சிற்சத்தியே உள்பொருள் ; னைய பொருள்கள் சிற்சத்தியினி 
டத்து விவர்த்தமாய்த் தோன்றுகின் 

தோன்றுகின்றனவென்பார் கற் 
றும் மறுப்பு . 
சிற்சத்தி ஒன்றேயென்பதற்குப் பொருள் J ABOT S சிற்சத்தி 

இல்லையென்சேயன்றி இரண்டாவ நான சடப்பொரு 

ளில்லை யென்பதன்று 
சிற்சத்திக்குப் பரிணாமம் கிடையாது ; இச்சை 

இச்சை முதலியன 
காரிய வேறுபாட்டால் நிகழ்ந்தன. 
சிற்சத்தியின் சொரு - இலக்கணம் . 
சிற்சத்தி ஒன்றேயெனக்கூறும் சுருதிக்கு முக்கியப்பொருள் 

கொள்ளக்கூடாது . 
சிவனிலுஞ் சிறந்த தன்மை முத்தனுக்குண்டென்று கொள் 

ளின் , ஈசுவரனுக்குக் காரணமின்றி யே ஏவப்படுபவனா 
யிருக்குந் தன்மையும் , சிவனாகவேண்டுமென்ற சங்கற்பம் 

பயன் படாமையுமாகிய குற்றங்கள் நிகழும் . 
சிவனுக்கும் சத்திக்கும் சொரூபத்தில் வேற்றுமை கிடையாது 

தருமதருமித் தன்மைபற்றி வேற்றுமையுண்டு . 
சிவனு + குச் சரீரமில்லாமலே கருத் திருத்தன்மை நிகழும் . 
சிவனொருவனே ஆப்தனாவன் . 
சிவனோடு பிரிப்பின்றி இருக்கும் ஆன்மாவுக்குச் சிவத்தன் 

விளங்காமையால் ஆணவ மலம், சிற்றறிவிற்குக் காரண 
மான கலை முதலிய தத்துவக் கூட்டத்தால் மாயாமலமும் , 
சார இந்திரியங்களும் சுகதுக்கரூபமான போகமும் வேறு 

வேறாக இருத்தலால் கன் மமலமும் உண்டென்பது . 
சிவன் , ஆன்மா , சத்தியென்னும் மூன்றும் முதற்காரணங் 


கூடுக 


கஉஅ 


காக . 


சளாகா . 


உச 


கக 


சிவன் நிருவிகற்பத்தால் விந்துவைக் காரியப்படுத்துகின்றான் .. 
சிவாகமங்களே பிரமாணமாகும் . 
சிவாகமங்கள் நித்தியமாயிருத்தல்பற்றிப் பிரமாணங்களேயன் 

றிப் பரமசிவனாலருளிச் செய்தமை பற்றிப் பிரமாணங்க 

எல்லவென்னும் பூருவபக்கம் . 
சிவாகமங்களைச் சங்கற்ப ரூபமாத்திரத்தால் சிவபெருமான ரு 

ளிச்செய்கின்றார் . 
சுகதுக்க ரூபமான அறிவிற்குப் போக்கியப்பொருள்கள் கார 


ணம் . 


கசுகூ 


எக 


2.கா 


எஎ 


20 ங 


கஉ 


205 


சுத்தாத்து வாவிலுள்ள வித்தியேசுவரர் முதலியோர்க்குச் சுத்த 

மான மலம் கன்மம் மாயைகளுண்டு . 
சுத்த மாயை அபரமுத்தித் தானமாகும் . 
சுத்த மாயை போகமோக்ஷத்திற்கு பரம்பரையாய் உபகாரம் 

செய்கின்றது . 
சுத்த மாயையில் சிவன் கருத்தா ; அசுத்த மாயையில் அனந்தர் 

கருத்தா . 
சூக்கும தேகம் ஆன்மாக்கள் தோறும் வேறு வேறாக உண்டு . 
சூக்கும தேகம் சிறப்பெனவும் , தூல தேகம் பொதுச் சிறப்பெ 

னவும் , புவனம் முதலியன பொதுவெனவும்படும் . 
சூக்கும தேகம் ஒன்றேயென் பார் கூற்றுப் பொருந்தாது . 
சூக்கும தேகத்திற்கு வியாபகத் தன்மையில்லை . 
சூக்கும வாக்கின் சொரூபம் காணப்பட்டால் போகா திகாரம் 

நீங்கும் . 
சூரியன் , அக்கினிகளினுடைய சாமியம் முத்தியென்பது சிலர் 

கொள்கை . 
சைவசாத்திரம் இலகுவான உபாயத்தால் முத்தியைத் தருவது . 
சைவசாத்திரம் ஈசுவானால் செய்யப்பட்டதாயிருப்பினும் அதன் 

பொருளான ஞான முதலியன பரமேசுவரனிடத்துச் சம 
வாட சம்பந்தத்திலிருப்பதால் சைவ சாத்திரத்திற்கு நித்தி 

யத் தன்மையுண்டு . 
சைவசாத்திரமானது ஏனைய சாத்திரங்களாலறியப்படாத 

பொருளை விளக்குகின்றது . 
சைவசாத்திரம் ஏனைய மதங்களுடன் விரோதித்துப் பிரமாணத் 

தன்மையைக் கெடுத்துக்கொள்ளாது . 


கூசா 


கஉங 


நகசு 


கூகக 


ங 22 


கூஉஉ 


ங 20 


கூ 20 . 


உசுசு 


கசுக . 


: 


உங்க 


சைவசாத்திரம் ஏனைய சாத்திரப் பொருள் ளை அநுவதிக்கும் . 
எனைய சாத்திரங்கள் சைவசாத்திரப் பொருளை 

நுவதிச் 
மாட்டாது . 
சைவ சாத்திரம் ஏனைய மத நூல்களால் மறுக்கப்படமாட்டாது . 
சைவாகமம் வேத சம்பந்தமாயும் , பாரதம் , இராமாயண முத 

லிய நூல்களில் புகழ்ந்து கூறப்பட்டதாயும் இருத்தலால் 

அப்பிரமாணமாகாது . 
சைவ சாத்திரம் வைதிகர்களால் இன்றிய மையாது கொள்ளப் 

படல் வேண்டும் . 
சேஷ்டையின் தொழில் சங்காரம் . 
சொப்பனத்திற் காணப்படும் பொருட்டோற்றம் வாசனைபற்றி 

திகழ்வது , 
சொற்களினாலேயே ஆன்மாவுக்கு அறிவு நிகழும் . 
ஸ்போடம் பொருளையறிவிக்கும் என்றதும் பொருந்தாது . 
ஞானசத்தி குணிப்பொருளினிடத்து இருந்துகொண்டு சடப் 
பொருள் காரியப்படுதற்குக் காரணமாதல்பற்றிச் சடப் 

பொருளில் இருப்பதாக உபசரித்துக் கூறப்படும் . 
ஞான சத்தியானது சடப்பொருள்களினிடத்து இருக்குமாறு 

போல சிவசத்தி ஆன்மாவினிடத்துச் சங்கிரமிக்கும் . 

( பூருவபக்கம் ) . 
ஞானம் முதலியவற்றின் நாசமே முத்தி யென்பது . 
ஞானேந்திரியங்கள் உண்டென்பதும் அவை ஐந்தென்பதும் 
ஞானேந்திரியங்களென்பன செவி முதலிய தானங்களிலிருக் 

கும் சத்திகள் . 
தருமம் முதலியவற்றின் வாசனை புத்திகுணமேயன்றி ஆன்ம 

குணமன்று , 
தருமியின் சொரூபந்தான் உண்மை , தரும சொருபம் உண்மை 

யன்றென்னும் பூருவபக் மும் அதன் மறுப்பும் . 
தாமத குணத்தின் வியாபாரம் --நியமம் , இரமித்தலின்மை , 

மந்தமாயிருக்குந் தன்மை என்பன . 
தீக்ஷை , சாதகமென்னு மிவற்றிற்கு நான்கு வருணத்தவரும் 

அதிகாரியாவர் . 
தீபப் பிரகாசத்தைப்போல் சிவ குணங்களைக் 

குணங்களைக் கொள்ளுதல் 


கசுசு 


... 


கசக 


கரு 


கஉஅ : 


உகசு 


... 


ங எக 


கக . 


ஙபீசு 


நசுக 


கள 


ஙகூடு 


கஎ O 


தீபம் திரி முதலியவற்றில் சங்கிரமிக்குமென்பது பொருந்தாது . 
தீபத்திற்கும் சாதிக்கும் சங்கிராந்தியைக் கொள்ளினும் குண 

சங்கிராந்திக்குத் திருட்டாந்தமாகா. 
தீயின் குணமான சூடு தீயுடன் கூடித் தண்ணீரில் புலப்படா 

மலிருந்து கொண்டே தண்ணீரைச் சுடச்செய்யுமாறு 
போல , பரமசிவ குணமும் பரமசிவனுடன் சடப்பொருள் 
களில் புலப்படாமலிருந்து கொண்டே அப்பொருள்களைத் 

தொழிற்படுத்தும் . 
துஷ்டி என்பது கிருதார்த்தனாய்விட்டேனென்னும் ஞானம் 
துணையின் சன்னிதானத்தில் ஆன்மா காரியத்தைத் தோற்று 

விக்கும் . 
துணையின் வேற்றுமையால் ஆன்ம குணங்களுக்கு வேற்றுமை 

யேயன்றி சொரூபத்தில் வேற்றுமை கிடையாது . 
தொடர்ச்சி வேறு ; ஒப்புமை வேறு . 
தொடர்ச்சி என்பது ஆன்மாக்களிடத்துச் சம்பவிக்கின்ற 

தில்லை . 
நக்ஷத்திர புவனத்தில் சிறந்த சரீர இந்திரியங்களுடன் கூடியி 

ருப்பது முத்தியென்பது . 
-நாகன் முதலிய ஐந்து வாயுக்களின் தொழில்கள் . 
--நாதம் அறிவிப்பதற்குக் காரணமாயுள்ளது . 
" நாதம் ஆராய்ச்சிக்குக் காரணமாய் வாசகமாயிருக்கும் . 
-நாதம் காரியமாதலின் இதற்கு முதற்காரணமாக 

யுண்டு . 
நாதஞானம் தீக்கைக்கு அங்கமாயிருந்து கொண்டு முத்திக்குச் 

சாதனமாகும் . 
நாதமானது விந் 

விந்துவினுடைய முதலாவது பரிணாமமான சூக் 
கும நாதமாயும் , வைகரி வாக்குரூபமான தூல நாதமாயும் 

இருவகைப்படும் . 
நாதத்தைக் கிரியாசத்தியின் நிலை யென்று கூறுதல் பொருக் 


கூச 


ககம் 


உஉஅ 


மகாமாயை 


உநஅ 


உசக 


உஙக 


காதம் வெளிப்படையாய்த் தோன்றாது சூக்குமமாயும் , வெளிப் 

படையாய்த் தோன்றித் தூலமாயுமிருக்கும் . 
திருவிகற்ப அறிவு தோன்றிய பின்னர் சவிகற்ப அறிவு தோன் 

றும் . 


உகூ 


கச . 


... கசு 2 - சசுகூ 


நசுக 


உஉக 


... 


உட்க 


உசுஉ 


ககம் 


சுக 


நிர்ப்பீஜயோகம் கிட்களமூர்த்தியை விடயமாகக்கொண்டது .. 
நிவிருத்தி முதலிய கலைகள் சதாசிவ புவனத்திற்குமேல் புவன 

ரூபமாயிருப்பினும் சத்தி ரூபமாய் நின்று ஐந்து அத்து 

வாக்களையும் வியாபிக்கும் . 
நையாயிகர் கொள்கையும் மறுப்பும் . 

550 - ககக 
நையாயிகர் ஞானேந்திரியங்களைப் பூதசாரியங்களெனக் கூறுத 

லும் அதன் மறுப்பும் . 
நையாயிகர் புத்தியை ஆன்மாவின் குணமென்கின்றனர் . 

கசுஎ 
பசுவினிடத்துப் பசுத்தன்மை சங்கிரமிக்குமென்பதும் 

பொருந்தாது . 
பதவாக்கியங்கட்கும் அறிவிக்கும் தன்மை கிடையாது . 
பதவாக்கியங்கள் அக்கரங்களினும் வேறன்று . 
பதி , பசு , பாசம் மூன்றும் நித்தப்பொருள்கள் . 
பந்தநீக்கம் சிவனுடைய அநுக்கிரகத்தாலுண்டாகும் . 
பரிணமிக்குந் தன்மையுடையது எதுவோ , அது சடமாயிருக் 

கும் . 
பரிணாமமாவது , முன் நிலையினின்றும் நழுவி வேறு நிலைமை 

யடைதல் . 
பரமசிவனது மூர்த்தி , பரம் அபரமென்று இருவகைப்படும் . ... 
பரமசிவன் செயப்படுபொருளாதலில்லை. 
பரமசிவனுடைய பிரமத கணங்களுள் முதன்மையாயிருத்தல் 

முத்தியென்பது சிலர் கொள்கை . 
பரமசிவனை அவனருளால் பக்தர்களறிகின்றனர் . 

நலங 
பரமசிவன் சிலருக்கு மோக்ஷத்தையும் சிலருக்குப் பந்தத்தையும் 

கொடுப்பது பற்றி விருப்பு வெறுப்பு உடையவனாகான் 
பரமாத்மா , சித்து சட்மென்னும் மாறுபட்ட தர்மங்களுடன் 

இராது . ஒரு பாகத்தில் சித்தும் மற்றொரு பாகத்தில் 
சடமுமாக இருக்குமென்னில் அவயவ முடையதாய்க் 
காரியமெனப்படும் . 

உசு ) 
பரமாத்மா ஒன்றே சேதனமாயும் அசேதனமாயும் தோன்றுமென் 

னும் வேதாந்தக் கொள்கையும் மறுப்பும் . 
பரமான் மா முதற்காரணமாயின் தன்னைத் தொழிற்படுத்துதற்கு 

ஒரு கருத்தாவை எதிர்பார்க்கும் . 
பாசங்களாலறியப்படாத சிவனை ஆகமத்தாலறிதல் எவ்வாறு 


சகஅ. 


கூகை 


கஙசு 


கநங 


உசு o 


உசுக 


கரு 


mo 


கூகசு 


கஎச 


கூடுமென்னும் வினா. 
பாசங்களேதாம் நீங்கி முத்திக்குக் காரணமாகின்றன . ( பூருவ 
பக்கம் ) 

உஎரு . 
பாசுபதர்கள் சங்கிராந்தியைக் கொள்பவர் . இவர் கூற்றும் 
மறுப்பும் . 

... நக்க நகஉ 
பாஞ்சராத்திரர் முதலியோரின் மறுப்பு , 
பாஞ்சராத்திரிகள் அவ்வியாகிருத முதலியவற்றில் ஒடுக்கமே 

முத்தியென்பர் . 
பாவம் , தரும முதலிய எட்டு வகையாய்ப் புத்தியின் குணங்களா 

யிருக்கும் . 
பாலர்கள் பாலைப் பருகுவது கொண்டு முன் பிறவியில் உள்ள 
அறிவு அனுமானஞ் செய்யப்படுகின்றது . 

ந அசு 
பிரகிருதி போக்கியமாயிருப்பதும் , புருடன் போக்தாவாயிருப் 
பதும் கலை முதலியவற்றின் சம்பந்தத்தால் . 

உருர 
பிரகிருதியே மலமாதலமையுமென்பார் கூற்றும் மறுப்பும் . 220 
பிரதிமை முதலிய சடப்பொருளில் சிவத்தின் றோற்றம் எவ் 
வாறு கூடுமென்னும் வினாவும் விடையும் . 

நாரு 
பிரத்தியயம் , சித்தி முதலியனவாய் பாவவருக்கத்திலிருந்துண் 

டாவது . 
பிரமத கணங்களுள் முதன்மையாயிருப்பதும் , சூரியன் அக் 

கினிகளுடன் சாமியமாதலும் பொருத்தமற்றவை . 
பிரவாக நித்தியேசு வர வாதிகள் முத்தனே உலகத்திற்குக் 
கருத்தாவென்பர் . 

கூசும் 
பிரவாகேசுவா பக்கம் ( தொடர்ச்சியாய் வரும் முத்தர்கள் , 

தொழிற்செய்யும் ஈசுவரராவரெனும் பக்கம் ) மறுக்கப் 


கஎன 


பட்டது . 


கககூ 


உக 


கருஎ 


பிராமணருள்ளும் தீக்ஷை பெற்று சிவனைப் பரம் ெளாக 

அறிந்தவரே ஆசிரியராவர் . 
பிராணவாயுவை அந்தக்கரணமென்பார் கூற்றும் அதன் மறுப்பும் . 
பிராணவாயுவுக்கு அறியுந் தன்மையுண்டென்றல் பொருந்தாது . 
பிராணன் முதலிய ஐந்து வாயுக்களின் தொழில்கள் . 
புண்ணிய பாவங்கள் புதிதாய் உண்டாவனவேயன்றிச் சங்கிர 

மிக்கவில்லை . 
புத்திக்குப் போக்கியத் தன்மையேயன்றிக் கருத்தாத் தன்மை 


கசு 0 . 


கூருக . 


கிடையாது . 


கஎசு 


தம் . 


கசு எ 


... உஙச.உகரு 


கின்றது . 


உ 0 க 


புத்தி போக்கியமாதலின் அதனால் ஆன்மாவும் அறியப்படுகிற 
தில்லை . ஈசுவரனு மறியப்படமாட்டான் . 

உகசி 
புத்தியானது ஈசுவானை யறிவிக்காதென்பதற்குத் திருட்டாந் 

நகை - உ 
புத்தியினுடைய அறிவு கற்பித்தல் , நிச்சயித்தல் , நினைத்தலென 

மூன்று வகைப்படும் . 
புத்திவிருத்தி ரூபமான அறிவு வாசசமாயிருந்து பொருளையறி 

விக்குமென்னும் பூருவபக்கமும் மறுப்பும் . 
புத்தி விருத்தியின் விகாரமே ஆன்ம விகாரமாய்த் தோன்று 

கசு 
புருடதத்துவம் அத்துவ ரூபமாயும் போக சாதனமாயும் ஆகாது . 
புவன ரூபங்களான தத்துவத் தோற்றங்களின் முறை . 
பூதங்களிலிருக்கும் குணங்களின் வேற்றுமை . 
பூதங்களினாற்றான் அறிவு உண்டாகின்றது என்பதன் மறுப்பு . 
பூதங்கள் தன்மாத்திரைகளுடன் கூடி இந்திரியங்களுக் காதார 

பாயிருக்கின் றன . 
பொருளொன்றே அறியப்படுந் தன்மையும் செய்யப்படுந்தன் 
மையும் உடையதாயிருக்கும் , 

2 சுக 
போகத்திற்கு உட்கரணங்களும் வெளிக்காணங்களும் சேர்ந்தே 

சாதனமாகும் . 
போகமாவது புத்தி விருத்தியிலுள்ள ஆன்மஞானம் . 
போகமென்பது , சுகதுக்க ரூபமான அறிவேயாகும் . 
போக மோஷங்களுக்கு யோகம் , சரியை , தீஷை , ஞானம் என் 

னும் நான்கும் சாதனங்களாகும் . 
போகாவத்தையென்பது சாத்தலாகும் . 
ஞானத்தைத் தவிர ஆன்மா ஒன்றில்லை என்ற பௌத்தர் கூற் 

றும் அதன் மறுப்பும் . 
மதுவில் மதசத்தி தோன்றுமாறுபோல சரீரத்தில் அறிவு தோன் 

றும் . ( பூருவபக்கம் ) 
மந்திரங்கள் வாச்சிய மந்திரம் வாசக மந்திரமென இருவகைப் 

படும் . 
மந்திரமென்னுஞ் சொல்லின் பொருள் . 
மத்திரேசுவரர்களுக்குக் கலை முதலியன இருப்பினும் அவற்றில் 
வசப்படுந் தன்மையில்லை . 

உகப் 


சசஉ 


கசுக 


சுஎ 


கஅ 


எசு 


... 


உக2 


மந்திரேசுவரத் தன்மை அனந்தர் முதலியோருக்கும் குரோதே 
சர் முதலியோருக்கும் உண்டு . 

உஅஅ 
மந்திரர்கள் ஏழுகோடி எண்ணுள்ளவர்கள் . 
மலத்தின் காரியம் ஆன்மாவின் ஞானக்கிரியைகளைத் தடுத்தல் . 
மலத்தின் சேர்க்கை இடையில் உண்டானதென்று கொள்ளின் 

முத்தனுக்கு முத்தியில்லையாய்விடும் ; ஈசுவரனுக்கு 

வரத்தன்மை யில்லையாய்விடும் . 
மலநாசமாத்திரமே முத்தியென்பது சிலர் கொள்கை . 
மலம் அநாதிப் பொருளாயும் , ஆன்மாக்களுடன் அநாதியான 

சம்பந்தத்தையுடையதாயும் , அநாதியாகவே ஆன்மாவை 

மறைப்பதாயும் , அனைவருக்கும் ஒன்றாயும் உள்ளது . 
மலம் ஒன்றாயின் ஒரு ஆன்மா முத்தியடையின் எல்லா ஆன்மாக் 

களும் முத்தியடையவேண்டுமே என்னும் பூருவ பக்கமும் 

மறுப்பும் . 
மலம் நாசமாயினும் ஞானசத்தியின் அனுபவம் நிகழவில்லையா 
யின் முத்தியாகாது . 

கருச 
மனத்தின் வேகத்தால் எல்லா இந்திரியங்களும் ஒரே காலத்தில் 

தொழிற்படுதல்போலத் தோன்றும் . 
மனம் உண்டென்பது , இந்திரியங்களைத் தொழிற்படுத்துதல் 
பற்றி அறியப்படும் . 

கருச 
மாயை உலகத்திற்கு முதற்காரணம் . 

உகக 
மாயை , ஈசுவரனுடைய ஞானக்கிரியைகளையின்றி உலகத்திற் 
குக் காரணமாகாது 

உருச 
மாயை சத்திகளின் கூட்டமாக இருக்கின்றது . 
மாயை முதலியன ஆன்மாவிற்கு இடையில் வந்தன . 

உஉஉ 
மாயை முற்றும் பரிணமிக்கிறதில்லை ; நெய்யிற் புழுப்போல் ஏக 

தேசத்தில் பரிணமிக்கும் . 
மாயை யென்பதன் பொருள் எல்லா உலகங்களும் ஒடுங்குதற் 

குக் காரணமென்பது . 
மாவிரதர் கொள்கைப்படி அவருக்கு முத்தி சித்திக்காது . ... ந 0 அ - ந 0 க 
மாவிரதர் , முத்தியில் ஆன்மாவிற்குச் சருவஞ்ஞத் தன்மை மாத் 

திரம் உண்டு ; சருவ கருத்திருத்தன்மை கிடையா 

தென்பர் . 
மீமாம்சகர் உலகத்திற்குக் காரணம் கன்மமேயென்பர் . 
முதற்காரணத்திற்கே உலகத்தைத் தோற்றுவிக்கும் இயல்பு 

உண்டு என்னும் பூருவபக்கம் . 


உ உ . 


உ . 


mo ஏ 


உரு 


உ 


கஅ 


உரு எ 


உருஎ 


ககக 


ககஉ -ககக 


ககஉ 


கூகஎ 


நசஎ 


முதற்காரணத்திற்கு உலகத்தைத் தோற்றுவிக்கும் இயல்பு 

கிடையாது . 
முதற்காரணத்தை ஏவுபவன் ஈசுவரன் . 
முத்தர்களிடத்திருக்கும் ஈசுவரத்தன்மையாவது சொரூபத்தின் 

பிரகாச லாபமேயன்றிக் கருத்திருத் தன்மையன்று . 
முத்தர்களுக்குச் சருவஞ்ஞத் தன்மை முதலியன இருந்தும் 

உலகத் கிற்குக் கருத்தாவாதற்றன்மை கிடையாது . 
முத்தர்கள் எல்லாவற்றையும் நிருவிகற்பமாயறிகின்றனர் . 
முத்தர்கள் சிவனைப்போல் எல்லாவற்றையுமறிவர் . 
முத்திக்காலத்தில் ஆன்மா கருத் திருத்தன்மையின்றிச் சருவ 

குத் தன்மை மாத்திரம் உடையவனாயிருக்கின்றானென் 

பது சிலர் கொள்கை . 
முத்திக்காலத்தில் ஆன்மா கருத்திருத்தன்மையின்றிச் சருவஞ் 

த் தன்மை மாத்திரம் உடையவனாயிருக்கின்றானென்ப 
தும் , கருத்திருந்தன்மையிருப்பினும் பரமசிவனால் ஏவத் 

தகுந்தவனாயிருக்கின்றானென்பதும் பொருத்தமற்றவை . 
முத்திக் காலத்தில் ஆன்மா பரமசிவனிலும் சிறந்தவனாயிருக் 

கின்றானென்பதற்குப் பிரமாணமில்லை . 
மூத்திக்காலத்தில் கருத் திருத்தன்மையிருப்பினும் பாமச வனால் 

ஏவப்படுபவனாகயிருக்கின்றானென்பது சிலர் கொள்கை . 
முத்தியாவது பாசநீக்கமும் சருவஞ்ஞத் தன்மை முதலியவற் 

றின் றோற்றமும் , 
முத்தியா 

யானது மலபரிபாகத்தை விரும்புதலால் மோக்ஷத்திற்கு 
ஈசவான் கருத்தாவல்லனென்றல் பொருந்தாது . 

ஆன்மாவுக்குச் சிவசத்தி துணையாயிருக்கும் . 
முத்தியில் ஆன்மாவுக்கு ஞானக்கிரியைகள் . இல்லையென்னும் 

மதத்தின் மறுப்பு . 
முத்தியை ஆன்மாவே செய்துகொள்ளும் ; ஈசுவரன் செய்கிற 

தாகக் கொள்ள வேண்டாமென்னும் பூருவபக்கம் . 
முத்தியை எல்லாவுயிர்களுக்கும் ஒரே காலத்தில் கொடுக்காமைக் 

குக் காரணம் மல பரிபாகத்தின் வேற்றுமையேயாகும் . 
முத்தனிடத்துச் சிவன் கலந்திருந்து சிவனே எல்லாவற்றை 

யுஞ் செய்கின்றான் அறிகின்றானென்று கொள்ள வேண்டு 
மேயன்றி , சிவனுடைய கலப்பால் முத்தன் செய்கின்றான் 
என்று கொள்ளுதல் கூடாது . 


நநஅ 


2.எக 


உஅச 


முத்தியில் 


கூசுக 


ஙகரு 


உஎ 2 


2 அ 2 


நசு 


கசு 


கூடுரு 


கூசி 


சநரு 


உஎஅ 


முத்தனிடத்துத் தான் கருத்திருத்தன்மை யிருக்கின்றது ; ஈசு 

வான் உதாசீனனாயிருக்கின்றான் என்னும் மதத்தின் 

மறுப்பு . 
முத்தனிடத்துப் பரமசிவனில் நின்றுஞ் சிறந்த தன்மை உண் 

டென்பது சிலர் கொள்கை . 
முத்தனுக்குச் சருவ கருத்திருத்தன்மை உண்டு . சருவ கருத்தா 

இருக்கின்றானென்றெண்ணி முத்தன் ஒன்றுஞ் செய்கின் 
நானில்லையென்னும் பூருவபக்கமும் மறுப்பும் . 

க 10 - நசா 
முத்தனுக்குச் சிவனைப்போல் இலய முதலிய அவத்தைகளில் 

லாமையால் முத்தன் சிவனிலுங் குறைந்தவனேயாவன் . 
முத்தனுக்கு நித்தியம் , நைமித்திகமென்னுங் கன்மங்கள் மாத்தி 

ரம் உண்டு . ( காமிய கன்மங் கிடையாதென்பது கருத்து ) 
முத்தனுடைய சத்தி ஈசுவரனால் ஏவப்படுகிறதில்லை . 
மோகம் முதலியவற்றிற்கு மலம் முதற்காரணமன்று ; துணைக் 

காரணமேயாம் . மாயையே முதற்காரணமாகும் . 
மோகம் முதலியன தாமதம் முதலிய குணசொரூபம் . 
யோகமும் , பிரகிருதி புருட விவேக ஞானமும் , போக சாத 

னங்களாகிய கன்மமும் முத்திக்குச் சாதனங்களாகா . 
ரௌத்திரியின் தொழில் அநுக்கிரகம் . 
வருணாச்சிரம ஒழுக்கங்களை மனத்தாறுங் கடத்தல் கூடாது . 
வனத்திலுள்ள பூக்கள் அவயவங்களுடன் கூடிக் காரியமாயிருந் 

தும் அவைகட்குக் கருத்தா காணப்படவில்லை என்னும் 

பூருவபக்கமும் சமாதானமும் . 
வாக்கு நான்கின் சொரூபம் . 
வாக்கு நான் கும் விந்துவின் காரியம் . 
வாசகம் ஆராய்ச்சி ரூபமாய்ப் புத்தியிலிருப்பது . வாச்சியம் 

பொருள் ரூபமாய் வெளியிலிருப்பது என்னும் பூருவ 

பக்கம் . 
வாமம் முதலிய ஆகமங்கள் சிவனால திட்டிக்கப்பட்ட ஆன்மாக் 

களால் செயயப்பட்டன . 
வாமை என்னும் சத்தியின் தொழில் கட்டுப்படுத்தல் . 
விஞ்ஞான கேவலர் , வித்தைகள் வித்தியேசுவரர்கள் 

சிவர்களென மூவகையினர் . 
விடயங்களின் வேற்றுமை அறிவுகள் அழிவுடையன . அவ்வறி 

வுகளின் சாமர்த்தியம் அழிவில்லாதது . 


உ ao 


2 சுசு 


கூகக 


உசஎ 


நசி 


உஙடு 


உசுசு 


பணுசதா 


கிசு 


கஉஎ 


20 


கஎ 


உ அச 


... ககஎ - ககஅ 


கூஎ 


வித்தியா வித்தியேசுவரர்கட்குச் சருவஞ்ஞத் தன்மையிருப்பி 
னும் அதிகார மலம் உண்டு . 

உ அசு 
வித்தியேசுவரர் எண்மரின் பெயர் . 
எத்தியேசுவரர் அணுபக்கத்தைச் சார்ந்தவர் . 
வித்தையென்னும் தத்துவம் வேண்டாமென்ற பிறர் பக்கமும் 

மறுப்பும் . 
விந்து பரமாகாசமெனப்படும் . 
விந்து வானது. சுத்தாத்து வாவிற்கு முதற்காரணமாயிருப்பினும் 

கடத்திற்கு முதற்காரணமான மண்போல் அநித்தியமென் 
னும் பூருவபக்கமும் சமாதானமும் . 

20 - உக 
விந்து வானது சுத்தாத்துவாவிற்கு முதற்காரணமாயும் பைசந்தி 

வாக்கு ரூபமாயும் இருவகைப்படும் . 
விந்து , விருத்தியாய்க் காரியப்படுமென்பதும் , அசுத்த மாயை 
பரிணாமமாய்க் காரியப்படுமென்பதும் புறமதக் கொள்கை . சித் 

தாந்தத்தில் விந்துவும் பரிணமிக்குந் தன்மையுடையதே . 
விந்துவின் அவத்தைகளே கலை முதலிய விருத்திகள் . 
விந்துவின் சூக்கும பரிணாமம் அசுத்த மாயையெனவும் , தூல 

பரிணாமம் பிரகிருதி மாயை எனவும் பிறர் கூறுகின் றனர் . 
விந்துவின் பரியாயப் பெயர் . 
விந்து , மாயை , பிரகிருதி மூன்றும் ஏகதேசத்தில் பரிணமிக் 

..... அஉ -அங 
விந்துவை சிவனுடைய கிரியா சத்தியாகக்கொண்டால் உண் 

டாம் குற்றம் . 
விந்துவை சிவனுடைய கிரியா சத்தி ரூபமென்று கொள்ளும் 

பிறபக்கம் . 
விபர்யயமென்பது உள்ளதை உள்ளவாறு அறியாமை . 
வியாத்தியின் சொரூபமும் , அதன் வகையும் . 
வேதாந்தத்தில் ஆன்மா ஒன்றென்பது பொருத்தமற்றது . 
வேதாந்திகள் கூறும் முத்தியும் மறுப்பும் . 

ங கஉ -ஙகச , 

சச . 
வேதாந்திகளுக்கு ஆன்ம ஞானமும் நிகழ்கிறதில்லை . 
வேதாந்திகளுள் பரிணாம வேதாந்திகள் பரமான்மா வினிடத்தில் 

ஒடுக்கமே முத்தியென்பர் . 
வைசேடிகர் சத்தகுணம் ஆகாயத்திற்கு மாத்திரம் உண்டென் 

பது பொருத்தமற்றது . 


எக 


நஅ 


கின்றன . 


உ 


ரு அ 


கரு 


. 


க 0- கக 


கக 


நங்க 


* 
- 


சிவமயம் 


ஸ்ரீகண்டாசாரியராலியற்றப்பெற்ற 
ரத்தினத்திரயம் மூலமும் , 

இதற்கு 
ஸ்ரீ அகோர சிவாசாரியராலியற்றப்பெற்ற 

விருத்தியுரையும் . 


( தமிழ் மொழிபெயர்ப்பு ) 


உரைமங்கலம் . 


( க ) , மங்களத்தைச் செய்பவனாயும் சித்தாந்தப் பொருள் 
களை விளக்கஞ் செய்பவனாயுமுள்ள பரமசிவனை நமஸ்கரித்து 
இரத்தினத்திரயத்தின் பொருளைச் சுருக்கமாக விளக்கஞ் செய் 
கின்றேன் என்பதாம் . 


(2 ) மூன்று இரத்தினமானது வேதத்தை அனுசரித்துச் 
சிலர்களாலும் , சாத்தவாமதந்திரங்களை அனுசரித்துச் சிலர்களா 
லும், நியாய சாத்திரத்தை அனுசரித்துச் சிலர்களாலும் , அவ 
ரவர் அறிவுக்கு எட்டியவாறு மோகத்தால் அழுக்குடையதாகச் 
செய்யப்பட்டிருக்கின்றது . ஆகையால் அந்த மூன்று இரத்தின 
மான இரத்தினத்திரயத்தை வித்வான்கள் காதில் அலகரித்துக் 
கொள்ளுதற் பொருட்டு மீண்டும் நல்ல வியாக்கியானமென்னும் 
உரைகல்லில் உரைத்துச் சுத்தஞ்செய்து பிரகாசமுடையதாகச் 
செய்கின்றேன் என்பதாம் . 


உ 


அஷ்டப்பிரகரணம் . 


நூல் மங்கலம் . 


ழல்ம் . 


( க ) நித்தியப்பொருளான பரமசிவன் பொருட்டும் , சிற் 
சத்தியின் பொருட்டும் , மகாமாயையின் பொருட்டும் , சற்குரு 
வின் பொருட்டும் , கணபதியின் பொருட்டும் , புத்திமானான 
சுப்பிரமணியரின் பொருட்டும் நமஸ்காரஞ்செய்கின்றேன் என் 
பதாம் . 

. 


உரை . 


இந்தச் சுலோகத்தின் முற்பகுதியால் இந்தப்பிரகரணத்தில் 
சிவன் , சிற்சத்தி , மகாமாயை என்னும் மூன்று இரத்தினங்களே 
விடயங்களாக கூறப்படுகின்றன வென்று அறிவிப்பாராய் அம் 
மூன்று பொருள்களையும் நமஸ்கரிக்கின்றார் . பிற்பகுதியால் ஆகம 
சம்ஹிதைகள் அனைத்திற்கும் ; - தோற்றுவிப்பவராயிருத்தலால் 
குருவாயிருக்கும் பகவானான ஸ்ரீகண்டநாதரையும் , சகலவிக்கினங் 
களையும் போக்குங் கணபதியையும் , சித்தாந்த சாத்திரங்களை எப் 
பொழுதும் கேட்டு விசேஷ ஞானமடைந்த கார்த்திகேயரான 
சுப்பிரமணியரையும் , இப்பிரகரணம் விக்கினமின்றி நிறைவேறு 
தற்பொருட்டு நமஸ்கரிக்கின்றார் என்க . 

( க ) 


க 


நூல் . 


( அவதாரிகை ) அந்த மூன்று இரத்தினமான மூன்று 
பொருள்களையே விரிவாய்க் கூறுவதாகக் கூறுகின்றார் . 
--- ( உ -- கூ ) சித்தாந்தமென்னுங் கடலிலிருந்து , மார்பிலும் 
கழுத்திலும் காதிலும் பெரியோர்களணிந்து 

கொள்ளுதற் 
பொருட்டு , விந்து சத்தி சிவன் என்னும் மூன்று இரத்தினங்களை 
எடுத்து , வாக்குக்களென்னும் நூல்களால் அவற்றை 
தாடுத்துக்கட்டுகிறேன் . ஆகையால் பெரியோர்கள் என்னை 
மன்னிக்கவேண்டும் . தொண்டனாகிய என்னிடத்தில் அசூயை 
கொள்ளக்கூடாது என்பதாம் . 


நான் 


இரத்தினத்திரயம் . 


( உரை ) விந்து சத்தி சிவனென்னும் இரத்தினங்களைக் 
கேட்பது என்னும் பொருள் தோன்ற , காதில் தரிப்பது என்றும் , 
கழுத்து என்னுஞ் சொல்லால் * இலக்கணா விருத்தியால் அறியப் 
பட்ட வாக்கிந்திரியத்தால் படிப்பது என்னும் பொருள் தோன்ற , 
கழுத்தில் தரிப்பது என்றும் , இருதயத்தில் நிச்சயித்தல் என்னும் 
பொருள் தோன்ற மார்பில் தரிப்பது என்றும் கூறப்பட்டன . 
வ்வாறு பெரியோர்கள் தரிப்பதற்காக விந்து முதலிய மூன்று 
இரத்தினங்களைச் சித்தாந்த சமுத்திரத்திலிருந்து எடுத்து வாக்கு 
ரூபங்களான நூல்களால் அவை என்னால் கோக்கப்படுகின்றன . 
உலகத்திலும் காது முதலிய அவயவங்களில் தரிப்பதற்காக 
இரத்தினங்கள் நூல்களாற் கோக்கப்படுகின்றன . ஆகையால் 
பெரியோர்களை ஆராதிக்கும் விஷயத்தில் முயற்சித்த என்னிடத் 
தில் அசூயை கொள்ளக்கூடாது என்க . 

( உ- x ) 
( அ - கை ) இந்த விந்து முதலிய மூன்று பொருள்களும் 
இரத்தினத்தோடு ஒப்புமை உடைமை பற்றி இரத்தினமென்னுஞ் 
சொல்லால் கூறப்பட்டனவென்று கூறுகின்றார் . 

( ச- ) தத்துவங்களனைத்தினுள்ளும் பிரகாசமாயிருத்த 
லாலும் , அனந்தர் முதலிய ஈசுவரர்களுக்கும் சதாசிவர் முதலி 
யோருக்கும் அதிகாரங்களில் விந்து முதலிய மூன்றால் ஆசை 
யுண்டாவதனாலும் , புருடர்களுடைய அறிவால் தரிக்கத்தகுந்த 
தாயிருத்தலாலும் , தடையற்ற அதிகப் பிரகாசத்துடன் கூடி 
யிருத்தலாலும் , பிரியத்தை உண்டுபண்ணுவதாயிருத்தலாலும் , 
விந்து சத்தி சிவன் என்னும் மூன்று பொருள்கள் சிவ சாத்திரத் 
தில் இரத்தினங்களாகக் கூறப்படுகின்றன என்பதாம் . 

( உரை ) உலகத்தில் இரத்தினங்கள் எவ்வாறு விலைமதிக்க 
முடியாமல் மிகப்பிரகாசமுடையனவாயும் , அருகிலுள்ளவருக்கு 
ஆசையை யுண்டுபண்ணுகின்றனவாயும் , புருடர்களால் சரீரத்தில் 


* கழுத்து என்பது ஆகு பெயரால் கண்டத்தில் நிகழுந் தொனியை 

யுணர்த்தி வாக்கிந் திரியத்தைக் குறித்தது . 


அஷ்டப்பிரகரணம் . 


தரிக்கப்படுகின்றனவாயும் , அழகுடையனவாயும் , இஷ்டத்தைத் 
தருவனவாயும் இருக்கின்றனவோ , அவ்வாறே , விந்து முதலிய 
மூன்று பொருள்களும் , சத்தி முதலிய தத்துவங்களனைத்திற்கும் 
முதற்காரணமாயும் அதிட்டாதாவாயும் இருத்தலால் பிரகாசிக் 
கின்றனவாயும் , அனந்தர் முதலிய ஈசுவரர்களுக்கும் சதாசிவர் 
முதலிய பதங்களையடைந்த அணு சதாசிவன் முதலியோருக்கும் 
அனுக்கிரகஞ் செய்தல் அனுக்கிரகஞ் செய்யத்தகும் தன்மை 
முதலிய அதிகாரங்களில் ஆசையை யுண்டுபண்ணுகின்றனவாயும் , 
புருடர்கள் புத்தியால் தியானஞ் செய்யத்தகுந்தனவாயிருத்த 
லால் தரிக்கத்தகுந்தனவாயும் , கெடுக்கப்படாத அதிகபான காந்தி 
யையுடையனவாயும் , போக மோக்ஷரூபமான இஷ்டத்தைத் 
தருவனவாயுமிருத்தலால் , சிவசாத்திரத்தில் இரத்தினங்களாகக் 
கூறப்படுகின்றன . இந்த இரத்தினங்கள் கெடுக்கப்படாத விசேஷ 
காந்தியை யுடையனவென்று கூறினமையால் உலகத்திலுள்ள 
இரத்தினங்களினின்றும் இவற்றிற்கு அதிக விசேஷம் காட்டப் 
பட்டது என்க . 


( சு ) தத்துவக்கூட்டமானது மூன்று இரத்தினங்களைப் 
பற்றி இருக்கின்றது . இந்த மூன்று இரத்தினங்களை அடைவதின் 
பொருட்டுப் பரமசிவனால் சாத்திரங்களில் ஆறுவிதமாக வழி 
கூறப்படுகின்றது என்பதாம் . 

( உ - ரை ) தத்துவக்கூட்டங்களுள் சுத்தமான தத்துவக் 
கூட்டமானது விந்துவை முதற்காரணமாகவும் , சிவனைக்கருத் 
தாவாகவும் , சக்தியைக் கரணமாகவும் உடையதாயிருக்கின்றது . 
எதனாலெனில் , உலகத்தில் முதற்காரணம் கருத்தா கரணம் 
என்னும் இவைகளையின்றிக் காரியந் தோன்றுகிறதில்லை 
யாகையாலென்க . அசுத்தமான தத்துவக் கூட்டத்திற்கும் 
சிவனும் சத்தியுமே பரம்பரையாய் ( அஃதாவது அனந்தர்வாயி 
லாய் ) கருத்தாவாயும் கரணமாயுமிருக்கின்றனர் . விந்துவோவெ 
னில் , நிவிருத்தி முதலிய கலைகளின் வழியாகப் பற்றுக்கோடா 
யிருப்பதென்று பிள்னர்க் கூறப்போகிறோம் . போகத்தில் ஆசை 
யுள்ளவர்களாயிருத்தல்பற்றி பௌதிக தீக்ஷை பெற்றவர்களா 


இரத்தினத்திரயம் . 
யுள்ள சாதகர்களுக்கு அநேக புவன போகரூபமாகப் பரிணாம 
மடையும் விந்துவானது அடையத்தகுந்த பதமாகும் . மோக்ஷத் 
தில் ஆசையுடையவர்களாய் நைட்டிக தீக்ஷைபெற்ற சாதகர் 
களுக்குச் சத்தியுடன் விட்டுப்பிரியாத பரமசிவன் அடையத் 
தகுந்த பதமாவன் . ஆகையால் விந்துவையுஞ் சிவனையும் அடைவ 
தன்பொருட்டுக் கலைமுதலிய ஆறுவிதமான அத்துவாக்களென் 
னும் வழிகள் பரமசிவனால் சாத்திரங்களிற் கூறப்படுகின்றன 

( கூ ) 
( அ - கை ) இந்த மூன்று இரத்தினங்களுக்கும் அத்துவத் 
தன்மையைப் பின்னர் நிச்சயஞ் செய்யப்போகின்றார் . இப்பொ 
ழுது இந்த இரத்தினங்களுக்குத் தீக்ஷை முதலிய கிரியைகளில் 
உபயோகத்தைக் காட்டுகின்றார் . 


என்க . 


( சு இ ) இந்த மூன்று இரத்தினங்களே தீக்ஷை பிரதிஷ்டை 
என்னுமிவற்றில் காரணங்களாக வித்துவான்களாற் கொள்ளப்பட் 
டிருக்கின்றன என்பதாம் . 


( உ - ரை ) இம்மூன்று இரத்தினங்களை அறியவில்லையா 
னால் தீக்ஷை பிரதிஷ்டை முதலிய கிரியைகளை அனுட்டிக்கமுடி 
யாதாகையால் அவற்றிற்கு இம்மூன்றுமே காரணமென்றறிக 
வென்க . 


ही 


( அ - கை ) மேற்கூறிய விஷயத்தையே வெளிப்படையாய்க் 
கூறுகின்றார் . 


( எ - அ ) பலவாறான யோகங்களும் , பலவாறான நித்தியம் 
நைமித்திகமென்னும் கிரியைகளும் , ஞானங்களும் , சித்திகளும் , 
முத்திகளும் , இந்த இரத்தினங்களையறிதலால் நிகழ்கின்றன . 
அன்றியும் , இந்த இரத்தின ஆராய்ச்சியே அணுவான ஆன்மா 
விற்கு முத்தி என்னும் மேலான எல்லையாகுமென்பதாம் . 


( உ - ரை ) யோகமாவது , சாலம்பம் நிராலம்பம் முதலி 
நித்தியகன்மமாவது சிவபூஜை முதலியன . நைமித்திக கன்ம 


சு 


அஷ்டப்பிரகரணம் . 


மாவது , தீக்ஷை முதலியன . ஞானங்களாவன , இந்த நித்திய 
நைமித்திக கன்மங்களை அறியும் அறிவும் பதிபசுபாசங்களை அறியும் 
அறிவுமாம் . சித்திகளாவன , அணிமா லகிமா முதலியன . முத்திக 
ளாவன சிவசாமியமும் சதாசிவ முதலிய பதங்களையடைதலுமாம் . 
இவ்வாறே முத்தி ஏழுவிதமென்று மதங்கத்திலுங் கூறப்பட்டுள் 
ளது . இவையனைத்தும் இம்மூன்று இரத்தினங்களை அறிதலால் 
சித்திக்கின்றன . அன்றியும் , இந்த இரத்தினங்களையடைதலே ஆன். 
மாவிற்குப் பரமோக்ஷமாகுமென்க . 

( எ - அ ) 
( கூ ) ( ஆகையால் ) சத்திநி பாதத்தால் விளக்கமுற்ற ஆன்ம 
சொரூபமுடையவர்களால் இம்மூன்று இரத்தினங்களும் ஆப்த 
வாக்கியத்தால் கேட்கத்தக்கன . யுக்திகளால் ஆராயத்தகுந்தன , 
யோகநெறியால் தியானஞ்செய்யத் தகுந்தன வென்பதாம் . 

( உ - ரை ) மலபரிபாகத்துடன் விட்டு நீங்காத சத்திரி 
பாதத்தால் உயர்வான பதத்தையடைவதில் தாற்பரியமுள்ள 
சித்தத்தையுடைய பெரியோர்களால் , ஆப்தவாக்கியத்தால் கேட் 
கத்தக்கன என்பது முதலாக முறையே கண்டுகொள்க . இதனால் 
இந்த மூன்று இரத்தினங்களுக்கும் , ஆப்த வாக்கியமென்றதனால் 
ஆகமங்களாலும் , யுத்தி என்றதனால் அனுமானத்தாலும் , யோக 
மென்றதனால் யோகிப்பிரத்தியக்ஷத்தாலும் அறியப்படுந்தன்மை 
உண்டென்பது காட்டப்பட்டது என்க . 

( அ --- கை ) ஆப்தவாக்கியமென்பது எது என்னும் கேள் 
விக்கு விடை கூறுகின்றார் . 

( 50 ) இவ்விடத்தில் ஆப்தவாக்கியமென்பது சித்தாந்தமே 
யாகும் . யாதொரு காரணத்தால் சிவன் ஒருவனே * ஆப்தனா 
யிருக்கிறானோ, அந்தக் காரணத்தால் ( அவன் வாக்கு சித்தாந்த 
மெனப்படும் ) . அந்தச் சித்தாந்தம் ஆப்தனாகிய அந்தப் பரம 
சிவன் என்னும் இருபொருள்களோடு சமானமாக வேறொரு 
பொருள் மேம்பாட்டை யுண்டுபண்ணுகிறதில்லை என்பதாம் . 


* ஆப்தன் உண்மையுரைப்போன் . உள்ளன அனைத்தும் உணர்பவன் 

சிவனே யாதலின் , அவனுக்கே உண்மை யுரைத்தல் கூடும் . 


5 


இரத்தினத்திரயம் . 


எ 


(உரை) சித்தாந்தமென்னுஞ் 

சொல்லானது , 

பங்கஜம் 
முதலிய சொற்களைப்போல் * காரண இடுகுறியாய் பரமசிவனால் 
அருளப் பெற்ற காமிக முதலிய இருபத்தெட்டு ஆகமங்களுக்குப் 
பிரசித்தமான உரிமையுடையது . ஆகையால் அந்தச் சிவாகமங் 
கள் தான் வேறு பிரமாணங்களால் பூர்வபக்ஷம் பண்ணப்படா 
மலிருப்பது பற்றிப் பிரமாணங்களாகுமென்பது கருத்து . இக் 
கருத்தினை , யாதொரு காரணத்தால் சிவனொருவனே ஆப்தனா 
யிருக்கின்றானோ என்பதனால் தெரிவிக்கின்றார் . கணாதர் பதஞ்சலி 
முதலியோரும் ஆப்தர்கள் தானே யெனில் , அது பொருந்தா 
தென்று சித்தாந்தம் பரமசிவன் என்னுந் தொடர்பினையுடைய 
பிற்பகுதியால் கூறுகின்றார் . இதன் கருத்தாவது , கணாதர் 
பதஞ்சலி முதலியோரும் ஆப்தர்களென்பது உண்மைதான் . 
ஆயினும் அவர்களறிவிற்கு விடயமான பொருள்மாத்திரத்திற் 
றான் அவர்களாப்தராவர் . அன்றியும் , அவர்கள் எல்லாவற்றை 
யும் அறியுந்தன்மை இல்லாதவர்களாகையால் அவர்களாலியற் 
றப்பட்ட சாத்திரங்களும் அவர்களறிவிற்கு விடயமாகாத விந்து 
முதலிய பொருள்கள் விஷயத்தில் பிரமாணங்களாக ஆவதில்லை . 
சிவனோ எனில் , எல்லாப் பொருள்களையும் விடயமாகக்கொண்ட 
தனக்கு மேற்பட்டதொன்று இல்லாத ஞானக்கிரியையினை 
உடையவராதலால் மேலான ஆப்தாாவர் . அவராலருளப்பட்ட 
சாத்திரங்களோ வெனில் , பிறமத நூல்களால் அடையத்தகுந்த 
பதங்களை யறிவிப்பதுடன் அந்த நூல்களால் அறிய முடியாத 
பொருள்களை அறிவிப்பதனாலும் , அந்த நூல்களால் பூர்வபக்கம் 
பண்ணப்படாமையினாலும் பிரமாணங்களேயாகும் . இவ்வாறே 
வேறு பிரமாணங்களால் அறியப்படாததாயும் , அவற்றால் பூர்வ 
பக்கம் பண்ணப்படாததாயுமுள்ள விடயங்களையுடையது பிரமாண 
மென்று பெரியோர்களுக் கூறியிருக்கின்றனர் . ஆகையால் 
அந்தப் பரமசிவனோடும் அவனாலருளப்பட்ட சிவாகமங்களோடும் 


* சிவாகமங்கள் , முடிந்த முடிபாயிருத்தல் பற்றியும் , சித்தாந்தமென 

இடுகுறியாய் வழங்கப்படுதல் பற்றியும், காரண இடுகுறியாகச் 
சித்தாந்தமெனப்பட்டன . 


-அ 


அஷ்டப்பிரகரணம் . 


சமானமாக வேறொரு பொருளும் நன்மையைத் தருவதாகக் 
காணப்படவில்லை . 


ஆகமங்கள் நித்தியமாயிருத்தல் பற்றிப் பிரமாணங்களே 
யன்றி ஆப்தனான பரமசிவனால் அருளப்பட்டமை பற்றிப் 
பிரமாணமில்லையென்று மீமாம்சகர் கூறுகின்றனர் . அதுபொருந் 

செய்கை என்பது செய்பவனையின்றி நிகழாது . கடம் 
முதலியன போலும் என்னும் விஷயம் நம்மால் மிருகேந்திர 
விருத்தி தீபிகையில் விரிவாய்க் கூறப்பட்டிருக்கின்றமையால் 
அவ்விடத்துக் கண்டுகொள்க என்க . 

( 40 ) 


தாது . 


( அ -- கை ) அவ்வாறாயின் , சைவம் என்றே பிரசித்தமா 
யுள்ள வாமம் முதலிய ஆகமங்களும் பரமசிவனால் செய்யப்பட் 
டனவாகையால் அவையும் பிரமாணந்தானோ வெனில் , பிரமாண 
மில்லை . எதனாலெனின் , பரமசிவன் அந்தவாமம் முதலிய ஆகமங் 
களை அதிகாரிகளை அனுசரித்து ஒன்றுக்கொன்று மாறுபாடுடைய 
தாகவே செய்திருக்கின்றாராகையாலென்க. அவ்வாறே பெரி 
யோர்களும் , சுகதர்சர்வக்ஞரென்றால் கபிலர் சர்வக்ஞரில்லையென் 
பதில் பிரமாணமென்னை ? இரண்டுபேர்களும் சர்வக்ஞானால் 
அவர்களுக்குள் அபிப்பிராய வேறுபாடு நிகழ்தற்குக் காரண 
மென்னை என்று கூறியிருக்கின்றனர் . அன்றியும் , வாமம் முதலி 
யன சிவனால் நேரே கூறப்படவில்லை . எதனாலெனில் , சிவனால் 
அதிட்டிக்கப்பட்ட ஆன்மாக்களால் செய்யப்பட்டன எனப்பிர 
சித்தியிருக்கிறபடியாலென்க . இந்த விஷயத்தையே கூறுகின்றார் . 


( கக ) சித்தாந்தம் ஒன்றுதான் சித்தாந்தமாகும் . அஃதா 
வது முடிந்த முடிபாகும் . மற்றவை எல்லாம் பூர்வ பக்கங்களே 
யாம் . சிவன் ஒருவன் தான் ஆப்தன் . ஏனையோர் சிவத்தன்மை 
இல்லா தவர்களென்று கொள்ளப்பட்டிருக்கின்றனர் என்பதாம் . 


(உரை .) இவ்விடத்தில் சிவத்தன்மையாவது எல்லாவற்றை 
யும் அறியுந்தன்மையும் எல்லாவற்றையுஞ் செய்யும் தன்மையு 
மாகும் என்க . 

( கக ) 


இரத்தினத்திரயம் , 


கூ 


காரணமாகச் 


( கஉ ) சித்தாந்த சாத்திரமானது சத்திநிபாதத்தால் 
பரிசுத்தஞ் செய்யப்பட்ட சத்துக்களால் பூசிக்கப்படுகிறது . 
இஷ்டப்படி செய்கின்ற மற்றவர்களால் , பசுக்களாற் செய்யப் 
பட்ட சாத்திரங்கள் போல நிந்திக்கப்படுகின்றது என்பதாம் , 

( உரை . ) பின்னர்க் கூறப்படும் அடையாளமே சத்தி 
நிபாதத்திற்குரிய அடையாளமெனக் கூறப்பட்டிருக்கின்றது . 
எந்த ஆன்மாக்களுக்கு மறுபிறப்பு இல்லாமை 
சத்திநிபாதம் நிகழ்கின்றதோ அவர்களுக்குச் சத்திநிபாத 
அடையாளமாவது , முத்தியில் விருப்பமும் , சம்சாரத்தில் வெறுப் 
பும் , சிவபத்தரிடத்துப் பத்தியும் சிவ சாத்திரங்களில் சிரத்தை 
யும் ஆகுமென்று மிருகேந்திரத்திலுங் கூறப்பட்டிருக்கின்றது . 
இவ்வித சத்திநிபாதத்திற்குப் பின் செய்யப்பட்ட தீக்ஷையால் 
சுத்தஞ் செய்யப்பட்ட புருடர்களால் சித்தாந்த சாத்திரமானது 
பூசிக்கப்படுகிறது . இவ்வாறே கிரணாகமத்திலும் தீவிரமான சத்தி 
நிபாதம் நிகழ்ந்து குருவால் தீக்ஷை செய்யப்பட்டிருப்பானே 
யாயின் , அவன் சருவஞ்ஞனான சிவனாகின்றான் என்று கூறப்பட் 
டிருத்தல் காண்க என்க . 

( கஉ ) 
( அ - கை . ) இந்தச் சித்தாந்த சாத்திரத்தை அறிவில்லாத 
வர்கள் நிந்திப்பதனால் . அந்தச் சாத்திரத்துக்கு ஒருவிதமான 
பிராமாணியக் குறைவும் இல்லை என்பதைத் திருட்டாந்த மூல 
மாகக் கூறுகின்றார் . 

( கங ) கஸ்தூரியின் வாசனையானது புருடர்களால் வெறுக் 
கப்படுகிறதில்லை . அன்றியும் சாதனங்களால் சாதிக்கப்பட்டுத் 
தனவான்களால் எக்காலத்தும் முகரப்படுகிறது என்பதாம். 


(உரை ) சிவ தீக்ஷைக்கு உபயோகமாகச் சிவன் முதலிய 
பொருள்களின் அறிவை போக மோக்ஷத்தில் விருப்பமுள்ளவர் 
கள் செய்யத்தகுந்தது . அவ்வறிவோ எனில், சித்தாந்தசாத்திர 
ஆராய்ச்சியால் நிகழ்கின்றது . அவ்வாராய்ச்சியோ வெனில் ,, 
சத்திநிபாதத்துடன் நிகழ்ந்த தீக்ஷையால் சித்திக்கின்றது 
என்று மேலைச்சுலோகத்தில் கூறப்பட்டிருக்கின்றதுகாண்க . (கங ) 


கள் 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) பொய்ப் பொருள்களான 

களான சிவன் முதலிய 
பொருள்களைக் கூறுவதனாலும் , பொய்ப்பொருள்களை அறிவதற் 
குச் சாதனங்கூறுவதனாலும் பயனில்லை . கண்களுக்குப் புலப் 
படும் பொருள்களனைத்தும் பிரமசொரூபமே... அது எல்லாவுயிர் 
களுக்கும் அந்தாரான் மாவாய் ஒன்றாயிருக்கின்றது என்னுஞ் 
சுருதிகளால் பரமாத்மா ஒருவனே சச்சிதானந்த ரூபனாய் சிவன் 
முதலிய சொற்களால் கூறப்படுகின்றான் . அவனைத்தவிர வேறு 
பொருள் கிடையாது . பரமானந்த ரூபனான அவனையறியும் 
அறிவே முத்திக்குக் காரணமாகுமெனச் சிலர் கூறுகின்றனர் . 
அவர்களை நோக்கிக் கூறுகின்றார் . 


( கச ) வேதாந்தங்களாலும் சாத்தமான கௌளதத்திரம் 
களாலும் வைபோன்ற ஏனைய சாத்திரங்களாலும் ஆனந்த 
உபகிதமான ( சொரூபமான ) சைதன்னியமே மோக்ஷத்திற்குக் 
காரணமென்று கூறப்படுகின்றது . அந்தக்கூற்று ஆனந்தமென் 
னும் சொல்லின் பொருள் விஷயத்தில் ஏமாந்தவர்களுக்குத்தான் 
அழகாயிருக்கின்றது என்பதாம் . 


( உரை . ) வேதாந்தம் முதலிய சாத்திரங்களாலும் வேறு 
விதமான சாத்த முதலிய தந்திரங்களாலும் சைதன்னிய ரூபமான 
பொருளொன்றே உண்மையாகும் ; பரமானந்த ரூபமான ஆந்தச் 
சைதன்னியத்தை அறியும் அறிவே மோக்ஷசாதனமாகுமென்று 
கூறப்படுகின்றன . அந்தக் கூற்றானது ஆனந்தம் பிரமம் என்னும் 
சுருதியிலுள்ள ஆனந்தமென்னும் சொல்லிற்குப் பரிபூர்த்தி என் 
னும் பொருளைக் கொள்ளாது சுகம் என்னும் பொருளைக்கொண்டு 
ஏமாந்த மலபரிபாகமில்லாதவர்களுக்குத்தான் அழகாயிருக்கின்ற 
தேயன்றிப் பரமசிவனால் அனுக்கிரகிக்கப்பட்ட நம்போன்றவர் 
கட்கு அழகாயில்லை என்பது கருத்து . எவ்வாறெனில் , ஆன் 
மாவை அநேகமென்று கூறும் சுருதிகள் பல காணப்படுகின்றமை 
யால் ஆன்மா ஒன்றென்று சாதிப்பது முடியாத காரியமாகும் . 
ஆயின் ஆன்மா ஒன்றென்று கூறுஞ்சுருதிகளும் பல காணப்படு 
கின்றமையால் ஒன்றென்றே கொள்வோமெனில் , அது கூடாது . 


இரத்தினத்திரயம் . 


கக 


ஆன்மாக்களுக்கு அநேகமாயிருக்குந் தன்மையை அறிவிக்கின்ற 
பிறப்பு இறப்பு முதலிய நியமத்தை மறுக்கமுடியாதாகையால் , 
ஒன்றென்று கூறும் சுருதிகள் * வேறு கருத்துடையன என்க . 
இத்தகைய ஆன்மாக்களுக்குச் சுதந்திரமின்மை காணப்படுதலால் , 
ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் போகமோக்ஷத்தைக் கொடுக்கும் 
சிவனும் முதற்காரண முதலியவையும் ஆகமானுமானங்களால் 
சித்தித்திருக்கின்றமை நம்மால் மிருகேந்திரவிருத்தி தீபிகையில் 
விரிவாய்க் காட்டப்பட்டிருக்கிறது . மதங்கவிருத்தி முதலிய 
கிரந்தங்களிலும் ராமகண்டர் முதலியோர் விரிவாய்ச் சாதித்திருக் 

விரிவை அந்த நூல்களிற் கண்டுகொள்க . விரியு 
மென்றஞ்சி இவ்விடத்தில் விரிக்கவில்லை என்க . 

( கச ) 


கின்றனர் . 


( அ - கை . ) ஆதலினாற்றான் ஆன்ம சொரூபத்தை விஷய 
மாகவுடைய ஆன்ம ஞானமும் அந்தச் சாத்திரத்தில் பற்றுடைய 
வர்களுக்கு உண்மையாக நிகழ்கிறதில்லையென்று கூறுகின்றார் . 


( கரு ) பரமானந்தப் பிராந்தியாகிற அலையானது அவர்களைத் 
தூக்கி எறியாமலிருக்குமாயின் அப்பொழுது ஆன்மவர்க்கமாகிய 
சமுத்திரத்தினுடைய கம்பீரத்தன்மையானது வித்துவான்களால் 
கிரகிக்கப்பெற்று நிச்சயிக்கப்படும் என்பதாம் . 


( உரை . ) மேலைச் சுலோகத்தில் கூறப்பட்டவாறுபோல் 
ஆனந்தமென்னுஞ் சொல்லுக்கு சுகமென்று பொருள் கொண்ட 
பிராந்தி என்னும் அலையானது அவர்களைத் தூக்கி எறியாமலிருக்கு 
மாயின் அப்பொழுது ஆன்மவர்க்கமாகிய சமுத்திரத்தினுடைய 
கம்பீரமானது , அஃதாவது சருவஞ்ஞத்தன்மை சருவகர்த்துருத் 
தன்மை , நித்தியத்தன்மை , வியாபகத்தன்மை , அநேகத்தன்மை 
முதலியவை வித்துவான்களால் பிரமாணங்கள் வாயிலாய்க் 
கிரகிக்கப்பட்டு நிச்சயிக்கப்படும் . அந்த அலையானது தூக்கி 


* ஒன்றென்று கூறும் சுருதிகளுக்குப் பாமான் மாவாகிய சிவம் 

ஒன்றென்பது கருத்து . இதனை , ஒன்றென்ற தொன்றேகா 
ணொன்றேபதி , என்னும் சிவஞானபோதத்தாலும் தெளிக . 


: கஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


--எறியுமாயின் நிச்சயிக்கப்படமாட்டாது . அந்தச் சாத்திரத்கை 
இயற்றியவர்கள் சருவஞ்ஞத்தன்மை யற்றவர்களாகையால் அவர் 
களுடைய வார்த்தையால் உண்மையான ஞானம் நிகழ்கிறதில்லை 
என்க . 


கரு ) 


( அ - கை .) ஆன்ம சொரூபமானது எந்த நூலின் வழியாக 
அறியப்படுமென்னுங் கேள்விக்கு விடை கூறுகின்றார் . 


( கசு ) அத்தகைய ஆன்ம சொரூபமானது பல வகையான 
சாத்திரப்பிரவாகங்களுள் உத்தமமான சித்தாந்தத்தில் மேல் 
நோக்கிய கண்களையுடைய பரமசிவனது மேல்முகத்தால் கூறப் 
பட்டது . ஆகையால் அந்த சித்தாந்த சாத்திரத்தின் வழியாக 
அறிந்து கொள்ளத்தக்கது என்பதாம் . 


( உரை . ) அந்த ஆன்ம சொரூபமானது வாமம் முதலிய 
எல்லாச் சாத்திரப்பிரவாகங்களின் மத்தியில் மேலான சித்தாந்த 
மென்னும் பிரவாகத்தில் கூறப்பட்டுள்ளது . ஆகையால் அந்தச் 
சித்தாந்தத்தின் வாயிலாகவே ஆன்ம சொரூபத்தை அறிந்து 
கொள்க . சித்தாந்தசாத்திரம் பரமசிவனால் கூறப்பட்டதாகை 
யால் அது ஏனைய சாத்திரங்களெல்லாவற்றினும் சிறந்ததென்று 
பிற்பகுதியால் சாதிக்கின்றார் . எவ்வாறெனின் , மேல்முகம் என்ற 
விடத்தில் முகமென்னுஞ் சொல்லால் வாக்கைக்காக்கும் பரமசிவ 
னது சத்தி கூறப்படுகிறது . எதனாலெனில் , உண்மையில் பரம 
சிவனுக்கு முகமுதலிய தேகமின்மையாலென்க . ஆகையால் 
அனுக்கிரகத் தொழில் புரிவதாயும் மேலேயுள்ள தாயும் இருக்கும் 
சத்திரூபமான பரமசிவனது முகத்தால் விந்து சத்தியிலிருந்து 
நாத முதலியவற்றின் வழியாய் முறையாய் ஆக்கப்பட்டுள்ள 
சாத்திரத்தில் விளக்கஞ்செய்யப்பட்டுள்ளதென்பது கருத்து . 
அவ்வாறாயின் , சரீரமில்லாத பரமசிவன் சாத்திரங்களை எவ்வாறு 
உபதேசித்தல் கூடுமெனில் , இந்தக்கேள்வி பொருந்தாது . எதனா 
லெனில் , உலகத்தின் சிருட்டி முதலியவை சங்கற்பமாத்திரத் 
தால் நிகழ்வதுபோல் வித்தியேசுவரர் முதலியோருக்கும் சங்கற்ப 
மாத்திரத்தால் உபதேசஞ் செய்கின்றாராதலினென்க . ( கசு ) 


கா 


இரத்தினத்திரயம் . 
( கஎ ) அந்த ஆன்ம சொரூபத்தின் ஆராய்ச்சியின் பொருட்டு 
ஏதுக்களை அந்தச் சித்தாந்த சாத்திரங்களிலிருந்தே அறிந்து 
கொள்க . மனுடர்களுடைய அறிவு , விரிவாயும் பரிசுத்தமாயும் 
இருப்பினும் , இந்த விஷயத்தில் சாமர்த்தியம் உடையதாகிற 
தில்லை என்பதாம் . 


( உரை . ) அந்த ஆன்ம சொரூபத்தின் ஆராய்ச்சியும் சித் 
தாந்த சாத்திரங்களில் கூறப்பட்ட ஏதுக்களைக்கொண்டே செய் 
யத்தகுந்ததென்பது கருத்தென்க . 

( கஎ ) 


( அ - கை . ) இவ்வாறு காரணம்பற்றி ஆன்ம சொரூபத்தைச் 
சித்தாந்தம் ஒன்றால் மாத்திரந்தான் அறிதல் கூடுமென்று சாதித்து 
விட்டு , தொடர்ச்சியான சிவன் முதலிய இரத்தினங்களைக் கேட் 
டல் சிந்தித்தல் தெளிதல் என்னுமிவையும் சித்தாந்த சாத்திரத் 
தின் வழியாகவே செய்யத்தகுந்தன என்று மேலே கூறியதை 
விரித்துக் கூறுகின்றார் . 


(கஅ.கசு ) உலக சம்பந்தம் அற்றனவாயும் , சூக்குமங்களா 
யும் , பரமசிவனாலேயே ரகசியமாய்க் காக்கப்பட்டனவாயுமுள்ள 
சிவன் முதலிய மூன்று இரத்தினங்களைச் சித்தாந்த சாத்திர 
மின்றி எவன் தானாகவே அறிகின்றான் ? அதுபோல இகழத்தக்க 
தர்க்கங்களாகிய பெரிய இருளுக்கு எதிரிகளான குற்றமில்லாத 
துக்களையும் , சபீஜம் , நிர்ப்பீஜமென்னும் யோகத்தையும் தனது 
அறிவால் சித்தாந்தமன்றி எவனறிகின்றான் ? என்பதாம் . 


(உரை . ) இவ்விடத்தில் சபீஜயோகமாவது , சதாசிவம் முத 
லிய சகளமூர்த்தியை விடயமாகக்கொண்டது . நிர்ப்பீஜயோக 
மாவது , சதாசிவத்திற்கு மேற்பட்ட , நிட்களமூர்த்தியை விடய 
மாகக்கொண்டது . இதனால் இந்த மூன்று இரத்தினங்களும் , 
ஆகமம் அனுமானம் யோகிப்பிரத்தியக்ஷம் என்னும் இம்மூன்றால் 
அறியத்தகுந்ததென்பது அறிவிக்கப்பட்டதென்க . ( கஅ - ககூ ) 


அஷ்டப்பிரகரணம் . 


( 20 ) ( அன்றியும் ) சித்தாந்தமானது பெரியோர்களால் 
பூசிக்கப்பட்டதாய்ச் சாதகன் விருப்பத்துடனெண்ணிய பொருள் 
களனைத்தையும் சிந்தாமணியாகிய இரத்தினம்போல் கொடுக்கின் 
றது என்பதாம் . 


(உரை . ) சித்தாந்தத்தினாலேயே , சாதகர்களுக்குச் சாதன 
ஞானமும் , அந்தச் சாதனத்தை அனுட்டித்தலால் பயனும் உண் 
டாகின்றனவென்பது கருத்து என்க . 

(உக ) 


( அ - கை .) இவ்வாறு சித்தாந்த ஞானரூபமான பயனை 
அறிவித்துச் சித்தாந்தத்தால் கூறப்படும் பொருள்களை அறிவிப்ப 
தால் , இந்தப் பிரகரணத்திற்கும் அதுவே பயனென்று அறிவிப் 
பாராய்ப் , பிரகரணத்தில் கூறப்படும் பொருள்களின் ஆராய்ச்சியை 
மேற்கொள்ளுகின்றார் . 


( உக ) அந்தச் சித்தாந்தத்தை அனுசரித்து , என்னாலும் , 
விந்து , சத்தி , சிவம் என்னும் இவற்றை விடயமாகக்கொண்ட 
ஆராய்ச்சியானது செய்யப்படுகின்றது . அம்மூன்றனுள் , முத 
லாவது விந்துவானது நிருபணஞ் செய்யப்படுகின்றது - என்ப 
தாம் . 

( உக ) 
( அ - கை . ) விந்து உண்டென்று சித்திப்பதைப்பற்றிக் 
கூறுகின்றார் . 


( உ.உ ) சுத்தாத்துவாவானது எதனிடத்திலிருந்துண்டாகின் 
றதோ , எதனிடத்தில் நிலைத்திருக்கின்றதோ , எதனிடத்தில் 
ஒடுங்குகின்றதோ , அது , பரநாதமென்னும் பெயருடைய விந்து 
வாகும் . அந்த விந்துவே , நாதம் , விந்து, வர்ணம் என்னுமிவற் 
றிற்குக் காரணமாகின்றது என்பதாம் . 


(உரை . ) பின்னர்க் கூறப்படுமாறுபோல் , சுத்தாத்துவா 
வானது அநேக விதமான புவன முதலிய ரூபமாயிருத்தலால் , 


ரத்தினத்திரயம் . 
அது காரியப்பொருளெனப்படுகின்றது . ஆகவே , அதற்கு முதற் 
காரணமாக விந்துவுண்டென்பது சித்தித்தது . அன்றியும் , சத்தத் 
திற்கு முதற்காரணமாயிருத்தல் பற்றியும் விந்து - சித்திக்கிற 
தென்று , நாதம் விந்து வர்ண மென்னும் இவற்றிற்குக் காரணம் 
என்னும் பிற்பகுதியால் கூறுகின்றார் . அவற்றுள் , நாதமென்பது 
சொல்லுக்கு விடயமான பொருள்களை 

டயமான பொருள்களை அறியும் அறிவிற்குக் 
காரணமான தாயும் விந்துவின் முதலாவதான பரிணாமமாயும் உள்ள 
சூக்கும நாதமாகும் . இந்த சூக்கும நாதம் ஸ்ரீ காலோத்தரம் 
முதலிய ஆகமங்களில் சிந்தையற்றதெனக் கூறப்பட்டுள்ளது . 
விந்துவோவெனில் , அந்தச் சூக்கும நாதத்தின் காரியமாய் மயில் 
முட்டையினுள்ளிருக்கும் கருவினுள்ள நீர்த்துளிபோல் பிரித் 
தறியப்படாததாயும் , ஆராய்ச்சி அறிவு ரூபமாயும் உள்ள அக்கா 
விந்துவாகும் . அதுவும் சூக்குமமென்றே அந்தக் காலோத்தா 
ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது . வர்ணமென்பது ஆகாயம் , வாயு 
வென்னு மிவற்றாற்றோன்றிக் காதுகளாலறியக்கூடிய தூலநாத 
மாகும் . இவ்வாறே , தூலம் சத்தமென்றும் , சூக்குமம் சிந்தனை 
ரூபமாயிருக்கிறதென்றும் , பாம் சிந்தையற்றதென்றும் அந்தக் 
காலோத்தர ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது என்க . 

( அ -- கை ) * சுத்தாத்துவாவிற்குப் புவனங்களுக்குப் பற் 
றுக் கோடாயிருக்குந் தன்மை உண்டென்று கூறத் தொடங்கு 
கின்றார் . 

( உங ) மாயை என்னும் சமுத்திரத்தைத் தாண்டினவர் 
களாயும் , கன்மமென்னும் பெருந்தாழ்ப்பாளை நாசஞ்செய்தவர் 
களாயும் , சிவபதத்தை அடையாதவர்களாயுமுள்ள விஞ்ஞான 
கேவலர்கள் மூன்றுவிதமாகின்றன ரென்பதாம் . 

(உரை ) பசுரூபமான ஆன்மாக்கள் , மலம் கன்மம் மாயை 
களுடன் கூடின சகலர்களென்றும் , பிரளயத்தில் கலையாதிகள் 


* சுத்தாத்துவா வென்பது இவ்விடத்துச் சுத்த தத்துவங்களைக் 
குறித்தது . 


கசு 


அஷ்டப்பிரகரணம் . 


நீங்கினமையால் மலம் கன்மம் என்னு மிரண்டுடன் கூடின பிரள 
யாகலரென்றும் , ஞானத்தால் கன்மம் நசித்து மலமாத்திரத்துடன் 
கூடின விஞ்ஞான கேவலரென்றும் , மூன்று பிரிவினராயிருக்கின் 
றனர் . அம்மூவருள் , மலபரிபாகத்தின் வேறுபாட்டால் கன்ம 
மலம் மாயாமல மென்னும் இரண்டும் சிவானுக்கிரகத்தால் நாசம் 
அடையப்பெற்றவர்களாயும் , சிறிது மிகுதியான அதிகார மல 
மிருத்தலால் சிவசாமிய மடையாதவர்களாயுமுள்ள விஞ்ஞான 
கேவலர்கள் மூன்றுவிதமாகின்றனர் என்க . 

( உங ) 


( அ - கை ) அந்த விஞ்ஞான கேவலர்கள் இவரென்று கூறு 


கின்றார் . 


( உச ) வித்தைகளென்றும் , வித்தியேசுவார்களென்றும் , 
அணுசதாசிவர்களென்றும் , விஞ்ஞான கேவலர் மூன்று பிரிவின 
ராவர் . அவர்களுள் , முதலாவதான வித்தைகள் , வித்தியாதத்து 
வத்தைப் பற்றுக் கோடாக வுடையவர்கள் . அவர்கள் மந்திரே 
சுவரர்களென்றும் வித்தைகளென்றும் பெயரையுடையவராகின்ற 
னர் என்பதாம் . 

( உச ) 


( உடு ) அந்த மந்திரேசுவரர்கள் , வித்தியேசுவரர்களால் 
ஏவத்தகுந்தவர்கள் , எழுகோடி எண்ணிக்கை யுள்ளவர்கள் . 
அவர்களுக்கு வித்தியா தத்துவத்தில் ,வாமை , சுயேஷ்டை , ரௌத் 
திரி , காளி ,, கலவிகரணி , பலவிகரணி , பலப்பிரமதிநீ , சர்வபூத 
தமனீ, மநோன்மனீ என்னும் ஒன்பது புவனங்கள் , தனுகரணாதி 
களால் ஒன்றுக்கொன்று மேன்மை வாய்ந்தனவாய் விளங்குகின் 
றன என்பதாம் . 


( உரை .) இந்த மந்திரேசுவரர்கள் , வித்தியேசுவரர்கள் 
செய்யும் அனுக்கிரக பொன்னுந் தொழிலுக்குச் சாதனமாயிருப் 
பது பற்றி ஏவத்தகுந்தவர்களாகின்றனர் . எதனாலெனில் , வித்தி 
யேசுவரர்கள் ஐவகைத் தொழிலுக்கும் அதிகாரிகளாகையா 


இரத்தினத்திரயம் . 


கஎ 


லென்க . வாமை முதலிய ஒன்பது புவனங்களும் , ஒன்றினின் 
றும் மற்றொன்று மேன்மையான போகத்தைக் கொடுக்கக் 
கூடியனவென்பது கருத்து . 


( அ- கை ) பின்னர் வித்தைகளாகிய மந்திரேசுவரர்களி 
னின்றும் வித்தியேசுவரர்கள் சிறந்தவர்களென்று கூறுகின்றார் . 


( உசு -- உஎ ) விஞ்ஞானகலர் மூவருள், நடுவிலுள்ள வித்தி 
யேசுவரர்கள் , மல மொழிந்தவர்களாயும் , சிருட்டி முதலிய ஐந் 
தொழிலுடையவர்களாயும் , அதிகார மலமாத்திர முடையவர்களா 
யும் , சிவசூரியனுடைய கிரணச்சேர்க்கையால் மலர்ந்த ஆன்ம 
சக்தியையுடையவர்களாயும் , ஈசுவரதத்துவத்தை இருப்பிடமாகக் 
கொண்டவர்களாயுமிருக்கின்றன ரென்பதாம் . 


(உரை ) மலமொழிந்தமையும் , அதிகாரமல முடைமையும் , 
சிவானுக்கிரக முடைமையும் ஆகிய இம்மூன்றும் மந்திரேசுவரர் 
களுக்கும் உண்டு . ஐந்தொழில் புரியும் விஷயத்தில் , படைடத்தல் 
காத்தல் அழித்தல் மறைத்தல் அனுக்கிரகித்தல் என்னும் ஐந் 
தொழில் புரிகின்றவர்கள் வித்தியேசுவரர்களென்னும் ரௌரவா 
கமவாக்கியம் பிரமாணமென்க . 

( உசு - உஎ ) 


( உ.அ ) வித்தியேசுவரர்கள் , அனந்தர் முதலாக எண்மரா 
வர் . ஒருவருக்கொருவர் குணத்தால் சிறந்தவர்கள் . 
எண்மர்களுக்கும் மேலைச்சுலோகத்தில் கூறப்பட்ட ஈசுவர தத்து 
வத்திலேயே எட்டுப் புவனங்களுள்ளன . அவர்களுக்குள் அனந் 
தர் நாயகராவரென்பதாம் . 


(உரை ) அனந்தர் முதலிய எண்மர் எவரெனின் , அனந்தர் , 
சூக்குமர் , சிவோத்தமர் , ஏகநேத்திரர் , ஏகவுருத்திரர் , திரிமூர்த்தி , 
ஸ்ரீ கண்டர் , சிகண்டி என்னும் பெயருடையவர்களென்க. இவர் 
களுக்கு ஈசுவர தத்துவத்தில் அனந்த சூக்கும சிவோத்தம என் 
பது முதலிய பெயர்களைக்கொண்ட எட்டுப் புவனங்களிருக்கின் 
றன . இவர்களுக்குள் அனந்தரே பரமேசுவரன் என்க . ( உஅ ) 


2 


கஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


(உக ) அந்த ஈசுவாதத்துவ புவனங்களில் வித்தியேசுவ 
ரர்களுடைய மகிமைபோன்ற மகிமையினையுடைய வேறு சில 
ஆன்மாக்களும் இருக்கின்றனர் . மூன்றாவது விஞ்ஞான கேவலர் 
களான அணுசதாசிவர்கள் , பதிகிருத்தியத்திற்கு அதிகாரிகளா 
யிருக்கின்றனரென்பதாம் . 


(உரை ) அந்தந்தப் புவனபதிகளை வழிபாடு செய்தலினாலா 
வது , தீக்ஷையினாலாவது , சில ஆன்மாக்கள் அந்தந்தப் புவனங் 
களில் வாசஞ்செய்கின்றனர் . இந்த நியாயத்தையே வித்தியா 
தத்துவபுவனங்களிலும் சதாசிவதத்துவ புவனங்களிலும் அமைத் 
துக்கொள்க . அவ்வாறே சூக்கும சுவாயம்புவம் என்னும் ஆக 
மத்திலும் , எவன் எந்தப் புவனத்தின் போகங்களை விரும்புகின் 
றானோ, அவன் அந்தப் புவனங்களிலேயே மந்திரசாமர்த்தியத் 
தால் ஏவப்பட்டவனாகிச் சித்தியடைந்தவனாயிருக்கின்றான் எனக் 
கூறப்பட்டுள்ளது . சுலோகத்தின் பிற்பகுதியால் அணுசதா 
சிவர்களைப்பற்றிக் கூறுகின்றாரென்க. 

(உக ) 


அணுசதாசிவர்கள் 


அனுக்கிரகங் 


(உகஇ ) அந்த 

பரமசிவனுடைய 
கிடைக்குங்காலத்தில் அத்துவாவைக் கடந்து 
முத்தியடைகின்றனரென்பதாம் . 


( உரை ) இவ்விடத்தில் சதாசிவராவார் , அதிகாராவத்தையி 
லுள்ள சிவனேயாவர் . அவருக்கு அதிகாரமுதலிய அவத்தை 
கள் உபசாரமாய் நிகழ்ந்தன . பரமசிவன் ஒருவனே , உபசாரத் 
தால் அதிகாரியென்றும் , இலயி என்றும் , போகி என்றும் கூறப் 
படுகின்றானென்று சாத்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றது . சமஸ் 
காரம் செய்யப்படுதற்குரிய அணுசதாசிவருக்கு அதிகாரமுதலிய 
வேற்றுமை உபசாரமன்று . உண்மையேயாகுமென்க . ( உ + இ ) 


( அ - கை ) இந்த அணுசதாசிவர்கள் சதாசிவதத்துவத்தி 
லிருக்கும் புவனத்தில் வசிப்பவரெனக் கூறுகின்றார் . 


( $.0 இ ) விந்துவானது அநேக போகங்கள் நிரம்பிய சதா 
சிவமென்னும் பட்டணத்தை உண்டுபண்ணுகின்றது . அந்தப் 


இரத்தினத்திரயம் . 


ககூ 


பட்டணத்திற்கு அதிட்டாதாவான சதாசிவனது பெயரை அனு 
சரித்து அதையடைந்த அணுக்களும் சதாசிவரென்றே கூறப்படு 
கின்றனரென்பதாம் . 


(உரை ) ஆன துபற்றியே இந்த அணுசதாசிவர்களுக்குத் 
தேகம் முதலியன உண்மையேயாகும் . அதிட்டாதாவான பரம 
சிவனுக்குத் தேகம் உண்மையன்று . சாதகனுடைய லக்ஷியத் 
திற்காகப் பரமசிவனுக்கு வடிவங்கொள்ளப் பட்டிருக்கிறதென்று 
பௌட்கரத்தில் கூறப்பட்டிருக்கிறது என்க . 


( கூ 0 இ ) 


துவரை கூறியதை 


( அ - கை ) சுத்தாத்துவா விஷயமாக 
முடித்துக் காட்டுகின்றார் . 


( ஙகஇ ) சிவனைக் 

கருத்தாவாகவுடைய சுத்தாத்துவா 
வானது , பதினெட்டுப் புவனங்களோடும் , போக்தாக்களோடும் , 
மூன்று தத்துவங்களோடும் கூறப்பட்டுள்ளது என்பதாம் . 


(உரை ) இந்தச் சுத்தாத்துவாவானது காரியப்பொருளா 
கையால் சிவனைக் கருத்தாவாக வுடையதென்பது கருத்து . நிவி 
ருத்தி முதலிய கலைகளிலுள்ள புவனங்களுக்கும் , சத்தி தத்துவம் 
சிவதத்துவங்களுக்கும் , சதாசிவ தத்துவத்திலேயே அடக்கமென் 
றறியத்தகுந்தது என்க . 

( ஙகஇ ) 


( அ - கை ) சுத்தாத்துவாவானது காரியப் பொருளாகை 
யால் இதற்கு நித்தியமான ஒரு காரணமிருக்கவேண்டும் . அந் 
தக் காரணமே விந்து வென்னும் பெயர் பெற்றதெனக் கூறு 
கின்றார் , 


( ஈஉ இ ) சதாசிவம் முதலிய தத்துவக் கூட்டமானது விகா 
ரத்துடன் கூடியிருத்தலால் நித்தியமான முதற்காரணத்தையுடை 

எதுஎது விகாரமுடையதோ, அது நித்தியமான முதற் 
காரணமுடையது ; கடம்போலும் . இதுவும் அதுபோல . ஆகை 
யால் நித்தியமான முதற்காரணமுடையதே என்பதாம் . 


20 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) இந்தச் சதாசிவம் முதலிய அத்துவாவும் விகாரப் 
பொருளாகையால் நித்தியமான முதற்காரணமுடையதென்பது 
கருத்து என்க . 

( கூஉழி ) 


( அ - கை ) கடத்திற்கு முதற்காரணமான 

மண்ணானது 
அநித்தியமாயிருப்பதால் சுத்தாத்துவாவிற்கு முதற்காரணமான 
இந்த விந்துவும் அநித்தியமாகவே யிருக்கவேண்டும் . வேண் 
டவே , விகாரமுடைமையாலென்னும் ஏதுவானது தருமியான 
விந்துவின் நித்தியத்தன்மைக்கு விபரீ தமான அநித்தியத்தன் 
மையைச் சாதித்துக் கொடுத்தலால் விரோதமென்னுக்குற்றமு 
டைய * விருத்தெனென்னும் ஏதுப்போலியாகுமென்று ஆசங்கை 
நிகழ அதனைப் பரிகரிக்கின்றார் . 


மாயையை 


( ஙங ) கடமானது மண்ணைச் சார்ந்ததாயிருந்தபோதிலும் 

முதற்காரணமாக உடையதாக இருக்கின்றது . 
என்பதாம் . 


( உரை . ) கடத்திற்கு நேரே மண் முதற்காரணமாக இருந்த 
போதிலும் பரம்பரையாய் மாயையே முதற்காரணமென்பது 
கருத்தென்க . 

( ஙங.) 


( அ - கை .) மண் முதற்காரணமா யிருந்தபோதிலும் பரம் 
பரையாய் மாயை முதற்காரண மென்பது எதனாலென்னும் ஆசங் 
கைக்குவிடை கூறுகின்றார் . 


( ங... இ ) அழிதல் தோன்றுதல் என்னும் இவற்றுடன் 
கூடிப் பரிணாமமுடையதாயிருத்தலால் மாயையை முதற்காரண 
மாகவுடையது என்பதாம் . 


* விருத்தமென்னும் எதுப்போலியாவது : --துணிபொருள் இல்லா 
விடத்து வியாபித்திருக்கும் ஏதுவாகும் . உதாரணம்- சத்தம் 
நித்தியம் , காரியப்பாட்டால் என்பது . காரியப்பாடு , நித்தியமல் 
லா அழிபொருளில் வியாபித்திருத்தல் காண்க . 


இரத்தினத்திரயம் . 


உக 


அவாந்தர பரி 


(உரை . ) இதன் கருத்தாவது , கடம் கபாலம் முதலிய அழி 
தலும் தோன்றுதலுமுடைய பொருள்களுக்கு * 
ணாமமிருப்பது பற்றி அவாந்தா காரிய காரணத் தன்மையிருப்பி 
னும் , பிருதிவி முதலிய தத்துவங்களுக்குப் பரம்பரையாய் மாயை 
யென்னும் நித்தியமான முதற்காரணம் கொள்ளத்தக்கது . அவ் 
வாறு கொள்ளவில்லையாயின் வரம்பின்றி ஒடலென்னும் குற்றம் 
நிகழும் . இவ்வாறே சுவாயம்புவ ஆகமத்திலும் , காசமற்றதான 
மாயையானது உலகத்திற்கு முதற்காரணமா யிருக்கின்றதெனக் 
கூறப்பட்டிருக்கிறது என்க , 

( ஙங.இ ) 
( அ -- கை .) இதனையே விரித்துக் கூறுகின்றார் . 

( கூசஇ ) எந்த எந்தப் பொருள் தோன்றுகின்றதோ அது 
மாயையை முதற்காரணமாகவுடையது . கலைபோலும் தோற்ற 
நாசங்களை மாயையைச் சார்ந்த தருமங்களாக மகேசுவரன் கூறி 
யிருக்கின்றாரென்பதாம் . 


மாயை 


(உரை ) ஆப்தனான பரமசிவனுடைய வாக்கியத்தாலும் 

முதற்காரணமென்று சித்தித்த தென்பது கருத்து 
என்க . 

( கூசஇ ) 


( அ - கை ) இப்பொழுது சற்காரிய வாதம் பற்றிக்கலை 
முதலிய நிலைவேறுபாட்டால் தோற்றம் நாசம் என்னும் தொழிலை 
யடைந்த மாயையே கலைமுதலிய காரியத்தின் வழியாய்ப் பரிண 
மிக்கின்ற தெனக்காட்டுதற்குப் பரிணாமமென்னும் சொல்லிற்குப் 
பொருள் கூறுகின்றார் . 


( கூடு -- ஙசு ) பொருள்களுக்குப் பரிணாமமோ வெனில் , 
முன் நிலையினின்று நழுவி வேறு நிலையையடைதலாகும் . பாலுக் 


* 


அவாந்தரம் - இடைப்பட்டது . கடத்திற்குக்கபாலம் 

இடைப் 
பட்டகாரணம் , கபாலத்திற்கு மண் இடைப்பட்டகாரணம் . மண் 
ணுக்குத் தன்மாத்திரை இடைப்பட்ட காரணம் . இவ்வாறே 
மேலுஞ்சென்று மாயையே காரியத்தன்மை யில்லாத காரணமாய் 
நிலைபெறும் , 


உஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


குத் தயிர்த்தன்மை போலும் , தயிருக்கு மோர்த் தன்மைபோ 
லுமாம் . அவற்றுள் , தயிர்த்தன்மை ரூபமான நிலை நிருபணஞ் 
செய்யப் படுகின்றது என்பதாம் . 

( உரை ) அவற்றுள் என்பதனால் திருட்டாந்தத்தின் சொரூ 
பத்தை நிரூபணம் செய்வதற்குத் தொடங்குகின்றாரென்க 

கூசு ) 


கூரு 


( ஙசு இ ) பால் நிலையும் தயிர் நிலையும் மோர் நிலைக்கு முந்தி 
னநிலைகளாய்க்கொள்ளப் பட்டிருத்தலால் , மோர் நிலையானது 
பால் நிலையிலும் தயிர் நிலையிலும் இல்லை என்பதாம் . 


( உரை ) தயிர் நிலையிலாவது பால் நிலையிலாவது மோர் நிலை 
இல்லை என்பது கருத்து . பாலே தயிர் முதலிய ரூபமாய்ப் பரிண 
மிக்கின்றது . பால் நசித்துத் தயிர் தோன்றிற்று என்னும் வழக் 
கும் காணப்படுகின்றது என்க . 

( ங 
( அ - கை ) இன்னும் இதனையே கூறுகின்றார் . 


கா 


( ங.எ ) சத்துரூபமான நிலையையுடைய ஒரு பொருளே 
முன்னர்ப்பால் ரூபமாயிருந்து பின்னர்த்தயிர் ரூபமாயிருக்கின் 
றது . அதன்பின்னர் மோர் ரூபமாயிருக்கின்றது என்பதாம் . 


( உரை ) அசத்துப் பொருளுக்குத் தோற்றம் கூடாது ஆத 
லின் சத்தான தயிரே பாலிலிருந்து தோன்றுகிறது ; சத்தான 
மோரே தயிரிலிருந்து தோன்றுகிறதென்பது கருத்து . இந்தச் 
சற்காரியவாதமானது நம்மால் மிருகேந்திர விருத்தி தீபிகையில் 
விரிவாய்க் கூறப்பட்டுள்ளது என்க . 

( ங எ ) 


( அ - கை ) தயிர் வெண்ணெய் முதலிய நிலைரூபமான பரி 
ணாமவேறுபாட்டால் வேறான பொருளையும் கிரியையினையு 
முடைய காரியங்களுக்கு எவ்வாறு பாலே முதற்காரணமாயிருக் 
கின்றதோ ? அவ்வாறே தத்துவம் புவனம் முதலிய வேறுபாட் 
டால் வேறு வேறான பரிணாமமுடையனவாயும் , வேறு வேறான 
பொருளும் தொழிலுமுடையனவாயும் உள்ள கலை முதலிய காரி 


இரத்தினத்திரயம் . 


உம் 


யங்களுக்கும் , நேராகவும் ஒன்றன்பின் ஒன்றாகவும் மாயையே 
முதற்காரன் 

காரணமென்று கூறுகின்றார் . 


( ங அ ) அவ்வாறே மாயையும் நானாவிதமான பரிணாமத் 
துடன் கூடியிருத்தலால் தத்துவங்கள் தாத்துவிகங்களென்னும் 
இவற்றிற்கு நித்தியமான முதற்காரணமாகின்றது என்பதாம் . 

(உரை ) அவ்வாறாயின் பால்போல முற்றும் பரிணமிக்கின்ற 
மையால் மாயை அநித்தியமாகுமென்னில் , ஆகாது . திருட்டாந்த 
மெல்லாம் அனைத்திற்குங் கூறமுடியாது . ( அஃதாவது பொருள் 
நிறம் குணம் தொழிலென்னும் நான்கனுள் யாதானுமொன்று 
பற்றித் திருட்டாந்தம் கூறப்படுவதன்றி அனைத்திற்கும் ஒரு 
திருட்டாந்தம் கூறப்படுவதில்லை . படுமாயின் அது பொரு 
ளெனப்படுமேயன்றித் திருட்டாந்தமெனப்படாது என்பதாம் . ) 
ஆதலால் பரிணாம விடயத்தில் மாத்திரம் பால் திருட்டாந்தமாகக் 
கூறப்பட்டது . நெய் ஒருபாகத்தில் புழுவாகப் பரிணமிப்பது 
போல் மாயையும் ஒரு பாகத்தில் பரிணமிக்கின்றது . ஆகையால் 
குற்றமின்மை காண்க என்க . 

( ந.அ ) 


( அ - கை .) இவ்வாறு கடத்திற்கும் ஒன்றன்பின்னொன்றாய் 
நித்தியப் பொருளை முதற்காரணமாக உடைய தாயிருக்குந் தன் 
மையைச் சாதித்து விட்டு விடயத்தைக் கூட்டி முடிக்கின்றார் . 

( ங அஇ ) ஆகையால் பிரசித்தமாய் விளங்கும்படி கூறப் 
பட்ட நித்தியமான முதற்காரணத்தையுடையது என்னும் விசே 
டணத்தையுடைய கடம் என்னும் திருட்டாந்தம் பொருத்த 
முடையதேயாகும் என்பதாம் . 

( ங அஜி ) 


( அ - கை .) பாரிசேட 

அனுமானத்தினாலும் விந்துவின் 
சித்தியைக் கூறுகின்றார் . 


( ங..இ ) சுத்தாத்துவாவிற்கு அசுத்தமாயையும் முதற் 
காரணமாதலில்லை . ஈசுவரனும் முதற்காரணமாதலில்லை. 


பரமா 


* பாரிசேடம் - மூவரில் இருவர் கள்வரல்லரெனின் , மற்றவன் 
கள்வனென்பது . 


அஷ்டப்பிரகரணம் . 


ணுவும் முதற்காரணமாதலில்லை . சிவசத்தியும் முதற்காரணமாத 
லில்லை . எனவே பாரிசேடத்தால் விந்துவே ( சுத்தமாயையே ) 
முதற்காரணமென்பது சித்தித்தது என்பதாம் . ( ஙகஇ ) 


( அ - கை . ) அவற்றுள் அசுத்தமாயை முதற்காரணமாத 
லில்லை என்பதைச் சாதிக்கின்றார் . 


( ச 0 இ ) முன்னர்க் கூறிய நான்கு பொருள்களுள் அசுத்த 
மாயை யென்று யாதொன்று கூறப்பட்டதோ அது அனந்தேச 
ருடைய சத்தியால் கலக்கப்பட்டுக் கலை முதல் பிருதிவி ஈறான 
தத்துவக் கூட்டத்தைத் தோற்றுவிக்கின்றது என்பதாம் . 


(உரை . ) அவற்றுள் , அசுத்தமாயை யென்று யாதொன்று 
கூறப்பட்டதோ அது அனந்ததேவருடைய சாமர்த்தியத்தால் 
கலக்கஞ்செய்யப்பட்டுத் தனது காரியத்தைத் தோற்றுவிக்கின் 
றது . அவ்வாறே சுத்தாத்துவாவில் சிவன் கருத்தா ; அசுத் 
தாத்துவாவில் அனந்தேசுவரர் கருத்தாவென்று கிரணாகமத்தி 
லும் கூறப்பட்டிருக்கின்றது என்க . 

( ச 0 இ ) 
( அ - கை . ) மேற் கூறப்பட்ட விஷயத்திற்கு ஏதுக்களைக் 
கூறுகின்றார் . 


( சக - சஉ ) அசுத்தமாயும் ஜடமாயும் இருத்தலாலும் , 
அவ்வாறே மோகத்திற்குக் காரணமாயிருத்தலாலும் , துக்கத்தின் 
சேர்க்கையாலும் , மாயாசம்பந்தமானமலம் கன்மமலம் ஆணவ 
மலம் என்னுமிவற்றின் சேர்க்கையாலும் , எல்லா ஆன்மாக் 
களுக்கும் போக்கியமாயிருத்தலாலும் , பரிணாமத்தின் கூட்டமா 
யிருத்தலாலும் , அசுத்தமாயையானது அனந்தேசுவரரால் கலக் 
கஞ்செய்யப்பட்டு அசுத்தாத்துவாவைத் தோற்றுவிக்கின்றது 
என்பதாம் . 


( உரை . ) யாதொரு காரணத்தால் இந்த அசுத்தாத்துவா 
விற்கு அசுத்தத்தன்மையும் சடத்தன்மையுமிருக்கின்றதோ அத 
னாலும் , மோகத்தை யுண்டுபண்ணுதலாலும் , துக்கத்தை யுண்டு 
பண்ணு தலாலும் , மும்மலமுடைய உயிர்களுக்கே தேகம் 


இரத்தினத்திரயம் . 


உடு 


இந்திரிய முதலியவற்றைத் தோற்றுவித்தலால் , ஆன்மாவல்லாத 
பொருளை ஆன்மாவென எண்ணும்படி செய்வதான மாயேய 
மலம் , சுகம் துக்கம் மோகமென்னும் இவற்றிற்குக் காரணமான 
மயக்கம் ஆசை முதலிய பாவப்பிரத்திய ரூபமான கன்மமலம் ; 
அநாதியே ஆன்மாவை மறைத்துக்கொண்டிருக்கும் பசுத்தன்மை 
யெனப்படும் ஆணவமலமென்னும் இம்மூன்று மலங்களின் 
சம்பந்தமிருத்தலாலும் , மும்மலங்களின் சம்பந்தம் பற்றிப் புவன 
முதலியவற்றின் வாயிலாக எல்லா ஆன்மாக்களுக்கும் போக்கியப் 
பொருளாயிருத்தலாலும் , பலவிதமான கன்ம பலன்களின் அனு 
பவத்திற்குச் சாதனங்களான பலவிதங்களான பரிணாமக் கூட்டத் 
தாலும் , இவ்வாறு பல காரணங்களால் அசுத்தமாயையானது 
அனந்த தேவரால் கலக்கப்பட்டு அவ்விதமான காரியங்களைத் 
தோற்றுவிக்கின்றது . சுத்தனான சிவனுக்கு 

அசுத்தமான 
அத்துவாவிஷயத்தில் கருத்திருத்தன்மை கூடாதாகையாலென்க . 
அவ்வாறாயின் , சிவன் எல்லாவற்றிற்குங் கருத்தாவென்பது எவ் 

கூடுமெனில் , இந்தக் கேள்வி பொருந்தாது . சிவன் 
அசுத்தாத்துவாவை நேரே தோற்றுவிக்கவில்லை என்று இவ் 
விடத்தில் விலக்கப்பட்டதேயன்றி அனந்தர் வாயிலாகக் கருத்தா 
வாயிருக்கும் 7 வுதல் செய்யுங் கருத்திருத்தன்மை விலக்கப்பட 
வில்லை . எதனாலெனின் , அனந்ததேவருக்கும் 

சிவனுடைய 
அதிட்டானமின்றிக் கருத்திருத் தன்மையில்லை 
லென்க . 

(சக - சஉ ) 


வாறு 


யாகையா 


அ - கை 


இவ்விடயத்தையே விரிவாய்க் கூறுகின்றார் . 


சங -- சச . 


அசுத்த மாயையானது யாதொரு காரணத் 
தால் வேறு சடப்பொருளால் வியாபிக்கப்பட்டும் , பரிணாமத் 
துடன் கூடியும் இருக்கின்றதோ , அந்தக் காரணத்தால் கலை 
முதலியவற்றைத் தோற்றுவிப்பதில் தேகம் முதலியவற்றோடு 
கூடினவனாயும் , பிறனொருவனுக்கு அடங்கினவனாயுமுள்ள புரு 
டனை நிச்சயமாய் விரும்புகின்றது . எதுபோலுமெனின் , பொன் 
னானது கிரீடத்தைத் தோற்றுவிப்பதில் தட்டானை விரும்புவது 
போலுமென்க என்பதாம் . 


உசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை . ) அவ்வாறாயின் சுத்தாத்துவாவைத் தோற்றுவிப் 
பதில் சிவன் கருத்தாவாகையால் சிவனுக்கும் சரீரம் இந்திரிய 
முதலியவற்றின் சேர்க்கை வேண்டுமேயெனில் , வேண்டுவதில்லை . 
எதனாலெனில் , சிவன் நித்தியமாயும் , நின்மலமாயும் , அதிசயமற்ற 
தாயுமுள்ள , எல்லாப்பொருள்களையும் விடயமாகக்கொண்ட 
ஞானகிரியைகளுடன் கூடியிருத்தலாலென்க . அன்றியும் சரீர 
மில்லாத ஆன்மாவிற்குத் தனது சரீரத்தைத் தொழிற்படுத்தும் 
விஷயத்தில் கருத்திருத்தன்மை காணப்படுவதாலும் , சரீரமில்லா 
மலே சிவனுக்குக் கருத்திருத்தன்மை கூடுமென்க . அனந்ததேவ 
ருக்கோவெனில் , அதிகார மலச்சேர்க்கை இருப்பதுபற்றி அவ 
ருடைய கருத்திருத்தன்மை சரீரத்தோடு கூடியே நிகழுமென்க. 

( சங - சச ) 


(( சந ) ( ஆகையால் ) அத்தகைய இந்த மாயையானது யா 
தொரு காரணத்தால் விகற்ப ஞானத்திற்கு விடயமாயிருக்கின்ற 
தோ , அந்தக்காரணத்தால் குயவனால் மண்போல அனந்ததேவ 
ரால் கலக்கப்படுகின்றது என்பதாம் . 


(உரை . ) சவிகற்ப அறிவிற்கு விடயமான பொருளிற்றான் 
சரீரமுடையவர்களுக்குக் கருத்திருத்தன்மை 
மை காணப்பட்டிருக் 
கிறதென்பது கருத்து என்க . 

(சரு ) 


( அ - கை . ) இவ்வாறு கூறியதனால் பயன் என்னை என் 
பார்க்கு விடை கூறுகின்றார் . 


( சருஇ ) ஆன்மாவிற்குச் சவிகற்க அறிவானது சொற்களை 
அனுசரித்தே உண்டாகிறது என்பதாம் . 


( உரை . ) சவிகற்ப அறிவானது கடமென்னும் 
ஆராய்ச்சி ரூபமான சொல்லின் தோற்றத்தினாற்றான் ஆன்மாவி 
னிடத்தில் நிகழ்கின்றது என்க . 


சரு 


( அ - கை . ) இவ்வாறு கூறியதனால் என்னை பயனென் 
பார்க்கு விடைகூறுகின்றார் . 


இரத்தினத்திரயம் .. 


உஎ 


( சசு இ ) வாக்குரூபமான சொல்லானது அனந்த தேவ 
ருக்குப் பொருளினறிவு உண்டாவதன் பொருட்டு வைகரிமுதலிய 
வேறுபாட்டால் நான்கு வகையாக விந்துவின் கலக்கத்தாலுண் 
டாகின்றது என்பதாம் . 


(உரை ) அனந்ததேவருக்குச் சவிகற்ப அறிவு உண்டாவ 
தின்பொருட்டுச் சத்தம் அவசியம் வேண்டப்படுகின்றது . அப் 
பொழுது அசுத்தாத்துவா தோன்றாமையால் தூலாகாசத்தி 
லிருந்து சத்தம் தோன்றிற் றென்பது கூடாது . ஆகையால் சிவ 
னால் கலக்கப்பட்ட விந்துவிலிருந்தே சத்தந்தோன்றுகின்றது . 
இந்தச சத்தத்திற்கு வைகரி முதலிய நான்கு வேறுபாடுகளைப் 
பின்னர் கூறப்போகின்றார் . ஆகையால் சத்தத்திற்கு முதற்கா 
ரணமாகவும் விந்து சித்தித்தது என்க . 

( சசு இ ) 


( சஎஇ ) ( அன்றியும் ) சுத்தவித்தியா சரீரம் உடையவரா 
யும் பகவானாயுமுள்ள அனந்த தேவர் அசுத்தமாயையைக் கலக் 
கஞ் செய்கிறவராகக் கொள்ளப்பட்டிருக்கின்றார் . சுத்தவித்தை 
யானது விந்துவைச்சார்ந்த தத்துவமென வித்துவான்களாற் 
கூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 


(உரை. ) அனந்ததேவருக்கு விந்துவின் சம்பந்தமான வடி 
வச்சேர்க்கை உண்டென்பது சாத்திரங்களில் கேட்கப்படுகிறது . 
ஆகையால் , அனந்ததேவருடைய வடிவத்திற்கு முதற்காரணமாக 
வும் விந்துவென்பது சித்தித்ததென்க . 

( சஎஇ ) 
( அ -- கை . ) இவ்விஷயத்தைக் கூட்டிமுடிக்கின்றார் . 


( சஅ ) ஆகையால் அசுத்த மாயையானது முதற்காரண 
மாக ஆகிறதில்லை . அவ்வாறே பரமசிவனும் முதற்காரணமாத 
லில்லை என்பதாம் . 


( உரை . ) சுத்தாத்துவாவில் விந்துவே முதற்காரணமென் 
பது கருத்து . பிரசித்தமற்றதாய்ச் சொல்லப்பட்ட முதற்காரண 
மான விந்துவால் பயன் என்னை ? பரமசிவனாவது ஆன்மாவாவது 
சிவசத்தியாவது முதற்காரணமாயிருக்கட்டும் என்பார்க்கு அது 


உஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


பொருந்தாதென " அவ்வாறே பரமசிவனும் ” என்ற பிற்பகுதியால் 
கூறுகின்றார் என்க . 

(சஅ ) 


( சகூ ) அறிவுடைப் பொருள்களாயிருத்தலாலும் , விருத்தி 
பரிணாமமென்னும் இரண்டுமில்லாமையாலும் , ஆன்மாவும் சிவ 
சத்தியும் முதற்காரணமாதலில்லை என்று அறியத்தக்கது . இவ் 
விஷயத்தின் விரிவு பின்னர்க் கூறப்படப்போகின்றது என்பதாம் . 


(உரை . ) மண்முதலிய முதற் காரணங்களுக்குச் சடத்தன் 
மை காணப்பட்டிருக்கின்றது . சிவன் ஆன்மா சத்தி என்னும் இம் 
மூன்றும் சேதனப்பொருளாகையால் அவைமுதற்காரணமா தற்கு 
உரிமையுடையனவல்ல . அன்றியும் , முதற்காரணமோ , 
பால் தயிராய்ப்பரிணமிப்பதுபோல் பரிணாமத்தாலாவது , அல்லது 
ஆடைவீடாவதுபோல் விருத்தியினாலாவது காரியத்தைத் 
தோற்றுவிக்கவேண்டும் . சிவன் ஆன்மாசத்தி என்னும் இம்மூன் 
றும் விகாரமில்லாப் பொருள்களாகையால் இவற்றிற்கு விருத்தி 
யும் பரிணாமமும் நிகழ்கிறதில்லை . இம்மூன்று பொருள்களையும் 
விகாரமுடையதெனக்கொண்டால் சடத் தன்மை அநித்தியத்தன் 
மை முதலிய குற்றங்கள் நிகழும் . இவ்விஷயத்தின் விரிவு இப்பிர 
கரணத்திலேயே பின்னர்க் கூறப்படப்போகின்றது . தத்துவப் பிர 
காச வியாக்கியானத்திலும் நம்மால் கூறப்பட்டிருக்கின்றது என்க . 

( சசு ) 


( அ - கை .) வேறுவழியாலும் விந்துவுண்டென்று சித்திப் 
பதைக் கூறுகின்றார் . 


( சகூ இ ) ஆன்மாக்களுக்கு அறிவில் ஏற்றத்தாழ்வு காணப் 
படுகின்றது . இந்தக்காரணத்தாலும் விந்துவுண்டென்பது அறி 
யப்படுகின்றது என்பதாம் . 

( சசு இ ) 


( அ - கை ) ஏற்றத்தாழ்வைப்பற்றிக் கூறுகின்றார் . 


( 50 இ ) சில ஆன்மாக்கள் சிற்றறிவும் சிறுதொழிலும் 
உடையராய்க் 

காணப்படுகின்றன . சிலர் மிகுதியான அறிவும் 
தாழிலுமுடையராய்க் காணப்படுகின்றனர் . வேறு சிலர் எல் 


இரத்தினத்திரயம் . 


உக . 


லாப் பொருளையு மறிந்தவராயும் எல்லாத்தொழிலையுஞ் செய்பவ 
ராயும் காணப்படுகின்றன ரென்பதாம் . 

( 50 இ ) 


( அ - கை . ) இவ்விதமான ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுக் 
குத் தானாகவே நிகழாதெனக் கூறுகின்றார் . 

( நிக ) ஆன்மாவானவன் சேதனனாகவும் நித்தியனாகவும் 
விகாரமற்றவனாகவும் கொள்ளப்பட்டிருக்கின்றானென்பதாம் . 


(உரை ). எக்காலத்தும் அளவற்ற கடம் படம் முதலிய 
வற்றை விடயமாகக்கொண்ட அறிவை அறிபவனாயிருத்தலால் , 
ஆன்மா * சுவப்பிரகாசனாய்ச் சித்தித்திருக்கின்றமையாலும் , மறு 
பிறப்பில் பயன்றரும் கன்மபலன்களை அனுபவிப்பவனாயிருக்கின்ற 
மையாலும் , ஆன்மாவிற்குச் சேதனத் தன்மையும் நித்தியத் தன் 
மையும் சித்தித்தனவென்பது சிவாகமங்களிற் கேட்கப்படுகின் 
றது . அவ்விரண்டும் சித்தித்தமையினாலேயே அவனுக்கு விகார 
மும் நிகழ்கிறதில்லையென்க . 

( நுக ) 
( அ -- கை ) இவ்வாறன்றி ஆன்மாவை விகாரமுடையவ 
னென்று கொள்ளில் குற்றமெனக் கூறுகின்றார். 

( நிகஇ ) ஆன்மா விகாரமுடைய பொருளாயிருக்குமாயின் 
விகாரமுடைய கடம் சுவர் முதலியனபோல் சடத்தன்மையும் 
அநித்தியத் தன்மையும் உடையதெனப்படும் என்பதாம் . ( நிகஇ ) 

( அ - கை . ) இந்த நியாயம் சிற்சக்தியிலும் ஏற்றிக்கொள் 
ளத் தகுந்தது . தரும தருமிகளுக்கு வேறுபாடின்மையாலெனக் 
கூறுகின்றார் . 

(( நிஉஇ ) சித்து ரூபியான சத்தியும் அவ்வாறே நித்தியமா 
யும் விகாரமற்றதாயும் உள்ளது . விகாரமில்லாத ஆன்மாவிற்கும் 
சக்திக்கும் அநேகவிதமாயிருக்குந் தன்மை உபாதியினாலுண்டா 

றது என்பதாம் . 


கின்றது 


சுவப்பிரகாசம் - தானே பிரகாசிப்பது . 


ho 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை .) இவ்விஷயம் நம்மால் முன்னரே சகூ - வது 

சுலோ 
கத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது . அவ்வாறே நாதகாரிகை 
யிலும் ஆன்மாவும் சத்தியும் விகாரமற்றவையாகையால் அவை 
அநேகவிதமாக ஆவதற்கு உரியனவல்ல ; விகாரமுடையன 
வாயின் , சேதனத்தன்மை இல்லாதனவாகுமென்று கூறப்பட்டி 
ருக்கிறதென்க . 

( ருஉ இ ) 


( ங ) ஆன்மாவினுடைய சிற்சத்தியானது எதனோடு கூடி 
மாயா சம்பந்தமான பொருள்களை யறிவதில் முயற்சிக்கின்றதோ, 
எந்த உபாதியால் வேறாயுமிருக்கின்றதோ , அதுவே, அதேகம் 
விருத்தியையுடைய விந்துவாகுமென்பதாம் . 


(உரை . ) ஆன்மாக்களின் சிற்சத்தியானது , நாதரூபமாய்ப் 
பரிணமித்ததாயும் பெயரிட்டு வழங்கக்கூடிய பொருள்களை 
விடயமாகக்கொண்ட அறிவிற்குச் சாதனமாயுமுள்ள எந்தப் 
பொருளோடு சேர்ந்து மாயா காரியமான சவிகற்பப் பொருள் 
களையறிவதில் தொழிற்படுகின்றதோ , எதனுடைய ஒவ்வொரு 
ஆன்மாக்கள் தோறும் இன்றியமையாதனவாயும் , வேறுவேறா 
யும் , நாதமென்னும் பெயருடையனவாயும் உள்ள தொழில் 
வேறுபாடுகளோடு கூடி வேறுவேறாகவே விளங்குகின்றதோ, 
அதுவே விந்துவெனப்படும் . இவ்விடயத்தைப் போற்றத் தகுந்த 
இராமகண்டர் நாதகாரிகையில் 

விரிவாய்க் கூறியுள்ளார் . 
ஸ்ரீ காலோத்தரத்திலும் நாதமென்னும் சிறந்த காரணமானது 
எல்லா வுயிர்களிடத்திலும் இருக்கின்றதெனக் கூறப்பட்டிருக் 
கிறதென்க . 

( கூ ) 


( அ - கை .) அவ்வாறாயின் ஒவ்வொரு ஆன்மாக்கள்தோ 
றும் இன்றியமையாத கன்மத்தினால் போகானுபவத்தில் ஏற்றத் 
தாழ்வுகள் நிகழ்கின்றவா றுபோலக் கன்மத்தினாலேயே ஆன்மாக் 
களுடைய அறிவில் ஏற்றத்தாழ்வுகளும் நிகழ்கின்றனவெனக் 
கொள்வோமென்பார்க்கு அது பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 


( ச ) யாதொரு காரணத்தால் போகத்தினுடைய ஏற்றத் 
தாழ்வுகளும் பிறிதொன்றின் துணையோடு கூடிய கன்மத்தினா 


இரத்தினத்திரயம் . 


கூக 


லேயே உண்டாகின்றனவோ, அந்தக் காரணத்தினால் அணுவான 
ஆன்மாவினுடைய அறிவு விஷயத்தில் ஏற்றத்தாழ்வுகளும் 
துணையை விரும்பாத கன்மத்தால் நிகழுமாறில்லை என்பதாம் . 


என்க . 


(உரை .) கன்மமோவெனில் , கலை முதலிய தத்துவ புவ 
னங்களோடு கூடியே போகத்தில் ஏற்றத்தாழ்வுகளைச் செய்கின் 
றது . அவ்வாறு கொள்ளாவிடில் பிருதிவி முதலிய தத்துவங் 
கள் பயனற்றனவாகும் . இவ்வாறு ஆன்மாக்களின் அறிவிலுண் 
டான ஏற்றத்தாழ்வுகளையும் நாதத்தைத் துணையாகக்கொண்டு 
தான் கன்மம் நிகழ்த்துகின்றது தானே நிகழ்த்துகிறதில்லை 

( ருச ) 
( அ - கை . ) கன்மம் துணை யைக்கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை 
நிகழ்த்து மென்பதைப்பற்றியே இன்னுங் கூறுகின்றார் . 

((குரு ) கன்மம் போகத்தைச் செய்கின்றது . சந்தனம் முத 
லியன அந்தப்போகத்தில் ஏற்றத்தாழ்வுகளைச் செய்கின்றன . கன் 
மமே ஏற்றத்தாழ்வுகளைச் செய்யுமாயின் சந்தனம் முதலியன பய 
னற்றனவாய் ஆகும் என்பதாம் . 
(உரை .) கன்மமானது 

போக 

ரூபமான பயனைமாத்திரம் 
தருமன்றிப் போகத்திலுண்டான ஏற்றத்தாழ்வுகளைத் தருவ 
தில்லை . ஏற்றத்தாழ்வுகள் துணைக்கருவிகளின் ஏற்றத்தாழ்வுகளி 
னாற்றான் நிகழ்கின்றனவென்பது கருத்து . அவ்வாறாயின் ஆன் 
மாக்களுக்கு ஏற்றத்தாழ்வான சரீரங்கள் கன்மத்தினாலுண்டா 
கின்றனவென்று கூறும் சுவாயம்புவ ஆகம வாக்கியத்தால் கன்ம 
மே ஏற்றத்தாழ்வுகளையும் செய்கின்றனவென்று கொள்ளக்கிடக் 
கிறதே எனில் , அஃதுண்மையே . கன்மம் சாதனத்தில் ஏற்றத் 
தாழ்வையுண்டுபண்ணி அந்தச் சாதனத்தின் வழியாய் பயனில் 
ஏற்றத்தாழ்வுகளைச் செய்கின்றது . சாதனத்தையின்றித் தானே 
ஏற்றத்தாழ்வுகளைச் செய்யவில்லை * என்க . 


* போகத்தின் ஏற்றத்தாழ்வுகளுக்குச் சந்தன முதலியன போலச் 
சாதனமாகச் சரீரம் நிற்பதன்றிச் சரீரம் போகமன்று . சரீரத்தின் 
தோற்றத்தில் வேற்றுமையைச் செய்து போகத்தில் வேற்றுமை 
யைச் செய்கின் றதென்பது கருத்து . 


கூ 2 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை .) இவ்விஷயத்தையே நிச்சயஞ்செய்கின்றார் . 

நிருஇ ) எல்லாப் பிராணிகளுக்கும் விலக்குதல் கூட்டுதல் 
என்னுமிவை காரணமாக முயற்சி நிகழ்கின்றது என்பதாம் . 

( உரை . ) விரும்பத்தகுந்த பொருளிருக்குமாயின் விலக்கத் 
தகுந்தவற்றை விலக்குதற்கும் , கூட்டத்தகுந்தவற்றைக் கூட்டு 
தற்கும் ஆன்மாக்களுக்கு முயற்சி நிகழ்கின்றது . விரும்பத்தகுந்த 
பொருளில்லையாயின் முயற்சி நிகழ்கிறதில்லை எனக ( இதனால் 
பொருள்களே ஏற்றத் தாழ்வுகளைச் செய்கின்றன வென்பது 
கருத்து . ) 

( அ - கை .) வேறுவழியாகவும் விந்துவுண்டென்று சித்திப் 
பதைக் கூறுகின்றார் . 

( நிசு --எ.) ஐந்து பூதங்களுள் முதன்மையாயிருக்கின்ற 
ஆகாயமானது சூரியன் முதலிய சோதிக்கூட்டங்களுக்கு எவ்வாறு 
காரணமாயிருக்கின்றதோ , அவ்வாறே நிகரற்ற ஐசுவரியத்தை 
யடைந்த சிவத்தன்மையுடைய வித்தியே சுவரர்களின் போகாதி 
காரங்களுக்குக் காரணமான இந்த விந்துவை அழிவற்ற பரமா 
காசாமாகக் கூறுகின்றனர் என்பதாம் . 


(உரை . ) எவ்வாறு ஐந்து பூதங்களுள் முதன்மையான 
ஆகாயமானது இடங்கொடுப்பதனாலும் , தூலமான சொற்களை 
விளக்கஞ்செய்வதினாலும் , சூரியன் முதலிய சோதிக் கூட்டங் 
களினுடைய போகா திகாரங்களில் காரணமாயிருக்கின்றதோ, 
அவ்வாறே சுத்தாத்துவாவில் வசிக்கின்றவர்களாயும் சருவஞ் 
ஞத்தன்மை சருவகருத்திருத்தன்மை என்னும் சிவத்தன்மை 
யுடையவர்களாயுமிருக்கும் வித்தியேசுவரர் முதலியோருக்கு , 
இடங்கொடுப்பதனாலும் , சத்தத்துக்கு இடமாயிருத்தலாலும் , 
இவர்களுடைய போகாதிகாரங்களுக்குக் காரணமாய் விந்துவென் 
னும் மகாமாயை உண்டென்பது சித்தித்தது . இந்தவிந் 

ந்துவையே 
அழிவில்லாமைபற்றி மேன்மையுடைய பரமாகாசமென்று ஆகம 
அறிவுடையோர் கூறுகின்றனர் . அபராகாசத்திற்குச் சுத்தாத்து 
வாவில் சம்பந்தமில்லாமையால் என்க . 

நசு -- எ ) 


இரத்தினத்திரயம் . 


கூந் 


( அ --- கை . ) விந்துவிற்கு முன்னர்க்கூறப்பட்ட சவிகற்ப 
அறிவிற்கு உபயோகமாயிருக்குத் தன்மையை இப்பொழுது 
முடித்துக்காட்டுகின்றார் . 


( நஅ ) விந்துவே , சவிகற்ப அறிவுகளில் தனது தொழில் 
வேறுபாடுகளுடைய சேர்க்கையால் அறிவைத் தோற்றுவித்து 
விகற்பமென்னும் பெயரை அடைகின்றது என்பதாம் , 


(உரை . ) விந்துவே சத்தத்திற்கு முதற்காரணமாயிருத்த 
லால் , சூக்குமை முதல் வைகரி ஈறான சொல்ரூபமான தனது 
தொழில்களின் சேர்க்கையால் இந்தக்கடம் செம்மையாயிருக் 
கின்றது வட்டமாயிருக்கின்றதென்னும் ஆராய்ச்சி ரூபமான விகற் 
பத் தோற்றத்தால் ஆன்மாவிற்கு விகற்பத்துடன் கூடிய அறி 
வையுண்டு பண்ணுகிறது . அவ்வாறே ஒரு பொருளைப் பார்த் 
தமாத்திரத்தில் நிருவிகற்ப அறிவு முதலிலுண்டாகின்றது . அந்த 
நிருவிகற்ப அறிவு பாலன் ஊமை முதலியோருடைய அறிவிற்குச் 
சமானமாய்ப் பொருள் மாத்திரத்தை விடயமாகக் கொண்டிருக் 
கிறது , அதன்பின்னர்ப் பொருளின் தருமங்களான சாதி உருவ 
முதலியவற்றுடன் கூடி அப்பொருள் புத்தியாலறியப்படுகின் 
றது . அதுவும் பிரத்தியக்ஷமென்றே கொள்ளப்பட்டிருக்கின்ற 
தெனப் பெரியோர்களுங்கூறுகின்றனர் என்க . 


( நிக ) இந்தச் சவிகற்ப அறிவானது பிரத்தியக்ஷமாயிருத் 
தலால் இதனைப் பாவனை என்னும் பெயர் பூண்ட சமஸ்காரமாகக் 
கொள்ளக்கூடாது . சமஸ்காரங்களோ வெனில் நினைவிற்கு ஏது 
வாக இருக்கின்றன . நம்முடைய பிரத்தியக்ஷத்திற்கு விடயங்க 

என்பதாம் . 


ளல்ல 


( உரை ) இந்தச் சவிகற்ப அறிவானது முன்னனுபவிக்கப் 
பட்ட பொருளின் வாசனா ரூபமான சமஸ்காரமாகக் கொள்ளத் 
தகுந்ததன்று . எதனாலெனின் , சமஸ்காரம் அனுமானத்திற்கு 
விடயமாயிருத்தலால் என்க. இதுவோ பிரத்தியக்ஷ அறிவா 
யிருக்கிறது . சமஸ்காரமின்றி நினைவு நிகழ்கிறதில்லை ஆதலால் 


நச 


அஷ்டப்பிரகரண்ம் . 
நினைவு நிகழ்தற்குச் சமஸ்காரம் உண்டென்பது கொள்ளப்படு 
கின்றது என்க . 

( நிக ) 


( அ -- கை . ) அவ்வாறாயின் நிச்சயமானது புத்தியின் காரிய 
மாகையால் புத்தியின் பரிணாம பேதமே சவிகற்ப அறிவாகும் 
என்பார்க்குக் கூறுகின்றார் . 


( நிகஇ ) இந்தச் சவிகற்ப அறிவானது மாயைக்கு மேலும் 
உண்டாகின்றமையால் புத்தியின் பரிணாமமாவதில்லை என்பதாம் . 


(உரை ) புத்தியானது நிச்சய அறிவிற்கு ஏதுவாயிருந்தும் 
விந்துவின் காரியமான சொல்லின் துணையினாலேயே சவிகற்ப 
அறிவானது உண்டாகிறதென்று கூறப்பட்டுள்ளது . ஆதலால் 
சுத்தாத்துவாவில் புத்தியில்லாவிடினும் வாக்குச் சத்தியின் வழி 
யாக வித்தியேசுவரர் முதலியோருக்குச் சவிகற்ப அறிவு நிகழ் 
கின்ற தென்க . 

( ருகூ இ ) 


( • o-- சுக ) ( ஆகையால் ) அவ்வாறே வித்தியேசுவரரான 
அனந்தர் அணுவாயிருந்து கருத்தாவாயிருத்தலால் , நம்போன்ற 
வர்களாலேவத் தகுந்த சேவகர்போல் சவிகற்ப அறிவோடு கூடி 
னவராய் மாயையைக் கலக்கஞ் செய்து தனது சாமர்த்தியத்தால் 
படைத்தலைச் செய்கின்றாரென்பதாம் . 


( உரை . ) அனந்தர் அனுபக்கமாகையால் அதிகார மலத் 
தின் சேடத்தால் ஏவத்தகுந்தவரா யிருத்தலால் , சவிகற்ப அறி 
வினுடைய சேர்க்கையினாலேயே அவருக்கு அசுத்த மாயை 
யைக் கலக்குந் தன்மை நிகழ்கின்றது . நிருவிகற்ப மாத்திரத் 
தால் சிவன் விந்துவைக் கலக்குவதுபோல் அனந்தர் கலக்கஞ் 
செய்கிறாரில்லை யென்பது கருத்தென்க . 

( ro- சுக ) 


( அ - கை .) இவ்வாறு அனந்த தேவருக்குச் சவிகற்ப 
அறிவினுடைய சேர்க்கையினாலேயே கருத்திருத்தன்மை யிருத் 
தலால் , வித்தியேசுவரர் முதலியோருக்கு விந்துவானது சொல் 
லின் வழியாகச் சவிகற்ப அறிவிற்குக் காரணமாயிருத்தல்பற்றி 


இரத்தினத்திரயம் . 


h ரு 


விந்துவுண்டென்பது சித்தித்ததென்று கூறிவிட்டு , இனி ! இந்த 
விந்துவின் விஷயத்தில் பிறருடைய கொள்கையைக் 
கின்றார் . 

( சுஉ ) விருத்தி பரிணாமமென்னு மிவற்றின் வேறுபாட் 
டால் வாதஞ் செய்கின்ற வேறு சில ஆசிரியர்களும் மேலே கூறப் 
பட்ட விசேடணங்களையுடைய இந்த விஷயத்தை வேறுவித 
மாகக் கூறுகின்றனர் என்பதாம். 


( உரை ) மேலே கூறப்பட்டவாறு சவிகற்ப அறிவின் சேர்க் 
கையால் அனந்தருக்குக் கருத்திருத்தன்மை உண்டென்பதைப் 
பற்றிச் சிலர் வேறுவிதமாகச் சாதிக்கின்றனரென்க . ( சு ) 


( சுஉ இ ) யாதொரு காரணத்தால் இந்த அனந்தர் பரி 
ணாமத்திற்குக் கருத்தாவாயிருக்கின்றாரோ , விருத்திக்குக் கருத் 
தாவாயில்லையோ, அந்தக் காரணத்தால் அவ்வித சவிகற்ப அறி 
வோடு கூடினவராவர் என்பதாம் . 

( சுஉ இ ) 
( அ - கை .) இதனையே சாதிக்கின்றார் . 

( சுங.இ ) இந்தப் பொருள் இவ்வாறு நம்மால் கலக்கஞ் 
செய்யப்பட்டு நம்முடைய விருப்பத்தை நிச்சயமாய் நிறை 
வேற்றுமென எவனறிகின்றானோ , அந்தச் சத்திவாய்ந்த புரு 
டனே பரிணாமமடைதற்குரிய பொருள்களுக்குக் கருத்தாவா 
யிருக்கின்றா னென்பதாம் . 

( சுங.இ ) 
( அ - கை .) விருத்தி கருத்தாவுக்கு இவ்வாறு சவிகற்ப 
அறிவின் சேர்க்கை கிடையாதெனக் கூறுகின்றார். 

( சுச ) பரிணாமமுடைய பொருள்களினுடைய இந்தத் 
தருமமானது , விருத்தியுடன் கூடிய பொருள்களில் வேறுவித 
மாக நிகழ்கின்றது என்பதாம் . 

( சுச ) 
( அ - கை . ) இவ்விஷயத்தை விரிவாய்க்கூறத் தொடங்கிச் 
சவிகற்ப அறிவிற்குமுன் நிருவிகற்ப அறிவு இன்றியமையாது 
உண்டாக வேண்டுமெனக் கூறுகின்றார் . 


Then 


அஷ்டப்பிரகரணம் . 


சுடு ) அவ்வாறே அனைவரும் நிருவிகற்பத்தை யுடையதா 
யிருக்கும் வண்ணம் ஒரு பொருளை அறிந்து சவிகற்பமாயறிகின் 
றனர் . இவ்வாறு கூறவில்லையாயின் வரம்பின்றி யோடு தெலென் 
னும் குற்ற நிகழுமென்பதாம் . 

( உரை . ) நிருவிகற்ப அறிவின் நிகழ்ச்சிக்குப் பின் சவிகற்ப 
அறிவு நிகழ்கின்றதென முன்னரே கூறப்பட்டுள்ளது . இவ்வாறு 
சவிகற்ப ஞானத்திற்கு முன் நிருவிகற்ப ஞானத்தைக் கொள்ள 
வில்லையாயின் , ஞானத்திற்கு வரம்பின்றி யோடுதலென்னும் குற் 
றம் நிகழ்கின்றது . எவ்வாறெனில் , நிருவிகற்ப அறிவானது 
பொருளை மாத்திரம் அறிகின்றமையாலும் , இத்தன்மையுடைய 
பொருளென்று விசேடத்தை அறியாமையாலும் , அத்தகைய 
அறிவு எல்லாப் பொருள்களிடத்தும் சமமாக நிகழுமாகையால் , 
ஒரு பொருளினிடத்து நிலைபெறாமைபற்றி ஞானத்திற்கு வரம் 
பின்றி யோடுதெலென்னும் குற்றம் நிகழுமாறு காண்க . ஆகவே 
கட அறிவு பட அறிவென்னும் முறைமை பொருத்தமற்றதாகும் 


என்க . 


சுரு 


( சுசு - சுசு இ ) சவிகற்ப அறிவானது அறிகிறேனென்னும் 
அறிவு ரூபமா யிருத்தலால் , அனந்தராலும் சொல்லால் வியா 
பிக்கப்பட்ட அறிவான சவிகற்ப அறிவால் எல்லாப் பொருள் 
களும் அறியப்பட்டு இச்சிக்கப்படுகிறது . செய்யவும்படுகிறது 
என்பதாம் . 


(உரை . ) யாதொரு காரணத்தால் சவிகற்ப அறிவானது 
அறிகிறேனென்னும் அறிவுரூபமாயிருத்தலால் ஆராய்ச்சி ரூப 
மாயும் உள்ளே சொல் ரூபமாயும் உள்ள சொல்லால் வியாபிக்கப் 
பட்டுத் தோன்றுகின்றதோ, அந்தக் காரணத்தால் சொல்லால் 
வியாபிக்கப்பட்ட சவிகற்ப அறிவு உண்டானபின்னரே , அனந் 
தர் அசுத்த மாயையை அறிந்து கலக்கஞ் செய்கின்றார் . அறி 
யாததொன்றைச் செய்யமுடியாதாகையா லென்க . 

( சுசு 


சுசு . -சுசு 


-- 


இரத்தினத்திரயம் , 


எ 


( அ - கை . ) விருத்தி கருத்தாவான பரமசிவனுக்கு விந்து 
வைக் கலக்கஞ் செய்யும் விஷயத்தில் சவிகற்ப அறிவின் துணை 
கிடையாதெனக் கூறுகின்றார் . 


( சுஎ - சுஎஇ ) விந்துவிற்கு ஆடை குடிலாய் விருத்தி 
யடைவதுபோல் விருத்தியே கொள்ளப்பட்டிருக்கின்றது . ஆகை 
யால் , சிவபெருமான் நிருவிகற்ப அறிவோடு விந்துவை அதிட் 
டிக்கின்றான் என்பதாம் . 

(( சுஎ - சுஎஇ ) 


( அ - கை .) பரிணாமத்தைச் செய்யும் அனந்தருக்குச் சவி 
கற்ப அறிவின் துணை உண்டென முடித்துக் காட்டுகின்றார் . 


( சுஅ ) யாதொரு காரணத்தால் மாயை பரிணாமமுடைய 
தாயிருக்கிறதோ, அந்தக் காரணத்தால் அனந்தர் மாயையைச் 
சவிகற்ப அறிவோடு கூடாமல் கலக்கஞ் செய்கின்றாரில்லை என்ப 
தாம் . 

( சுஅ ) 
( அ - கை . ) இவ்வாறு புறமதத்தைக் கூறி , இனி அதற் 
குக் குற்றங் கூறுகின்றார் . 


( சுக ) யாதொரு காரணத்தால் குடிலைச் செய்பவனுடைய 
அறிவும் சவிகற்பமாகக் காணப்படுகின்றதோ, அந்தக் காரணத் 
தால் விருத்தி பரிணாமங்களால் கருத்திருத்தன்மையில் வேறு 
பாடு நிச்சயிக்கப்படவில்லை யென்பதாம் . 


(உரை .) இவ்வாறான குற்றமானது புறமதத்தை ஒத்துக் 
கொண்டு கூறப்பட்டது . சித்தாந்தமாகக் கூறப்படவில்லை . எத 

லெனின் , விந்துவிற்கும் தத்துவம் புவனம் முதலிய ரூபமாய்ப் 
பரிணாம முண்டென்பது நூல்களிற் கேட்கப்படுதலானும் , 
விருத்திபரிணாமமென்னு மிவற்றிற்கு மிகுதியான வேறுபாடு 
இல்லாமையானுமென்க . 

( சுக ) 


( அ - கை . ) இனி விந்துவின் பரியாயப் பெயர்களைக் கூறு 
கின்றார் 


கூறு 


அஷ்டப்பிரகரணம் . 


( 10 - எஇ ) சத்த தத்துவம் , அகோஷை , வாக்கு , பிர 
மம் , குண்டலிநி , துருவை , வித்தை , சத்தி , பரை , நாதம் , மகா 
மாயை , ஆகாயம் , அநாகதமென்று இவ்வாறாக வித்துவான் 
களால் விந்துவானது கூறப்படுகின்றது என்பதாம் . ( எ O - எ O இ ) 


( அ - கை .) இனி விந்துவினுடைய சூக்குமை முதலிய 
சத்த விருத்திகளை ஒடுக்க முறையாகக் கூறுகின்றார் . 


( எக ) யாதொரு விந்துவினுடைய தொழில்களால் வியா 
பிக்கப்பட்டு அணுக்கள் மூன்று வகையினராயிருக்கின்றனரோ , 
அவ்விதமான தொழில்கள் விந்துவிற்கு நான்கு உள்ளன என்ப 


தாம் . 


(உரை .) இவ்விதமான நால்வகைத் தொழில்களின் சேர்க் 
கையால் ஆன்மாக்கள் உத்தம அறிவு மத்திம அறிவு அதம 
அறிவு என்னும் இவற்றுடன் கூடினவர்களாக ஆகின்றனரென்க . 

( எக ) 


( அ- கை . ) அத் தொழில்கள் இவையெனக் கூறுகின்றார் . 


( எகஇ ) வைகரி , மத்திமை , பைசந்தி , சூக்குமை எனத் 
தொழில்கள் நான்காகின்றன என்பதாம் . 


(உரை. ) ஆகையால் இந்த நான்கு வாக்குக்களுக்கு முதற் 

விந்து வுண்டென்று சித்தித்ததென்பது கருத் 
தென்க . 

( எகஇ ) 


காரணமாக 


( அ- கை . ) வைகரியின் சொரூபத்தைக் கூறுகின்றார் . 

( எஉ - எங ) அந்த நால்வகை வாக்கினுள் , எந்த வாக்குச் 
சுரோத்திர இந்திரியத்தால் அறியத் தகுந்ததாயும் அந்தந்தத் 
தானங்களில் வாயுவை அடக்குமிடத்துச் செய்யப்பட்ட எழுத் 
தின் தோற்றமுடையதாயும் இருக்கின்றதோ அதுவே வைகரி 
யாம் . இந்த வைகரியானது உபயோகிப்பவர்களுடைய பிராண 
வாயுவின் றொழிலை மிகுதியும் காரணமாகவுடையது என்பதாம் . 


இரத்தினத்திரயம் . 


நக 


(உரை . ) இவ்வாறே ஆகாயம் காற்று என்னுமிவற்றாற் 
றோன்றிச் சரீரத்திலிருந்து வெளியே வரும் நாதமானது முகத்தை 

-கின்றது . அது ஒவ்வொரு தானங்களிலும் பிரிக்கப்பட்ட 
தாய் அக்கரமாயிருக்குந் தன்மையை யடைகின்றது . அதுவே 
சொல்லெனப்படுமென்று பெரியோருங் கூறியிருக்கின்றன 

( எஉ- எங ) 


ரென்க . 


( அ - கை .) மத்திமையின் சொரூபத்தைக் கூறுகின்றார் . 


( எச.-- எசஇ ) புத்தியைப்பற்றின தாயும் , புத்தியிலிருக்கும் 
எழுத்துக்களின் முறையை அனுசரித்ததாயும் , உள்ளே சொல் 
ரூபமாயும் இருக்கும் வாக்கானது மத்திமையெனப் பெயர்பெறும் . 
இந்த மத்திமை வாக்கானது செவிக்குப் புலப்படுவதில்லை . 
பிராணவாயுவின்றொழிலைக் கடந்திருக்கின்றது என்பதாம் . 


தூலமாகிய 


( உரை ) ஆராய்ச்சி அறிவுரூபமான இந்த மத்திமையானது 

வைகரிக்குக் காரணமென்று கூறப்பட்டிருக்கிற 
தென்க , 

( எச - எசஇ ) 


( அ - கை ) பைசந்தியின் சொரூபத்தைக் கூறுகின்றார் . 

( எடு -- எருஇ ) எழுத்துக்களின் பிரிவின்றி அடக்கப்பட்ட 
முறையை யுடையதாயும் , மயில் முட்டையினுள்ளிருக்கும் கருப் 
போன்ற தாயும் , 0 சுயம்பிரகாசமாயுமுள்ள வாக்கு பைசந்தி எனப் 
படும் என்பதாம் . 


* மயில் முட்டையினுள்ளிருக்குங் கருவானது வேறு வேறு பிரிக் 
கப்படாத கருப்பு , பச்சை , செம்மை , மஞ்சள் முதலிய நிற 
முடையதாயிருக்கின்றது போலப் புத்தியைப் பற்றுதற்குமுன் 
வெளிப்படையாகப் பிரிக்கப்படாத ககார முதலிய எழுத்துக் 
களின் கூட்ட விசேடத்தையுடைய தாய் இருக்கின்றதென்பது 
கருத்து . 
6. சுயம்பிரகாசம் - பொருளை விளக்காது சூக்குமமாய் நிற்பது . 


To 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) இந்தப் பைசந்தியே அக்கரவிந்துவென முன்னர்க் 
கூறப்பட்டது என்க . 

( எரு - எரு இ ) 


( அ - கை ) இனி, பொருள்களின் அறிவிற்குக் காரணமாக 
முன்னர்க் கூறப்பட்டதாயும் நாதமென்னும் மறுபெயர் கொண்ட 
தாயும் உள்ள சூக்குமவாக்கின் நிலையைக் கூறுகின்றார் . 

( எசு ) பொருள்களினுடைய சாமானிய சொரூபத்தை 
விளக்கஞ்செய்வதாயும் , பைசந்தி முதலிய வாக்குக்களைப்போல் 
நாசம் இல்லாததாயும் , புத்தியிலிருப்பதாயுமுள்ள வாக்கு சூக் 
குமையெனப்படுமென்பதாம் . 


(உரை ) சுழுத்தி அவத்தையிலும் இந்தச் சூக்குமவாக்கு 
விளங்குவதுபற்றி இது நாசமற்றது எனக் கூறப்பட்டதன்றி , 
நித்தியமாயிருப்பதுபற்றிக் கூறப்படவில்லை . எதனாலெனின் , 

. 
ஒவ்வொரு புருடர்களிடத்தும் வேறுவேறாயிருத்தலின் அநேக 
மாயிருப்பதாலும் அசேதனமாயிருப்பதாலும் அது காரியப்பொ 
ருளாதலினென்க . காரியமாயிருப்பதுபற்றித்தான் பரவிந்து 
இதற்குக் காரணமெனக் கூறப்பட்டதென்க . 

( எசு ) 


(( அ --- கை ) அந்தச் சூக்குமவாக்கையே விசேடித்துக் கூறு 


கின்றார் . 


( எசு இ ) இந்தச் சூக்குமவாக்கின் சொரூபங் காணப்பட் 
டால் அதிகாரம் ஒழிவையடைகின்றது என்பதாம் . 


(உரை ) யாதொரு சூக்கும வாக்கின் சொரூபத்தை ஆன்ம 
சொரூபத்தின் வேறாகப் பிரித்து அறிந்த பின்னர் தான் புருட 
னுக்குப் போகாதிகாரம் நீங்குகின்றது . அவ்வாறாயின் சூக்கும் 
வாக்கு ஆன்மா என்னுமிவற்றின் சொரூபத்தினுடைய பகுத்தறி 
வினாலேயே முத்தி நிகழுமாயின் தீக்கை பயனற்றதாகுமெனில் , 
ஆகாது . மலமானது திரவியமாகையால் , திரவியமான கண்ணின் 
படலம் கண் வயித்தியனுடைய தொழிலால் நீங்குமாறுபோல , 
தீக்கையென்னும் பரமசிவனுடைய தொழிலினாலேயே மலம் 
நீங்குமென்க . 

எசு இ 


இரத்தினத்திரயம் . 


சக 


( அ - கை ) சத்தத்தையே பிரமமெனக் கூறுகின்றவர் சூ 
குமவாக்கின் பகுத்தறிவின்ன மயால் இந்தச் சூக்குமவாக்கை 
ஆன்மாவிடத்துச் சமவாய சம்பந்தத்தில் இருப்பதாக எண்ணு 
கின்றனரெனக் கூறுகின்றார் . 


( எஎ ) பதினாறு கலையினையுடைய புருடனிடத்தில் இந்தச் 
சூக்குமவாக்கை அமிருதையெனப் பெயர் கொண்டிருக்கிறதாகக் 
கூறுகின்றனர் என்பதாம் . 

( எஎ ) 


( அ - கை ) இந்த சத்தப் பிரமவாதிகளுக்கு உள்ள மயக்க 
மிவ்வாறெனக் கூறுகின்றார் . 


( எஅ - எசு ) யாதொன்றைப் பகுத்தறி வென்னுங் கத்தி 
யால் பிளந்து ஆன்மாக்கள் சந்தேகம் நீங்கினவர்களாய் வெளிக் 
கிளம்புகின்றனரோ, அவ்விதமான சத்தப் பிரமமென்னுஞ் சூரி 
யன் , கேவலனாயும் , பரமானந்த ரூபனாயும் , தீரனாயும் , எப்பொழு 
தும் விளங்கித் தோன்றுபவனாயும் , நாசமற்றவனாயும் , உற்பத்தி 
யற்றவனாயும் , சிரமமற்றவனாயும் , விகாரமற்றவனாயும் , எல்லா வுயிர் 
களினகத்தும் சஞ்சரிக்கின்றவனாயும் விளங்குகின்றானென்பதாம் . 


(உரை ) யாதொரு சூரியனை உண்மை அறிவென்றுங் கத்தி 
யால் பிளந்து ( அதாவது ஆராய்ந்து 

உண்மையாய் அறிந்து ) 
சம்சாரத்திலிருந்து ஆன்மாக்கள் வெளிக்கிளம்புகின்றனரோ , 
அவ்விதமான சத்தப் பிரமமென்னுஞ் சூரியன் கண்ணுக்குப் 
புலப்படும் சூரியனை விட வேறாயுள்ளவனென்பது அவர்களுடைய 
மயக்கமென்க . 

( எ.அ - எக ) 
( அ - கை ) இவ்விஷயத்தில் சித்தாந்தக் கூறுகின்றார் . 

( எகூ இ ) ஆன்ம சொரூபத்தை அறிந்த புருடர்கள் அந்தச் 
சத்தத்தைச் சூக்குமையென்னும் பெயரினையுடைய வாக்கு 
விருத்தியே யென்று கூறுகின்றனரென்பதாம் . 
(உரை ) வடமொழிமூலத்தில் 

என்றவிடத் 
துள்ள ஏகாரத்தைப் பிரித்து வாக்குவிருத்தி என்றதனோடு கூட்டி 
உரை கொள்ளப்பட்டிருக்கின்றது . 


அதனையே 


உ 


அஷ்டப்பிரகரணம் . 


ஆன்மசொரூபத்தையறிந்த சைவர்களோவெனில் , சூக்கு 
மையென்னும் பெயர்கொண்ட அந்தவாக்கை விந்துவின் காரிய 
மான சத்தவிருத்தியென்றே யெண்ணுகின்றனர் . ஆன்மாவி 
னிடம் சமவாய சம்பந்தத்திலிருப்பதாக எண்ணுகின்றனரில்லை . 
எதனாலெனின் , அது விகாரமுடைய பொருளாகையாலும் சடப் 
பொருளாதலாலும் அதனுடைய சமவாய சம்பந்தத்தை ஆன்மா 
விற்குக்கொண்டால் ஆன்மாவிற்கும் விகாரமுடையதாந் தன்மை 
சடத்தன்மை முதலிய குற்றங்கள் நிகழுமாதலாலென்க . ( எசு இ ) 


( அ - கை . ) இவ்வாறு விந்துவின் காரிய ரூபங்களான சத்த 
விருத்திகளைக் கூறிவிட்டு இவ்விஷயத்தைக்கூட்டி முடிக்கின்றார் . 


( 40 ) இந்தச் சத்தவிருத்திகளான வாக்குக்கள் பந்தம் 
செய்வனவாய் ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் இன்றியமையா 
திருக்கின்றன என்பதாம் . 


(உரை . ) இந்த வாக்குக்களுக்குக் காரியத்தன்மையும் சடத் 
தன்மையுமிருத்தலால் சித்துப்பொருளுடன் சமவாயம் பொருத்த 
மாகாது . ஆன்மாவைக் கட்டுப்படுத்துந் தன்மைதான் இவ்வாக் 
குக்களுக்குப் பொருத்தமாகும் என்க . 

[ அ ] 
[ அ ot .] ( அவ்வாறாயினும் ) இந்த வாக்கு விருத்திகளினின் 
றும் ஆன்ம சொரூபத்தை வேறாகப் புத்கலர்கள் அறிகின்றன 
ரில்லை என்பதாம் . 


(உரை .) புத்கலர்கள் என்பது மலமுடைய ஆன்மாக்களைக் 
குறித்தது . ஆன்மாக்கள் மலத்தால் மறைக்கப்பட்டிருத்தலால் 
இவ்வாக்கு விருத்திகளைவிட ஆன்மசொரூபத்தை வேறாகப் பிரித் 
தறியாது இவ்வாக்குக்களையே ஆன்மாவென மயங்குகின்றன 
ரென்பது கருத்தென்க . 

( அ.இ ) 


( அ - கை . ) . அவர்களுக்கு இவ்வாறு மயக்கம் நிகழ்ந்த 
மைக்குக் காரணம் இதுவெனக் கூறுகின்றார் . 


இரத்தினத்திரயம் . 


ச 


( அக ) பரமான்மாவென்பது வாக்கு ரூபமே . எதனாலெ 
னின் , வாக்கே ஆன்மாவெனச் சுருதி கூறுகின்றமையாலென்ப 
தாம் . 


( உரை . ) ஆன்மாவிற்கு வாக்குச்சத்தி முதலியவற்றுடன் 
உள்ள சேர்க்கை விஷயத்தில் அர்த்தவாத வாக்கியங்களாயுள்ள 
இந்தச் சுருதியின் பொருளையறியாமலிவ்வாறு மலமுடைய ஆன் 
மாக்கள் கருதுகின்றனரென்பது கருத்தென்க . 

( அக ) 


( அஉ ) வைகரி என்னும் வாக்கானது செவி இந்திரியத்தால் 
நிகழும் அறிவில் அறியப்படுகின்றது . மத்திமை வாக்கானது 
சவிகற்ப அறிவிலறியப்படுகின்றது . பைசந்தி வாக்கானது மத் 
திரை 
மை வாக்கைத் தோற்றுவிப்பதிலும் அதனுடைய உத்தியோகத் 
திலும் காரணமாயிருப்பதுபற்றி அறியப்படுகின்றது என்பதாம் . 


(உரை .) வைகரியானது செவியாலறியத் தகுந்தது . மத் 
திமையானது ஆராய்ச்சி ரூபமாகையால் சவிகற்ப அறிவில் காணப் 
படுகின்றது . இந்த மத்திமையைத் தோற்றுவிப்பதிலும் அந்த 
மத்திமைக்கு உத்தியோகஞ் செய்விப்பதிலும் பைசந்தி காரணமா 
யிருக்கின்றது என்க , 

( அஉ ) 


. 


( அ- கை .) அந்த மூன்று வாக்குக்களினின்றும் வேறான 
சூக்கும வாக்கைப்பற்றிக் கூறுகின்றார் . 


( அங ) எப்பொழுது சித்தத்தைச் சார்ந்திருக்கின்ற எல்லா 
விருத்திகளும் ஒடுக்கத்தை யடைந்திருக்கின்றனவோ , அப்பொ 
ழுது சூக்குமையானது சுத்தமுடையதாய் ஆன்மாவைவிட - 
வேறாகப் பிரித்தறியவாராது சித்துப்போல் விளங்குகின்றது 
என்பதாம் . 


. 


(உரை. ) சூக்குமையோவெனில் , பொருள்களையறியும் அறி 
விற்குக்காரணமாய் எல்லா வுயிர்களிடமுமிருந்து பைசந்தி என் 
னும் வாக்கு விருத்திக்குங்காரணமாய் ஆன்மாவோடு மிக நெருங்கி 
யிருப்பதுபற்றி ஆன்மாவைப்போல் விளங்குகின்றது என்க . ( அங ) 


சச 


அஷ்டப்பிரகரணம் . 


( அசு ) இதுகாறுங் கூறியவாற்றால் சொற்களின் சம்பந்த 
மில்லாமல் ஆன்மாவிற்கு அறிவு நிகழ்கிறதில்லை. எல்லாச் சவி 
கற்ப அறிவுகளும் சொல்லினாலேயே உண்டாகின்றனவென்ப 

( அச ) 


தாம் . 


( அரு ) ( அன்றியும் ) அவ்விதமான இந்த நான்கு வாக்குக் 
களும் நிவிருத்தி முதலிய ஐந்து கலைகளைப்பற்றியிருத்தலால் , 
மீண்டும் ஐந்து விதமாகப் பிரிக்கப்படுகின்றன . 

அந்தக் கலைகள் 
விந்துவின் விருத்திகளாயிருக்கின்றன என்பதாம் . 


(உரை ) சொல் ரூபங்களான அந்த நான்கு வாக்குச்களென் 
னும் விந்துவின் விருத்திகளும் நிவிருத்தி முதலிய கலைகளைச் சார்ந் 
திருக்கும் ஆன்மாக்களுடைய வேறுபாட்டிற்குத் தக்கவாறு 
ஐந்துவிதமாக அறிவை விளக்குகின்றன . கலைகள் விந்துவின் 
விருத்திகள் என்பதனால் நிவிருத்தி முதலிய கலைகள் எதிலிருந்து 
தோன்றினவென்பார்க்கு விடைகூறுகின்றார் . விந்துவின் அவத் 
தைகளே கலை முதலிய விருத்திகளாகும் . ஆகையால் நிவிருத்தி 
முதலிய கலைகளுக்கு முதற்காரணமாகவும் விந்து சித்தித்த 
தென்க . 

( அரு ) 


( அ - கை ) அந்தக் கலைகளின் பெயர்களைக் கூறுகின்றார் . 


( அசு ) எந்தக்கலைகளால் ஐந்துவிதமான அத்துவாக்களும் 
வியாபிக்கப் பட்டிருக்கின்றனவோ, அந்தக் கலைகள் நிவிருத்தி 
யென்றும் பிரதிட்டை யென்றும் வித்தை யென்றும் சாந்தி 
யென்றும் சாந்தியத்தை யென்றும் பெயரினையுடையதாயிருக் 
கின்றன வென்பதாம் . 


(உரை ) இவ்விதமான கலைகள் சதாசிவ புவனத்திற்குமேல் 
புவனரூபங்களாயிருக்கின்றனவாயினும் , சத்தி ரூபமாய் நின்று 
எல்லா அத்துவாக்களையும் வியாபித்திருக்கின்றனவென்று எந்தக் 
கலைகளால் ஐந்துவிதமான அத்துவாக்களும் வியாபிக்கப்பட்டிருக் 
கின்றனவோ , என்பதனால் கூறுகின்றாரென்க . 

( அசு ) 


இரத்தினத்திரயம் . 


- ( அ - கை ) அத்துவாக்களைப்பற்றிக் கூறுகின்றார் . 


( அஎ ) தத்துவாத்துவா , புவனாத்துவா , வர்ணத்துவா , 
பதாத்துவா , மந்திராத்துவா என்னும் ஐந்துவிதமான அத்துவாக் 
களுக்கும் வியாபகமான கலாத்துவாவானது விந்துவாலதிட்டிக் 
கப்பட்டிருக்கிறது என்பதாம் . 


(உரை ) தத்துவாத்துவா புவனாத்துவா முதலிய ஐந்துவித 
மான அத்துவாக்களுக்கும் வியாபகமாயுள்ள மேலே கூறப்பட்ட 
கலாத்துவாவானது , விந்துவை முதற்காரணமாகவுடையதாய் அவ் 
விந்துவால் அதிட்டிக்கப் பட்டிருக்கிறதென்பது கருத்து . அவ் 
வைந்து அக்துவாக்களுக்குள் தத்துவாத்துவா வென்பது சிவம் 
முதல் பூமி ஈறான சுத்தாசத்த தத்துவ வடிவமாயுள்ளது . புவ 
னாத்துவா வென்பது அனாசிருத புவனமுதல் காலமீறான புவன 
வடிவமாயுள்ளது . வர்ணாத்துவா வென்பது அகாரம் முதல் 
க்ஷகாரமீறான முதலெழுத்துக்களாகும் , பதாத்துவா வென்பது 
வியோம் வியாபினி 

வியாபினி முதலிய பதங்களாகும் . மந்திராத்துவா 
வென்பது ச.ஹிதா மந்திரங்களாகு மென்க . 

( அஎ ) 
( அ . - கை ) இவற்றிற்கு அத்துவாக்களெனப் பெயர் வருவ 
தற்குக் காரணங் கூறுகின்றார் . 

( அஅ ) யாதொரு காரணத்தால் ஆன்மாக்களால் , கலைமுத 
லியவற்றுள் ஒன்றைவிட்டு மற்றொன்றை யடைந்து , அவ்வாறு 
எல்லாம் நீங்கிய பின்னர் , பிறப்பு இறப்பு இல்லாததானமானது 
அடையப்படுகின்றதோ , அந்தக் காரணத்தால் கலைமுதலியன 
அத்துவாக்களென ( வழிகளென ) க்கூறப்படுகின்றனவென்பதாம் , 


(உரை ) எவ்வாறு உலகிலுள்ள வழிகளுள் முறையே மனி 
தனானவன் ஒரு காலடியால் வரையப்பட்ட இடத்தை விட்டு 
மறுகாலடி.யால் வரையப்பட்ட இடத்தை யடைந்து இவ்வாறே 
மேலுஞ்சென்று கிராமத்தை யடைகின்றானோ, அவ்வாறே 
அசுத்த விடயங்களான கலை , தத்துவம் , புவனம் , வர்ணம் , பதம் , 
மந்திரமென்னுமிவற்றில் கன்மத்தின் பயனை அனுபவித்தற்காக 


Dn 


அஷ்டப்பிரகரணம் . 


. 


வும், சுத்த விடயங்களான கலை முதலிய வற்றில் சருவக்ஞத் 
தன்மை முதலியவற்றை யடைதற்காகவும் , தீக்கையில் இவற் 
றிற்கு விசேடமான சேர்க்கை செய்யப்படுகின்றது . ஆகையால் , 
கலைமுதலிய பொருள்கள் , கன்மபோகம் சருவஞ்ஞத்தன்மை 
என்னுமிவற்றை யடைதற்கு வழிகளாயிருத்தலின் வழியெனப் 
பொருள் படும் அத்துவாவென்னுஞ் சொல்லால் கூறப்படு 
கின்றன . என்க . 

( அஅ ) 


என்னு 


( அகூ - அகூ இ ) ( அந்த அத்துவாக்களுக்குள் ) கலாத்துவா 
வானது நிவிருத்திமுதலிய வேறுபாட்டால் முன்னர்ப் பிரிக்கப் 
பட்டது . இனி ஆதாரம் அடையாளம் அதிதே 

அதிதேவதை எ 
மிவற்றுடன் கூடின தாயும் , வடிவம் காரணம் முதலியவற்றுடன் 
கூடின தாயும் , ஆன்மா விந்து சத்திசிவன் என்னும் பொருள் 
களைப்பற்றி யிருப்பதாயும் உள்ள அந்தக் கலாத்துவாவின் வியா 
பித்தலைக் கூறுகின்றேனென்பதாம் . 


(உரை ) ஆதாரங்கள் இருதயம் முதலியன . அடையாளங் 
கள் வச்சிரமுதலியன . அதிட்டான தேவதைகள் சத்தியோ 
சாதர் முதலியோர் . வடிவங்கள் நாற்கோணமுதலியன . கார 
ணங்கள் அதாவது அதிபதிகள் பிரமன் முதலியோர் . ஆன்மா 
விந்து சத்தி சிவன் என்னும் பொருள்களைப்பற்றியிருப்பதாவது , 
போகத்திற்கு இடமாயிருத்தலால் ஆன்மாக்களைப்பற்றி யிருக்கின் 
றது . முதற்காரணமாயிருத்தலால் விந்துவைப்பற்றியிருக்கின் 
றது . தோன்றுதற்குச் சாதனமாயும் ஆதாரமாயுமிருத்தலால் 
சத்தியைப்பற்றியிருக்கின்றது . தோற்றுவிக்குங் கருத்தாவா 
யிருத்தலால் சிவனைப்பற்றி யிருக்கின்றது என்க . ( அகூ - அகூ இ ) 


( அ - கை . ) அவற்றுள் நிவிருத்தி கலையினுடைய வியா 
பித்தலை ஒடுக்க முறைபற்றிக் கூறுகின்றார் . 


கூ0-- கூக- கூஉ ) 

கூஉ ) நிவிருத்தி கலையில் பிருதிவி தத்துவம் 
ஒன்று . புவனங்கள் நூற்றெட்டு . அவற்றுள் , காலாக்கினி 
முதலிய ஆறு புவனங்கள் பிரமாண்டத்திற்குள்ளிருக்கின்றன . 
கிழக்கு முதலிய பத்துத் திக்குக்களிலும் ஒவ்வொரு திக்கிலும் 


இரத்தினத்திரயம் . 


சஎ 


பத்துப் புவனங்களாக நூறு புவனங்களிருக்கின்றன. அந்த 
நூறு புவனங்களும் நூறு உருத்திரர்களைச் சார்ந்திருக்கின்றன . 
அதற்குமேல் வீரபத்திரற்கும் பத்திரகாளிக்கும் அப்பெயர் 
கொண்ட ரண்டு புவனங்களிருக்கின்றன . வர்ணங்களுள் இந்தக் 
கலையில் க்ஷகாரமொன்று என்பதாம் . 


(உரை .) உருத்திரர்களின் பெயரே புவனங்களுக்கும் பெய 
ராகும் . புவனம் முதலியவை நம்மால் பத்ததியில் விரிவாய்க் 
கூறப்பட்டிருக்கின்றன . நூல் விரியுமென்னு மச்சத்தாலும் 
பத்ததிகளில் விளக்கமாயிருத்தலாலும் இவ்விடத்தில் அவை விரி 
வாய்க் கூறப்படவில்லை . இந்தக் கலையிலுள்ள எழுத்து க்ஷ என் 
பது என்க . 


குறிப்பு . பிரமாண்டத்திற்குள்ளிருக்கும் ஆறு புவனங்களா 
வன: - காலாக்கினி, கூச்மாண்டம் , ஹாடகம் , பிராமம் , வைஷ் 
ணவம் , ரௌத்திரம் என்பன . 


கிழக்குத் திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன: -- கபா 
லீசன் , அஜம் , புத்தினம் , வச்சிர தேகம் , பிரமர்த்தனம் , விபூதி , 
அவ்வியயம் , சாஸ்தா , பினாகி , திரிதசாதிபம் என்பன . 


அக்கினி திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : -- 

-அக் 
கினி ருத்திரம், உதாசம் , பிங்களம் , காதகம், ஹாம், சுவலனம் , 
தகனம் , பப்புரு , பஸ்மாந்தகம் , சயாந்தகம் என்பன . 


தெற்குத் திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : - யாமி 
யம் , மிருத்தியு , ஹாம் , தாதா , விதாதா , கருத்திரு , சம்யோக்தா , 
வியோக்தா , தருமம் , தருமபதி என்பன . 


நிருதி திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன: -- நிருருதி , 
மாரணம் , அந்தா , குரூர திருட்டி , பயானகம் , ஊர்த்துவசேபம் , 
விருபாக்ஷம் , தூமிரம் , லோகிதம் , தம்ஷ்டிரீ என்பன . 


* குறிப்பு என்று வருவன வனைத்தும் மொழிபெயர்ப்பில் சேர்க்கப் 
பட்டவை . 


அஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


மேற்குத் திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : -- பலம் , 
அதிபலம் , பாசஹத்தம் , மஹாபலம் , சுவேதம் , சயபத்திரம் , 
தீர்க்கபாகு , சலாந்தகம் , மேகநாதம் , சுனாதம் என்பன . 


வாயு திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன:: - சீக்கிரம் , 
லகு , வாயுவேகம் , சூக்குமம் , தீக்ஷணம் , க்ஷயாந்தகம் , பஞ்சாந் 
தகம் , பஞ்சசிகம் , கபர்த்தி , மேகவாகனம் என்பன . 


வடக்குத் திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன: -- நிதீ 
சம் , ரூபவது , தன்னியம் , சௌமிய தேகம் , சடா தரம் , லக்குமி 
திருக்கு , ரத்தின திருக்கு , ஸ்ரீ திருக்கு , பிரசாதம் , பிரஹாமதம் 
என்பன . 


ஈசானிய திக்கிலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : - நித் 
தியாதிபம் , ஈசம் , சர்வக்ஞம் , ஞானபுக்கு , வேதபாரகம் , சுரே 
சம் , சர்வம் , சேஷ்டம் , பூதபாலம் , பலிப்பிரியம் என்பன . 


பாதாளத்திலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : --விருஷம் , 
விருஷதரம் , அனந்தம் , குரோதனம் , மாருதாசனம் , கிரசனம் , 
உதும்பரீசம் , பணீந்திரம் , வச்சிரம் , தம்ஷ்டரீ என்பன . 


ஆகாயத்திலிருக்கும் பத்துப் புவனங்களாவன : --சம்பு , விபு , 
குணாத்தியக்ஷம் , திரியக்ஷம் , திரிதசே சுவரம் , சம்வா ஹம் , விவா 
ஹம் , நபம் , லிப்சு , திரிலோசனம் என்பன . 


வீரபத்திரம் , பத்திரகாளி என்னுமிந்த இரண்டும் எல்லாப் 
புவனங்களுக்கும் மேலே யிருக்கின்றன . 

( • o-- கூஉ ) 


( ங ) தேவியான வியோமவியாபி சக்தியானது ஒடுக்க 
முறையில் எண்பத்தொரு பதங்களையுடையதாயிருக்கிறது . இந்த 
நிவிருத்தி கலையில் இருபத்தெட்டுப் பதங்களால் அந்த வியோம 
வியாபி சத்தி பிரதிட்டை செய்யப்பட்டிருக்கிறது என்பதாம் . 

( உரை . ) வியோம வியாபி ரூபமான சத்தியானது எண்பத் 
தொரு பதங்களையுடையதாயிருக்கிறது . அந்தச் சத்தி ஒடுக்க 


இரத்தினத்திரயம் . 


சக . 


முறையில் பிரணவ முதல் இருபத்தெட்டுப் பதங்களால் இந்த 
நிவிருத்தி கலையில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற தென்க . 


குறிப்பு . இருபத்தெட்டுப் பதங்களாவன : - ஓம் நம : 
ஓம் சிவாய நம : , ஓம் நமோ நம : சிவ சர்வதாய , சூக்கும் 
சூக்குமாய , சப்த சப்தாய , ஞான ஞானாய , பிங்க பிங்காய , பதங்க 
பதங்காய , துருதுரவே , சாக்ஷி சாக்ஷிணே , பூர்வஸ்த்தித பூர்வஸ்த் 
திதாய , அஸ்துதாஸ்துதாய , அனர்ச்சி தார்ச்சிதாய , ருத்திர 
பராய , விஷ்ணவே , பிரம்மணே , சர்வசாநித்திய கராய , சர்வபூத 
சுகப்பிர தாய் , பவோத்பவாய , பவபவாய , சர்வசர்வாய , பிரத 
மப் பிரதமாய , முஞ்சமூஞ்சாய , யோகாதிபதயே , மஹா 

மஹா தேஜ 
சே , சத்பாவேசுவராய , மஹா தேவாய என்பன . ( கூகூ ) 

( சுச ) ( அன்றியும் ) அந்த நிவிருத்தி கலையில் சத்தியோ 
சாதம் இருதயமென்னு மிரண்டு மந்திரங்களிருக்கின்றன . அந்தச் 
சிறந்த நிவிருத்தி கலையானது புவன முதலிய ஐந்து அத்துவாக் 
களையும் வியாபித்து அவற்றிலேயிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) நிவிருத்தி கலையானது ஐந்து அத்துவாக்களை 
வியாபித்து அவற்றிலேயிருக்கின்றதென்பது கருத்து என்க . ( கச ) 

( அ -- கை ) இவ்வாறு நிவிருத்தி கலையினுடைய வியாபித் 
தலைக் கூறிவிட்டு இதனுடைய வடிவம் முதலியவற்றைக் கூறு 
கின்றார் . 


( கூடு ) மஞ்சள் நிறமாகவும், நாற்கோணமாகவும் , கடின 
மாகவும் , வச்சிரத்தையடையாளமாக வுடையதாகவும் , தோன் 
றிய அநேகம் காந்திகளால் நிறைந்ததாகவும் , நிவிருத்தி கலையா 
னது இருதய தாமரையில் தியானஞ்செய்யத் தகுந்தது என்ப 
தாம் . 


கரு ) 


( அ -- கை ) இந்த நிவிருத்திகலைக்கு நிவிருத்தி என்னும் 
பெயர் நிகழ்ந்ததற்குக் காரணங் கூறுகின்றார் . 


( கசு ) அந்த நிவிருத்தி கலையில் ஒடுங்கியிருக்கும் ஆன்ம 


ரு 


அஷ்டப்பிரகரணம் . 


வர்க்கத்தினுடைய சங்கற்பம் பயன்படாமல் நாசமடைகின்ற 
மையால் இந்தக்கலை நிவிருத்தி என்று கூறப்படுகின்றது என் 

( கூசு ) 


பதாம் . 


( கூசு இ ) ( அன்றியும் ) இந்த நிவிருத்தி கலையில் காரணம் 
பிரம்மா . மந்திரம் சாத்தியோசாதம் . அதிதேவதை சத்தியோ 
சாதர் என்பதாம் . 

( கூசு இ ) 


( அ-- கை ) பிரதிட்டா கலையைப்பற்றிக் கூறுகின்றார் . 


எண் 


( கூஎ - க OFL ) பிரதிட்டா கலையில் பூமி நீங்கிய ஏனைய 
நான்கு பூதங்களும் , ஐந்து தன் மாத்திரைகளும் , ஐந்து கன்மேந் 
திரியங்களும் , ஐந்து ஞானேந்திரியங்களும் , மனமும் , அகங்கார 
மும் , புத்தியும் , அவ்வியத்தமும் என்னும் இருபத்து மூன்று 
தத்துவங்களிருக்கின்றன . கீழிருந்து ணும் முறையில் 
ஹ காரமுதல் டநார மிறுதியான இருபத்து மூன்று எழுத்துக் 
களிருக்கின்றன . ஐம்பத்தாறு புவனங்களுள்ளன. அந்த ஐம் 
பத்தாறு புவனங்களும் அப்பு , தேயு , வாயு , ஆகாயம் , புத்தி , 
பிரகிருதி , அகங்காரம் என்னும் இந்த ஏழு தத்துவங்களினும் ஒவ் 
வொரு தத்துவத்தில் எட்டுப் புவனங்களாக இருக்கின்றன . 
இருபத்தொரு பதங்களும் சிரோமந்திரம் வாமதேவ மந்திரம் 
என்னும் இரண்டு மந்திரங்களுமுள்ளன . ட்டுணு காரணமாகக் 
கூறப்படுகின்றனர் . இந்தப் பிரதிட்டா கலையானது வெண்மை 
நிறமுள்ள பாதிமதியினுடைய காந்திபோன்ற காந்தியினையுடைய 
தாயும் , கருநெய்தலின் இதழைக் குறியாகவுடையதாயும் , மிகுதி 
யான பிரபையுடன் கூடினதாயும் , கண்டத்திலிருக்கும் தாமரை 
யில் தியானஞ் செய்யத்தகுந்தது . இந்தக்கலையில் ஒடுங்கிய 
ஆன்மவர்க்கத்திற்குப் புருஷார்த்தமான மோக்ஷத்தில் நிலைத் 
திருக்கச் செய்தல்பற்றி இந்தக்கலை பிரதிட்டையெனப் பெயர் 
கொண்டது . இதற்கு அதிபதி வாமதேவர் . இதற்கு வாச்சிய 
மந்திரம் வாமதேவம் என்பதாம் . 


* 


காரணம் - அதிபதி . மேல் அக - வது சுலோக உரை பார்க்க . 


இரத்தினத்திரயம் . 


மனன 


(உரை ) மந்திரமென்னுஞ் சொல் மனனம் திராணமெனப் 
பிரிக்கப்படும் . மென்பது எல்லாம் அறிதல் . 

அறிதல் . திராண 
மென்பது சமுசாரிகளுக்கு அனுக்கிரகஞ் செய்தல் . இவ்விரண்டு 
தொழிலுக்கும் தருமியாயிருப்பது பற்றி மந்திரமெனக் கூறப் 
படுகின்றது . இந்த முறையில் மந்திரமென்னுஞ் சொல்லானது 
சிவன் , சத்தி , சிவசத்திகளால் அனுக்கிரகஞ் செய்யப்பட்டவர் 
ஆகிய இவர்களையே அறிவிக்கும் . ஆயினும் , சிவன் முதலிய 
பொருள்களையறிவிக்கும் வாசகத்திலும் உபசாரமாய்ப் பிரசித்த 
மாயிருக்கின்றது . ஆகையால் இவ்விடத்திலும் சத்தியோசாதம் 
வாமதேவம் முதலிய சத்திவிசேடங்களே அதிதேவதைகளெனக் 
கூறப்பட்டன. இது பற்றியே புவனரூபங்களான நிவிருத்தி 
முதலிய கலைகளில் அப்புவனங்களையடைய விரும்புவோர்களால் 
சதாசிவம் முதலிய வடிவத்தோடு பரமசிவன் தியானஞ் செய்யத் 
தகுந்தவன் எனப் பெரியோர்கள் கூறுகின்றனர் என்க 


குறிப்பு . பிரதிட்டா கலையிலுள்ள புவனங்களின் பெயரும் 
பதங்களின் பெயரும் வருமாறு : 


அப்பு தத்துவத்திலுள்ள எட்டு புவனங்களாவன : - அமரே 
சன் , பிரபாசம் , நைமிசம் , புஷ்கரௌஷதி , டிண்டி , முண்டி , பார 
பூமி , லகுளீசம் என்பன . 


தேயு தத்துவத்திலிருக்கும் புவனங்கள் 

புவனங்கள் எட்டாவன : 
அரிச்சந்திரம் , ஸ்ரீசைலம் , சலேசம் , ஆமிராதகேசுவரம் , மத்திய 
மேசம் , மகாகாளம் , கேதாரம் , பைரவம் என்பன . 


வாயு தத்துவத்திலிருக்கும் புவனங்கள் எட்டாவன : 
கயை , குருக்ஷேத்திரம் , நாகலம் , நகலம், விமலேசம் , அட்ட 
காசம் , மகேந்திரம் , பீமகேசுவரம் என்பன . 


ஆகாய தத்துவத்திலிருக்கும் புவனங்கள் எட்டாவன : 
வஸ்திராபதம் , ருத்திரகோடி , அவிமுக்தம் , மகாலயம் , கோகர் 
ணம் , பத்திரகர்ணம் , சுவர்ணாச்சம் , தாணு என்பன . 


இற 


அஷ்டப்பிரகரணம் . 


* 


அகங்கார தத்துவத்திலிருக்கும் புவனங்களெட்டாவன : 
சகலண்டம் , துவிரண்டம் , மகோடம் , மண்டலேசுவரம் , காலஞ் 
சரம் , சங்குகர்ணம் , தூலேசுவரம் , தலேசுவரம் என்பன . 

புத்தி தத்துவத்திலிருக்கும் புவனங்களெட்டாவன : -பை 
சாசம் , இராக்ஷசம் , யாக்ஷம் , காந்தர்வம் , ஐந்திரம், சௌமியம் , 
பிராஜேசம் , பிராமம் என்பன . 

பிரகிருதி தத்துவத்திலிருக்கும் புவனங்களெட்டாவன : -- 
அகிருதம் , கிருதம் , பைரவம் , பிராமம் , வைணவம் , கௌமாரம் , 
ஒளமம் , சிரீகண்டம் என்பன . ஆகப்புவனங்கள் ஐம்பத்தாறுங் 
கண்டுகொள்க . 

பதங்கள் இருபத்தொன்றாவன : - மகேசவர , பரமாத்மன் , 
சர்வ , சிவ , நிதனோத்பவ , நித 

னாத்பவ , நிதன, அநிதன , ஓம்சுவ :, ஓம்புவ : 
ஓம்பூ :, தூதூ தூ தூ , நாநா நாநா , அனாதயே , அபஸ்ம , அதூமா , 
அனக்கினி, அரூப , ச்யோதிர்ச்யோதி :, தேஜஸ்தேஜ : , பிரதம 
பிரதம , அரூபன்னரூபி என்பன . 

( கூஎ - கங ) 


( அ - கை ) வித்தியா கலையைப் பற்றிக் கூறுகின்றார் . 

(கச - கஅ ) வித்தியாகலையில் புருடன் , அராகம் , நியதி , 
வித்தை , கலை , காலம் , மாயை என ஏழு தத்துவங்களும் , வாமை 
முதலிய புவனங்களிருபத்தேழும் , ஞகாரமுதல் நான்காவது 
ககார மிறுதிவரை மேல் நோக்கி எழுத்துக்கள் ஏழும் , பதங்கள் 
இருபதும் , சிகாமந்திரம் அகோர மந்திரமென்னும் மந்திரங்க 
ளிரண்டும் இருக்கின்றன . உருத்திரன் காரணம் . அகோசர் 
அதிதேவதை . இந்த வித்தியா 

விளங்குகின்ற 
அனேகம் சுவாலையுடையதாயும் , முக்கோண வடிவமாயும் , சுவத் 
திகத்தை அடையாளமாகக் கொண்டதாயும் , கருமையான மைக் 
குச் சமானமான காந்தியுடையதாயும் , கன்னங்களிலுள்ள தாமரை 
யில் தியானஞ் செய்யத்தகுந்தது , இந்த வித்தியாகலையில் 
ஒடுங்கியிருக்கும் ஆன்மவர்க்கத்தினுடைய அறிவானது எல்லாப் 
பொருள்களையும் விளக்கஞ் செய்வது பற்றி இந்தக் கலை வித்தை 
எனக் கூறப்பட்டது என்பதாம் . 


கலையானது 


இரத்தினத்திரயம் . 


டுக 


(உரை ) எல்லாப் பொருள்களையும் விளக்கஞ்செய்வது பற்றி 
என்பதற்கு இந்த வித்தியாகலையிலுள்ள புவனத்திற்குக் கீழ்ப் 
பட்ட எல்லா அத்துவாக்களையும் விளக்கஞ் செய்யுமென்பது 
பொருள் . இவ்வாறன்றிப் பொதுவாய் எல்லாப் பொருள்களையு 
மென்று கொள்ளுதல் 

எதனாலெனின் , எல்லாப் 
பொருள்களையும் அறியும் அறிவு மல மின்மையினாற்றான் நிகழு 
மாகையாலென்க . 


கூடாது . 


குறிப்பு . வித்தியாகலையிலுள்ள புவனங்களும் பதங்களும் 
ருமாறு : 


புருட தத்துவத்தில் வாமம் , பீமம் , உக்கிரம் , பவம் 
னம் , ஏகவீரம் என்னும் ஆறு புவனங்களிருக்கின்றன . 

அராக தத்துவத்தில் பிரசண்டம் , உமாபதி , அஜம் . அனந் 
தம் , ஏகசிகம் என்னும் ஐந்து புவனங்களிருக்கின்றன. 

நியதி தத்துவத்தில் குரோதம் , சண்டம் , சம்வர்த்தம் , 
சுயோதி , சூரம் என்னும் ஐந்து புவனங்களிருக்கின்றன . 

வித்தியா தத்துவத்தில் பஞசாந்தகம் , ஏகவீரமென்னும் 
இரண்டு புவனங்களிருக்கின்றன . 


கலாதத்துவத்தில் சிகேதம் , மகாதேஜம் என்னும் இரண்டு 
புவனங்களிருக்கின்றன . 


காலதத்துவத்தில் வாமதேவம் , பவமென்னு மிரண்டு புவ 
னங்களிருக்கின்றன.. 


மாயா தத்துவத்தில் உத்பவம் , ஏகாங்குளம் , ஏகேக்ஷணம் , 
ஈசானம் , அங்குட்டமாத்திரமென்னும் ஐந்து புவனங்களிருக்கின் 
றன . ஆகப் புவனங்க ளிருபத்தேழுங் கண்டுகொள்க . 


பதங்கள் இருபதாவன : - வியோமந் வியோமந் , அசேதந , 
பரமேசுவரபராய , ச்யோதி ரூபாய , சர்வவித்தியாதிபாய , சர்வ 


டுச 


அஷ்டப்பிரகரணம் . 


யோகாதி கிருதே, அநிதனாய , கோப்திரே , குக்யாதி குக்யாய , 
ஓம் நமோ நம : , . சத்தியோஜாத மூர்த்தயே , வாமதேவகுஹ்யாய , 
அகோர இருதயாய , தத்புருஷவக்திராய , ஈசானமூர்த்தரே , 
சிகாய , சர்வப்பிரபவே , ஓம் நமசிவாய , ஓம்த்யானகராய , வியா 
பின்வியாபினே என்பன . 

( க 0 ச -கஅ ) 
( அ-- கை ) சாந்தி கலையைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( க .-- கககூ ) சாந்திகலையில் சுத்தவித்தை , மகேசுவரன் , 
சதாசிவமென்னுந் தத்துவங்கள் மூன்றும் , புவனங்கள் பதினெட் 
டும் , மூன்றாவது ககரமுதல் முதலாவது ககரம் வரையிலுள்ள 
எழுத்துக்கள் மூன்றும் , பதங்கள் பதினொன்றும் , தத்புருடம் 
கவசம் என்னும் மந்திரங்களிரண்டும் இருக்கின்றன . இந்தக் கலை 
புவன முதலிய ஐந்து அத்துவாக்களை வியாபித்திருக்கிறது . ஆறு 
புள்ளியை அடையாளமாகவுடையது . அறுகோண வடிவமாயுள் 

இந்தச் சாந்தி கலையானது பிரளய காலத்துதித்த சூரிய 
காந்தியை யுடையதாகப் புருவமத்தியிலுள்ள தாமரை நடுவில் 
தியானஞ் செய்யத்தகுந்தது . இந்தக் கலையிலொடுங்கியிருக்கும் 
ஆன்மவர்க்கத்திற்கு விருப்பு வெறுப்பு இல்லாமல் அறிவு சாந்த 
மாயிருப்பதுபற்றி இந்தக் கலை சாந்தியெனக் கூறப்படுகிறது . 
இதற்கு ஈசுவரன் காரணம் . தற்புருடம் அதிதேவதை என்பதாம் . 

குறிப்பு . சாந்திகலையிலுள்ள புவனங்களும் பதங்களும் 


ளது 


ருமாறு : -- 


சுத்தவித்தியா தத்துவத்தில் வாமை , சேஷ்டை , ரௌத் 
திரி , காளி, கலவிகரணி , பலவிகரணி, பலப்பிரமதனி , சர்வபூதத 
மனி , மனோன்மளி என்னும் ஒன்பது புவனங்களிருக்கின்றன . 


மகேசுவர தத்துவத்தில் அனந்தம் , சூக்குமம் , சிவோத்தமம் , 
ஏகநேத்திரம் , எகருத்திரம் , திரிமூர்த்தி , ஸ்ரீகண்டம் , சிகண்டம் 
என்னும் எட்டுப் புவனங்களிருக்கின்றன . 

சதாசிவதத்துவத்தில் சதாசிவமென்னும் ஒரு புவனம் இரு 
கின்றது , ஆகப் புவனங்கள் பதினெட்டுங் கண்டுகொள்க . 


இரத்தினத்திரயம் . 


ருடு 


பதங்கள் பதினொன்றாவன :-- நித்திய யோகிநே , லோகபீட , 
சாஸ்வதாய , துருவாய , அனாசிருதாய , அனாதாய , அனந்தாய , 
சிவாய , சர்வவியாபிநே , வியேயாமரூபாய , வியோமவியாபிநே 
என்பன . 

( ககூ - கககூ ) 


( அ - கை ) சிவதத்துவத்துள் மூன்று தத்துவங்கள் சாந்தி 
கலையில் அடங்கிவிட்டமையால் சத்தி தத்துவத்திற்குச் சிவதத்து 
வத்துள் அடக்கத்தை எண்ணினவராய்ச் சாந்தி யதீதகலையின் 
வியாபித்தலைக் கூறுகின்றார் . 


( ககச- ககஅ ) ஐந்தாவதான சாந்தி யதீதகலையானது பரகலை 
யாகும் . இதில் சிவதத்துவமொன்றும் , புவனங்கள் பதினைந்தும் , 
விசர்க்க முதல் அகரம்வரையுள்ள ஸ்வரம் என்று சொல்லக்கூடிய 
உயிரெழுத்துப் பதினாறும் , ஓம் என்னும் பதம் ஒன்றும் , சிவமந் 
திரம் , ஈசானமந்திரம் , அஸ்திர மந்திரமென்னும் மந்திரங்கள் 
மூன்றும் இருக்கின்றன . இந்தச் சாந்தி யதீதகலையானது ஐந்து 
அத்துவாக்களையும் கருப்பத்திலுடையதா யிருப்பதுபற்றிப் பர 
கலை யெனப்பட்டது . இந்தக் கலை மகாகாயரூபமாகச் சிரசி 
லிருக்கும் தாமரையில் தியானஞ்செய்யத் தகுந்தது . காரணம் 
சதாசிவதேவர் . அதிபதி மந்திரராஜனான ஈசானன் . இவ்வாறு 
கூறப்பட்ட கலை என்னும் அத்துவாவானது புவன முதலிய அத் 
துவாக்களை வியாபித்திருக்கின்றது . இந்தக் கலை விந்துவால் 
வியாபிக்கப்பட்டிருக்கிறது . விந்துவானது சத்தியால் வியாபிக் 
கப்பட்டிருக்கிறது . சத்தியானது சிவனால் வியாபிக்கப்பட்டிருக் 
கிறது . சிவன் ஒன்றாலும் வியாபிக்கப்படவில்லை என்பதாம் . 


(உரை ) புவனம் முதலிய ஐந்து அத்துவாக்களையும் வியா 
பித்திருக்கும் கலாத்துவாவானது விந்துவை முதற்காரணமாக 
வுடையது . கருத்தாவான சிவன் , கரணமாகச் சித்தித்த சம 
வே தமாயிருக்கும் சிற்சத்தியால் விந்துவை அதிட்டிக்கின்றான் 
சிவனுக்கோ வெனில் , அதிட்டாதா ஒருவருமில்லை யென்பது 
கருத்தென்க . 

குறிப்பு . சாந்தியதீத கலையிலிருக்கும் புவனங்களாவன: 


ருகூ 


அஷ்டப்பிரகரணம் . 


சிவதத்துவத் துளடங்கிய சத்திதத்துவத்தில் நிவிருத்தி , பிர 
திட்டை , வித்தை , சாந்தி சாந்திய தீதை என்னும் ஐந்து புவனங் 
களிருக்கின்றன . சிவதத்துவத்தில் இந்திகை , தீபிகை , ரோசிகை , 
மோசிகை , ஊர்த்துவகாமிநி , வியாபிதி , வியோமரூபை , அனந் 
தை , அநாதை , அநாசிருதை என்னும் பத்துப் புவனங்களிருக் 
கின்றன . ஆகப்புவனங்கள் பதினைந்துங் கண்டுகொள்க . 

( ககச - ககஅ ) 


( அ - கை ) இன்னும் இதைப்பற்றிக் கூறுகின்றார் .. 

( கககூ ) அந்தப் பரமசிவனோவெனில் , தன்னினின்றும் 
வேறாகப் பிரித்தறிய முடியாதசத்தியால் எல்லாப் பொருள்களை 
யும் மறைத்தும் , எல்லாப் பொருள்களையும் வியாபித்தும் , பின்னர் 
அந்தச் சத்தியினாலேயே எல்லாப் பொருள்களையும் அறிகின்றான் 
செய்கின்றானென்பதாம் . 


(உரை ) . ஆகையால் சத்திக்கு எல்லாப் பொருள்களையும் 
விடயமாகக்கொண்ட அறிவாயிருக்குந் தன்மையும் , எல்லாப் 
பொருள்களையும் விடயமாகக்கொண்ட செயலாயிருக்குந் தன்மை 
யும் சித்தித்தன என்க . 

( கககூ ) 
( அ - கை ) இனி வியாப்தியின் சொரூபத்தைக் கூறுகின் 
றார் . 

( க . ) ஒரு பொருளுக்கு அதனினும் வேறான பிற பொ 
ருளில் எக்காலத்தும் பிறட்சி அடையாமல் இருக்கும் இருப்பா 
னது , வியாப்தி யெனப்படும் . அந்த வியாப்தியானது அடை 
யப்பட்ட பொருளினுடைய தோற்றத்திற்கும் நிலைக்குங் காரண 
மாயிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) பிற பொருளான ஆகாய முதலியவற்றிற்குப் பிற 
பொருளான சுவர் முதலியவற்றில் எப்பொழுதும் மாறுதலடை.- 
யாத இருப்பானது வியாப்தியெனப்படும் . அந்த வியாப்தியா 
னது அடையப்பட்டபொருள் தோன்றுதற்கும் நிலைத்தற்குங் 
காரணமாயிருக்கின்றதென்க . 

( க 20 ) 


இரத்தினத்திரயம் . 


ருஎ 


( கஉ.இ ) ( ஆகையினாலேயே ) 

( அந்த வியாத்தியானது 
இரண்டுவகையாயிருக்கின்றது . ஒன்று சங்கற்பமாத்திரத்தி 
லிருப்பது . மற்றொன்று ஆன்மாவினிடத்தில் காரியரூபமாய்ப் 
பரிணமித்திருப்பது என்பதாம் . 

( க 20 இ ) 


( அ - கை ) இதனையே விளக்கிக் காட்டுகின்றார் .. 

( கஉகஇ ) அவற்றுள் எவ்வாறு சூரியன் , சன்னிதி மாத்தி 
ரத்தால் பகலில் நிகழும் செயல்களுக்கு உபகாரஞ் செய்கின் 
றானோ , அவ்வாறே சிற்சத்தியானது , சங்கற்பமாத்திரத்தால் எல் 
லாவிதமான காரியங்களையுஞ் செய்கின்றது என்பதாம் . 


(உரை ) பரமசிவனிடத்தில் சமவாய சம்பந்தத்திலிருக்கும் 
சிற்சத்தியானது , சூரியன் , சன்னதிமாத்திரத்தால் தாமரையை 
மலரச் செய்வதுபோல் , சங்கற்பமாத்திரத்தால் சிருட்டி முதலிய 
வற்றைச் செய்கின்றது . இது சத்தியின் வியாத்தியாகும் , இவ் 
வாறே ஆன்மாவிற்கும் சரீரத்தை அசைத்தல் முதலிய காரியங் 
களில் சங்கற்ப மாத்திரமே காணமென்றறிக வென்க . ( கஉக இ ) 


( அ - கை ) சடப்பொருளுக்குச் சித்துப் பொருளினுடைய 
அதிட்டானத்தினாற்றான் ஆன்மாவினிடத்தில் காரியத்தைச் செய் 
தல் ரூபமான வியாத்தியென்று விந்துவின் வியாத்தியைக் கூறு 


கின்றார் . 


நாத 


( கஉஉ- கஉங ) விந்துவானது ஆன்மாவினிடத்தில் 
முதலிய ஆறுவிதமான அத்துவாக்களையும் முறையாக வேறான 
தனது பரிணாமங்களால் சிவனால் ஏவப்பட்டுச் செய்கின்றது . எவ் 
வாறு மண்ணானது குயவனால் அதிட்டிக்கப்பட்டுக் கலச முதலிய 
வைகளாய்ப் பரிணமித்து அவற்றைச் செய்கின்றதோ அது 
போலு மென்றறிக வென்பதாம் . 


( உரை ) ஆறத்துவாக்களாகிய கலை , வர்ணம் , பதம் - மந்தி 
ரம் , தத்துவம் , புவனமென்பவற்றையும் விந்து தோற்றுவிக்கின் 
றது . ஆயினும் அவ்வாறனுள் சுத்தமான தத்துவாத்துவா புவ 


ருஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


னாத்துவாக் களைத்தான் விந்து தோற்றுவிக்கின்றது . எதனாலெ 
னின் , அசுத்தமான தத்துவாத்துவா புவனாத்துவாக்கள் மாயையி 
லிருந்து தோன்றுவனவாகையாலென்க . 

(கஉஉ -கஉங ) 
( கஉச ) ( அன்றியும் ) எந்தப் பொருளால் எந்தப் பொருள் 
தானாகவே பரிணாம ரூபமாக வியாபிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த 
வியாப்தி அந்தப் பொருளினுடைய விகாரமாகக் கூறப்பட்டி 
ருக்கின்றது . கிரீடமானது பொன்னின் விகாரமாயிருப்பது 
போலுமென்பதாம் . 

( கஉச ) 
( அ - கை ) இந்த விஷயத்தை விந்துவாகியச் சாத்தியத் 
தில் காட்டுகின்றார் . 


( கஉடு ) யாதொரு கலை முதலிய ஆறுவிதமான அத்துவா 
வானது விந்துவால் வியாபிக்கப்படுகிறதோ , அந்த வியாப்தி அந்த 
விந்துவினுடைய விகாரமாகும் . நாதம் விந்து முதலியன விந்து 
வால் வியாபிக்கப்பட்டு அந்த விந்துவின் விகாரமாயிருத்தல் 
போலுமென்பதாம் . 


(உரை ) அசுத்ததத்துவ புவனத்தினும் வேறான ஆறுவித 
மான அத்துவாவானது காரியமாயிருத்தலால் நாதம் 
வைப்போல் தனக்குக் காரணமாக மகாமாயை யென்னும் விந்து 
வுண்டென்பதை அறிவிக்கின்றது என்க . 

( கஉடு ) 


* விந்து 


( அ - கை ) இனி விந்துவிற்குப் பரமசிவனிடத்தில் சம 
வாயசம்பந்தங் கூறும் வாதிகளின் மதத்தைக் கூறுகின்றார் . 


கூறு 


(கஉசு ) யாதொரு காரணத்தால் குண்டலிநீ என்னும் 
விந்துவானது சிவனுடைய கிரியாசத்திரூபமா யிருக்கின்றதோ , 
அந்தக் காரணத்தால் ஞானசத்தியைப்போல் இந்த விந்துவும் 
சிவனிடத்தில் சமவாயசம்பந்தத்தில் இருக்கின்ற தென்று 
கின்றனரென்பதாம் . 
* இங்கே கூறப்பட்ட விந்துவானது காரிய ரூபமாய் நாதததிற்குப் 
பின்னர்த் தோன்றும் அபரவிந்துவாகும் . இது சத்திதத்துவ 
மெனவும்வழங்கப்படும் . 


இரத்தினத்திரயம் . 


டுகூ 


(உரை ) ஞானசத்தியைப் போல் விந்து ரூபமான கிரியா 
சத்தியும் சிவனிடத்தில் சமவாயசம்பந்தத்திலிருக்கின்றது . 
மாயையினைப்போல் சிவனை விட வேறாக இல்லை என்க . ( கஉசு) 


( கஉஎ ) ( ஆகவே ) பரமசிவனிடத்தில் ஞானக்கிரியா ரூப 
மான இரண்டு சத்திகள் சமவாய சம்பந்தத்திலிருக்கின்றன. அந்த 
இரண்டனுள் முதலாவதான ஞானசத்திக்கு சம்வித்து என்பதும் 
விஞ்ஞானமென்பதும் பெயர் . கிரியா சத்திக்குக் கிரியை யென்ப 
தும் குண்டலிநி யென்பதும் பெயர் என்பதாம் . 


(உரை ) ஞானசத்தியானது சம்வித்தென்றும் விஞ்ஞான 
மென்றுங் கூறப்படும் . கிரியாசத்தியானது கிரியையென்றுங் 
குண்டலிநி யென்றுங் கூறப்படும் என்க . 

( கஉஎ) 


( கஉஎஇ ) ( அவ்விரண்டனுள் ) ஞானசத்தியால் அறிகின் 
றான் . கிரியா சத்தியால் உலகத்தைச் செய்கிறானென்பதாம் . 


( உரை ) பரமசிவன் என்னும் பதத்தைச் சேர்த்து அறிகின் 
றான் செய்கின்றானென்று கொள்ள வேண்டுமென்க . 

( கஉஎஇ ) 
( அ - கை ) கிரியாசத்தியால் உலகத்தைச் செய்கிறானென் 
பதற்கு ஏதுக் கூறுகின்றார் . 

( கஉஅ ) யாதொரு காரணத்தால் புருடர்களுக்குக் கிரியை 
யானது பயனை அளிக்கின்றதோ ஞானம் பயனை அளிக்கவில் 
லையோ ஆகையாலென்பதாம் . 


(உரை ) யாதொரு காரணத்தால் குயவன் முதலியவர் 
களின் முயற்சி ரூபமான கிரியாசத்தியே கடத்தோற்ற ரூபமான 
பயனை யளிக்கின்றதோ ஞானசத்தியானது அந்தப் பொருளை 
அறியச்செய்யும் மாத்திரத்தால் பயனடைந்ததா யிருக்கின்றதோ 
அந்தக்காரண 

ரணத்தால் பரமசிவனும் ஞானசத்தியால் உலகத்தை 
அறிந்து கிரியாசத்தியால் 
கிரியாசத்தியால் எல்லாவுலகத்தையுஞ் செய்கிறா 

( கஉஅ) 


னென்க . 


Ano 


அஷ்டப்பிரகரணம் . 


( கஉ அஇ ) இந்தச் சத்திகளை விட்டுச் சிவன் நீங்கியிருப் 
பன் . * சத்திகளோவெனில் சிவனைவிட்டுத் தனித்திருப்பதில்லை 
என்பதாம் . 

( கஉ 

அஇ ) 
( அ - கை ) இவ்வாறு புறமதத்தை அநுசரித்து விந்துவிற் 
குச் சிவனோடு சமவாய சம்பந்தம் உண்டென்று கூறிவிட்டுப்புற 
மதத்தை அநுசரித்தே சதாசிவம் முதலிய தத்துவங்களைக் கூறு 
கின்றார் . 


( கஉகூ இ ) பரவுகின்ற இந்த ஞானக்கிரியாசத்திகள் ஏற்றத் 
தாழ்வின்றிச் சமமாயிருந்தால் சதாசிவ தத்துவமாகும் . கிரியா 
பாகம் அதிகமாக இருந்தால் ஈசுவர தத்துவமாகும் . ஞானபாகம் 
அதிகமாகவிருந்தால் வித்தியா தத்துவமாகு மென்பதாம் . 


(உரை ) ஞானக்கிரியா சத்திகள் சமமாய் வியாபரிக்குங் 
காலத்தில் கிரியா சத்தியே சதாசிவ தத்துவ ரூபமாகப் பரிணமிக் 
கின்றது . கிரியாசத்தியின் மிகுதியால் ஈசுவரதத்துவமாகப் பரி 
ணமிக்கின்றது . ஞானசத்தியின் மிகுதியால் வித்தியா தத்துவ 
மாகப் பரிணமிக்கிறது என்க . 

( கஉகூ இ ) 
( க xo - கங 2 ) ( அன்றியும் ) அந்த ஐந்து சிவ தத்துவங் 
களிலும் மகான்களான விஞ்ஞான கேவலர்களுக்குப் பரமசிவன் 
தன்னைவிட்டுப் பிரியாத கிரியா சத்தியால் விசித்திரங்களான புவ 
னங்களையும் , இயல்பாகவே அழகு வாய்ந்த நாயகிகளையும் , மிகுதி 
யான போகங்களையும் , அப்போகங்களுக்குச் சாதனங்களான 
அழிவற்ற தனுகரணங்களையும் , நாத முதலியவற்றையும் தோற்று 
விக்கின்றார் . ஆகையால் இந்தப் பரமசிவன் சுத்தாத்துவாவிற்குக் 
கருத்தாவாகக் கூறப்பட்டிருக்கின்றார் என்பதாம் . ( க x0- கஙஉ ) 

( அ - கை ) மேலே கூறிய விஷயத்தைக் கூட்டி முடிக்கின் 
றார் . 


* நீங்கி இருப்பனென்பது சத்தியினால் செய்யும் தொழிலைச் செய்யா 
திருப்பனென்பதாகும் . 


இரத்தினத்திரயம் . 


கூக 


( கஙங ) ஆகையால் இந்த விந்துவானது சிவசத்தியினின் 
றும் வேறான தில்லை . அன்றிச் சிவனுடன் சமவாய சம்பந்தத்தி 
லிருக்கும் கிரியாசத்தியேயாகும் . இவ்விஷயத்திற் கூறுகின்றோ 
மென்பதாம் . 


(உரை ) ஆகையால் இந்த விந்துவானது சிவனிடம் 
வாயசம்பந்தத்திலிருக்கும் ஞானசத்தியினின்றும் அதிகமாய் 
வேறுபட்டதாயில்லை . அன்றிச் சிவனிடம் சமவாயசம்பந்தத்தி 
லிருக்கும் கிரியாசத்தியேயாகும் . இவ்வாறு சில ரெண்ணுகின்ற 
னர் . இவ்விஷயத்தில் கூறுகின்றோமென்பதால் சமாதானங் 
கூறுகின்றோமென்பது கருத்தாதலின் அது பொருந்தாதென்று 
கூறுகின்றாரென்க . 

(க.க ) 


( அ - கை ) சித்தாந்த முறையைக் கூறுகின்றார் . 


( க 

கஙசு -- கஙச இ ) அந்த விந்துவானது ஆன்மாவினிடத் 
தில் அநேக புவனக் கூட்டமுடைய தத்துவக்கூட்டத்தையும் , 
அநேகவிதமாயும் அதிகமாயுமுள்ள தனுகாண போகங்களையும் 
தோற்றுவிப்பதாய்ப் பிரதானம் போல் பரிணாம முடையதாக யுக் 
தியால் கொள்ளப்படுகிறது என்பதாம் . 


(உரை ) விந்துவானது தத்துவம் புவன முதலியவற்றிற்கு 
முதற்காரணமாய் நூல்களிற் கேட்கப்படுகிறபடியால் , அதற்குப் 
பிரகிருதியைப் போலாவது அல்லது மண் முதலியவற்றைப் 
போலாவது பரிணமிக்குந் தன்மையுண்டென்பது நிச்சயமாய்க் 
கொள்ளல் வேண்டும் என்க . 

( கஙச - கஙச இ ) 
( அ - கை ) விந்துவிற்குப் பரிணாமங்கொண்டால் சமவாய 
சம்பந்தத்திலிருக்குமென்பதற்குக் குற்றமென்னை என்பார்க்குக் 
கூறுகின்றார் . 

( ககூடு இ ) எந்தப்பொருள் பரிணாமமுடையதோ அந்தப் 
பொருள் நிச்சயமாகச் சடமாயிருக்கும் . பால்போலும் . ஆகவே 
இந்த விந்துவும் சடப்பொருளாகையால் இதற்குச் சிவனோடு சம 
வாய சம்பந்தம் எவ்வாறு பொருத்தமாகுமென்பதாம் . 


சு 


அஷ்டப்பிரகரணம் 


(உரை ) இந்த விந்து பரிணாமமுடையதாகையால் இதற்குச் 
சடத்தன்மை யுண்டென்பதுச் சித்தித்தது . சித்திக்கவே இதற் 
குச் சித்தோடு சமவாய சம்பந்தம் பொருத்தமில்லை என்று சடப் 
பொருளாகையால் என்பதாற் கூறுகின்றார் என்க . ( ககூடு 

இ ) 


( அ - கை ) சடமான விந்துவிற்குச் சிவசமவாயங் கொண் 
டால் சிவனுக்குஞ் சடத்தன்மைச் சித்திக்குமெனக் கூறுகின்றார் . 


(கஈசு இ ) சடப்பொருளோடு சமவாயமான தாதான்மிய 
சம்பந்தமானது , நிகரில்லாத அகண்ட சிற்கன ஏகரூபமான பரம 
சிவனுக்குச் சடத்தன்மையைக் கொடுக்குமென்பதாம் . 

( உரை) நித்திய முத்தனாகையால் நிகரில்லாததாயும் , எல் 
லாப்பொருள்களையும் விடயமாகக் கொண்டிருத்தலால் அகண்ட 
மாயும் , ஞானக்கிரியா ரூபமான சரீரமொன்றையே சொரூபமாக 
வுடையனாகையால் சிற்கனமாயும் உள்ளவரென்பதுகருத்து . சுத்து 
ரூபமான சத்தியே சிவனுக்கு வடிவமாயிருக்கின்றது . வடிவ ரூப 
மான அந்தச்சத்தி ஒன்றாயிருந்தும் அறியத்தகுந்தபொருள் செய் 
யத்தகுந்த பொருளென்னும் உபாதி வேறுபாட்டால் உபசாரமாய் 
ஞானசத்தி கிரியாசத்தி என்னும் வேறு வேறு பெயரை யடை 
கின்றது . படைத்தல் முதலிய ஐந்தொழில் புரியும் ஈசான முத 
லிய நிலை வேறுபாட்டால் சரீர காரியத்தைச்செய்வதனால் ஈசான 
முதலியன உபசாரமாய சிவனுக்கு வடிவமென்று கூறப்படுகின் 
றன . ஆகையால் பரமசிவனுக்குச் சடரூபமான விந்துவினுடைய 
சமவாய சம்பந்தம் பொருந்தாது . சமவாய சம்பந்தங்கொண்டால் 
சிவனுக்குச்சடத்தன்மை முதலிய குற்றம் நிகழுமென்க. ( க 

கஙசு இ ) 


( அ - கை ) பரமசிவன் சடப்பொருளாகவே இருக்கட்டும் . 
இருந்தால் குற்றமென்னை என்பார்க்குக்கூறுகின்றார் . 


பரம 


( கங. எஇ ) சடபுத்தியையுடைய எந்தப்புருடன் 
சிவனைச்சடமாக எண்ணுகின்றானோ அவனுக்கு யுத்தி என்னும் 
அனுமானமும் சாத்திரமும் ஆன்மாவும் கடவுளும் இல்லையாகு 
மென்பதாம் . 


இரத்தினத்திரயம் , 


Onlh 


( உரை ) பரமசிவனைச் சடப்பொருளெனக் கூறுவோரின் 
காள்கையானது , உலகத்திற்குக் கருத்தாவாகப் பரமசிவனை நிச் 
சயித்துக்கொடுக்கும் அனுமானத்தினாலும் , பரமசிவன் சித்துப் 
பொருளென்று அறிவிக்கும் ஆகமங்களினாலும் மறுக்கப்படும் . 
அன்றியும் , நியாயமானது பொதுவாகையால் சித்தென்னும் 
பொதுமையால் சிவனுக்குச்சமமான சித்துச்சாதியையுடைய 
ஆன்மாக்களும் சடப்பொருள்களாக ஆகின்றனவென்பது கொள் 
ளவரும் . வரவே , அந்த ஆன்மாக்களுக்குப்போகமோக்ஷமளிப் 
பதற்காகக் கடவுளும் சித்திக்கிறதில்லை என்க . ( கஙஎஇ ) 


( கஙஅ ) பரமசிவனைச் சடமாகக்கூறுதலால் * ஆஸ்த்திகர் 
கள் அனை 

வராலும் நிராகரிக்கப்பட்ட புருடன் விசேடமாய் வித் 
வான்களால் தள்ளத்தகுந்தவனென்பதாம் . 

( கஙஅ ) 
( அ - கை ) அங்ஙனமாயின் நுமது பக்கத்திலும் சிவனுக் 
குக்கருத்தாவாயிருக்குந் தன்மை கொள்ளப்பட் டிருக்கின்றது . 
கருத்தாவாயிருக்குந் தன்மை என்பது கிரியைக்குப்பற்றுக்கோ 
டாயிருக்குந்தன்மையாகும் . கிரியைக்குப்பற்றுக்கோடாயிருத் 
தலால் பரிணாமமுடைமை சிவனுக்கும் நிகழுமென்பார்க்குக்கூறு 
கின்றார் . 


( கஙஅஇ ) யாதொருகாரணத்தால் கிரியைக்குக்கரரணமா 
யிருத்தலால் ஞானசத்தியே கிரியாசத்தியென்று கூறப்படுகின் 
றதோ அந்தக்காரணத்தால் குற்றமின்மை காண்கவென்பதாம் . 

( உரை ) இவ்விடத்தில் கருத்திருத்தன்மை என்பது கிரியைக் 
குப்பற்றுக் கோடாயிருக்குந்தன்மையன்று . மற்றென்னையோ 
வெனில் , கிரியையை நிகழ்த்துவதில் சாமர்த்தியமுடைமையே 
கருத்திருத்தன்மையாகும் . ஆகவே , காந்தத்தின் சத்திமாத்திரத் 
தால் இரும்பிற்கிரியை நிகழுமாறுபோல் சிவசத்தியின் சன்னிதி 
மாத்திரத்தாலேயே விந்துவிற்கிரியைநிகழ்கின்றது . ஆகையால் 


* ஆஸ்திகர் - பதிபசுபாசங்கள் உண்டென்றும் வேதசிவாகமங்கள் 
பிரமாணமென்றும் கொள்பவர் , 


கூச 


அஷ்டப்பிரகரணம் . 


விந்துவி னிகழுங்கிரியைக்குக் காரணமாயிருப்பதுபற்றி ஞான 
சத்தியே கிரியாசத்தியென்று கூறப்படுகின்றமையால் குற்ற 
மின்மை காண்க . 

( கங.அஇ ) 
( அ கை ) இவ்விஷயத்தில் புறமதத்தினுடைய சங்கையைக் 
கூறிவிட்டு இனி எதிலிருந்து சுத்தாத்துவாத்தோன்றுகின்றதோ 
அதுவே விந்துவென முன்னர்க்கூறியதனை நிச்சயஞ்செய்கின்றார் . 

( கஙகூ- கசக ) மாயைக்குமேல் அதனினும் வேறாய்ச்சடப் 
பொருளான விந்துவுள்ளதெனக்கொள்ளாவிடில் சுத்தாத்துவா 
எதனிடமிருந்து தோன்றுகின்றது ; எதனிடத்தில் ஒடுங்குகின் 
றது ; எதனால் தத்துவம் புவனம் முதலிய வேறுபாட்டால் ஆறு 
விதமாயிருக்கின்றது . விஞ்ஞான கேவலர்கள் எதனால் மூன்று 
பிரிவினையுடையவராவர் . அவர்களுக்குள் வேறுபாட்டைச்செய் 
விக்கும் விந்துவையின்றி அவர்கள் எதிலிருந்து மீண்டும் விடுதலை 
யடைவார்கள் என்பதாம் . 

(கஙகூ - கசக ) 
( அ - கை ) சித்துரூபியான சிவசத்தியே இவையனைத்திற் 
குங்காரணமாகட்டுமென்பார்க்குக் கூறுகின்றார் . 

( கசஉ ) சிற்சத்தியானது அவையனைத்தையும் பரிணாமத் 
தாற்செய்கிறதில்லை . எதனாலெனில் , சேதனப்பொருளாயிருத்த 
லாலென்று பின்னர்ச்சத்திவிசாரத்தில் கூறப்போகின்றமையால் 
என்பதாம் . 


(உரை ) இவ்விஷயம் முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . 
தத்துவப்பிரகாசவிருத்தியிலும் என்னால் விரிவாய்க்கூறப்பட்டி 
ருக்கிறதென்க, 

( கசஉ ) 
( அ --- கை ) இந்தவிஷயத்தில் பூர்வபக்ஷியின் சங்கையைக் 
கூறுகின்றார் . 

( கசக ) அநேக சத்திகளையுடைய பரமசிவன் ஒருவனாயிருந் 
தும் தொழில் வேறுபாட்டால் கற்பிக்கப்பட்ட அநேக வேறுபா 
ட்ரை ....யுடையவனாயிருக்கின்றானென்று கொள்வோமென்பதாம் . 


இரத்தினத்திரயம் 


கூடு ; 


(உரை ) முன்னர்க்கூறப்பட்டவாறுபோல் சேதனனான சிவ . 
னுக்குத்தத்துவம் முதலிய வடிவமாகப்பரிணாமம் பொருத்தமா 
காது . ஆயினும் அநேக சக்திகளையுடைய சிவனொருவனுக்கே 
காரிய வேறுபாட்டால் சதாசிவம் முதலிய தத்துவ வேறுபாடு 
உபசாரமாய்க் கூறப்பட்டதேயன்றி உண்மையிலில்லையென்பது 
உனது கருத்தாயின் , அதிட்டிப்பவன் விஷயத்தில் அஃதுண் 
மையே . எதனாலெனில் , அதிட்டிப்பவனான சிவனுடைய நிலை 
வேறுபாடானது அதிட்டிக்கப்படும் பொருளினுடைய வேறுபா 
ட்டால் செய்யப்பட்டதாகையால் அவ்வேறுபாடு உபசாரமா 
யிருத்தலாலென்க . அதிட்டிக்கப்படும் சுத்தாத்துவாவிற்கோ 
வெனில் , தத்துவம்புவனம் முதலிய வேறுபாடு உண்மையேயா 
கும் . அவ்வாறு உண்மையெனக்கொள்ளாவிடில் உபசாரமென்ப 
தே நிகழாதாகையாலென்க . 

( கசக ) 
( அ - கை ) சித்தினுடைய விவர்த்தனமே விந்துவின் காரிய 
மாகிய தத்துவம் புவனம் முதலியனவாகையால் அதிட்டிக்கப் 
படும் பொருளும் அசத்தியமேயெனில் அதன் மேல் கூறுகின்றார் . 

( கசங இ ) யுத்தி சமமாகையால் மாயாசம்பந்தமான அத்து 
வாவும் அவ்வாறே அசத்தியமாகுமென்பதாம் . 

(உரை ) சுத்தாத்துவாவில் விவர்த்தன வாதங்கொள்ளின் 
அந்தவாதத்தை அசுத்தாத்துவாவிலும் கொள்ளவருமாதலால் ,. 
அந்த அசுத்தாத்துவாவும் அசத்தியத்தன்மையையடையுமென் 
பது கருத்து என்க . 

( கசங இ ) 
( அ -- கை ) மாயாசம்பந்தமான அசுத்தாத்துவாவும் அசத் 
தியமாயிருக்கட்டும் அதனால் குற்றமென்னை யெனில் , அநேக 
அளவைகளால் நிராகரிக்கப்படுதலின் அசத்தியமாகக் கொள்ளு 
தல் கூடாதெனக் கூறுகின்றார் . 

கசச இ ) ஏதுக்களாலும் நூல்களாலும் யோகிகளுடைய 
காக்ஷியாலும் தனித்தனி அறியப்படும் சுத்தாத்துவாக்களை 
வித்துவான் எவ்வாறு நிராகரிப்பான் என்பதாம் . 


+ விவர்த்தனம் - ஒன்று பிறிதொன்றாய்த் தோன்றல் . 


சுகூ 


1 . 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) இவ்விடத்தில் சுத்தாத்துவாக்களென்பது அசுத் 
தாத்துவாக்களையுங் கொள்ளுதற்கு உபலக்கணமாய்க் கூறப் 
பட்டது . ஆகையால் சுத்தாசுத்த ரூபமான உலகத்தை அசத்திய 
மாகக் கொள்ளுதல் எல்லா அளவைகளோடும் முரணுதலால் 
அவ்வாறு கூறும் வாதிகள் துஷ்டபுத்தியுடையவர்களென்பது 
கருத்து என்க . 

( கசச இ )) 


( கசடு இ ) ( அஃதெவ்வாறெனில் , ) மேலான பதவியைக் 
கொடுக்கும் சிறந்தவனான பரமசிவன் உண்டென்று சித்தித்திருக் 
கும் பொழுது சாத்திரப் பிரகாரம் ஆன்மாக்களுக்குப் போகத்தின் 
பொருட்டும் மோக்ஷத்தின் பொருட்டும் பிரவிருத்தி கூறப்படு 
கின்றது என்பதாம் . 


(உரை ) போக மோக்ஷத்தைக் கொடுப்பவனாகச் சிவனொரு 
வன் சாத்திரத்தால் சித்திக்குங்கால் அந்தச்சாத்திரங்களில் உப 
தேசித்த முறையாக ஆன்மாக்களுக்கு அவரவர் அதிகாரத்திற் 
குத் தக்கவாறு போகத்தின் பொருட்டும் மோக்ஷத்தின் பொருட் 
டும் பிரவிருத்தி காணப்படுகின்றது என்க . 

(கச இ ) 


( அ - கை ) போகானுபவத்திற்குரிய இடமானது சிவனால் 
நேரே செய்யப்பட்டதாய் மிகவுஞ் சுத்தமாயிருக்கிறதென்று 
நூல்களிற் கேட்கப்படுகிறதென்று காட்டுதற்காக ஸ்ரீமதங்க சூத் 
திரத்தைக் கூறுகின்றார் . 


( கசசு இ ) சதாசிவ பதமானது யோகத்தினாலும் சரியை 
யினாலும் தீக்ஷையினாலும் சித்தபேதத்தினாலும் அடையப்படு 
கின்றது . மோக்ஷமு மிந்த நான்கு காரணத்தாலடையப்படுகின் 
றது என்பதாம் . 


(உரை ) சித்தபேதம் என்னுஞ் சொல்லால் இவ்விடத்தில் 
ஞானமென்னும் பொருள் கொள்ளத்தகுந்தது . சுத்தாத்துவா 
வில் கன்மத்திற்குப் பிரவிருத்தியில்லாமையாலும் , கன்மத்தால் 
நிகழும் போகம் , சுகம் துக்கம் மோக ரூபமாயிருப்பதுபற்றி 
அசுத்தமாகையாலும் , சதாசிவம் முதலிய புவனத்தில் நிகழும் 


இரத்தினத்திரயம் . 


எ 


போகம் சுத்தபோகமாகும் . அது அபரமோக்ஷமென்னும் பெயர் 
கொண்டது . ஞானத்தால் அவ்வித சுத்தபோகம் அடையப் 
படுகிறது . சிவசாமிய ரூபமான பரமோக்ஷமோவெனில் , யோக 
முதலியவற்றோடு கூடிய தீக்ஷையாலடையப்படுகின்றது . இந்தப் 
பாமோக்ஷம் அபரமோக்ஷம் இரண்டனுள் சிறிது மலபரிபாகம் 
நிகழ்ந்து பௌதிக தீக்ஷை பெற்றவர்களுக்குப் போகானுபவத் 
திற்குப் பின்னர்த்தான் மோக்ஷம் நிகழ்கின்றது . மலபரிபாகம் 
மிகுதியுமுடைய நைட்டிக தீக்ஷை பெற்றவர்களுக்குச் சரீர 
நாசத்திற்குப் பின்னர்த்தான் மோக்ஷம் நிகழ்கின்றது . சத்தியோ 
நிர்வாண தீக்ஷை பெற்றவர்களுக்கும் சரீரநாசத்திற்குப் பினனர்த் 
தான் மோக்ஷம் நிகழ்கின்றது . ஆனால் இந்தச் சூத்திரத்தில் 
தீக்ஷை சரியை யோகம் ஞானமென்னும் இந்த நான்கும் தனித் 
தனியே போக மோக்ஷங்களுக்குக் காரணங்களாயிருக்கின்றன 
வென்று தோன்றுதல் கூடும். அத்தோற்றம் வாக்கியப்பொருளை 
யறியாமையால் நிகழ்வது . இந்தச் சூத்திரத்தின் வாக்கியார்த்தப் 
பொருள் வருமாறு : - சதாசிவ பதமென்பது உபலக்ஷணமாய்க் 
கூறப்பட்டிருத்தலால் , சதாசிவ புவனாதிபதிகளின் சாக்ஷாத் 
காரத்தைப் பயனாகவுடைய யோகத்தாலும் , அப்புவனாதிபதிகளை 
ஆராதித்தல் ரூபமான சரியையாலும் , அந்தப் புவனத்தில் சேர்த் 
தல் ரூபமான தீக்ஷையினாலும் , அந்தப்புவனாதிபதிகளின் சொரூ 
பத்தையறிகின்ற ஞானத்தாலும் , அந்தந்தப் புவனங்களில் இருத் 
தல் சித்திக்கும் என்பதாம் . இவ்வாறன்றி நான்கு சாதனங்களுள் 
யாதா வதொரு சாதனத்தாலென்று 

கொள்ளுதல் 
ஞான முதலியவற்றிலும் தீக்ஷையின்றி அதிகாரமின்மையால் 
தீக்ஷை 

சாதனமாகும் . ஆகையால் இந்த நான்கும் 
சேர்ந்து தான் போகத்திற்காவது மோக்ஷத்திற்காவது சாதனமா 
யிருக்கிறதென்று வாக்கியப்பொருள் கொள்ளல் 

வேண்டும் . 
கொள்ளவே , சரியை யோக மென்னுமிவற்றை ஞானமின்றி 
அனுட்டித்தல் பொருத்தமாகாது . எதனாலெனில் அறியப்படாத 
பொருளில் யோகமாவது சரியையாவது நிகழ்கிறதில்லையாகையா 
லென்க . அந்த ஞானமும் மலமுதலிய பாசங்கள் திரவியமாகை 
யால் கண்ணினுடைய படலரோகம் கண் 

கண் வைத்தியனுடைய 


கூடாது . 


பிரதான 


அ 


அஷ்டப்பிரகரணம் . 


வியாபாரத்தால் நாசமடைவதுபோல் தீக்ஷையென்னும் ஈசுவா 
வியாபாரமின்றிப் பாசங்களை நீக்கிப் புருடர்களுக்கு மோக்ஷத் 
தைக் கொடுப்பதற்குச் சமர்த்தமாகிறதில்லை என்று கூறப்பட் 
டிருக்கின்றது . ஆகையால் தீக்ஷையே மோக்ஷத்திற்குக்காரணம் . 
வேறு பிரகரணங்களிலும் " ஈசுவரனால் செய்யப்பட்ட முக்கிய 
மான மந்திரக் கிரியையே போகமோக்ஷங்களைக் கொடுக்கக்கூடிய 
தென்று , , கூறப்பட்டிருக்கின்றது . ஸ்ரீ ஷட் சாஹச் சரிகை 
பிலும் ” தீக்ஷையே புருடர்களுக்கு அறிவின் விளக்கத்தைச் 
செய்து மோக்ஷத்தைக் கொடுக்கின்றதென்று , கூறப்பட்டிருக் 
கிற * தென்க . 

( கசசுஇ ) 


( அ - கை ) போகத்திற்குப் பற்றுக் கோடாயிருக்குந் தன் 
மை சதாசிவ பதத்திற்கு உண்டென்று கேட்கப்படுகிறதென்று 
கூறுகின்றார் , 


பெரிதான 


( கசஎ ) இவ்வாறு 

சதாசிவ பதமென்னும் 
போகமானது கூறப்பட்டது என்பதாம் . 


(உரை ) இவ்விடத்தில் போகம் என்னுஞ் சொல்லால் உப 
சாரமாய்ப் போகத்திற்குப் பற்றுக்கோடு என்னும் பொருள் 
கொள்ளத் தகுந்தது . சதாசிவபதம் என்பதால் உபலக்ஷணமாய் 
சுத்தாத்துவ புவனங்களனைத்துங்கொள்ளத்தகுந்தன என்க . கசஎ 


( அ - கை . ) இந்தப் பதமானது புவனரூபமாயிருப்பதுபற் 
றிக் காரியப் பொருளாகையாலும் சுத்தாத்துவாவாயிருத்தலா 


* ஞானமே மோக்ஷத்திற்குச் சிறந்த சாதனமென்று நூல்களிற் கூறி 
யிருக்கவும் இவ்விடத்தில் ஞானம் மோக்ஷத்தைத்தராது தீக்ஷையே 
மோக்ஷத்தைத் தருமென்றதன் கருத்தாவது-- பாஞானம் அபர 
ஞானமென்று ஞானம் இருவகைப்படும் . அவற்றுள் அபரஞானம் 
நேரே மோக்ஷத்தைத் தராது . அதனையே இவ்விடத்துக் கூறி 
னார். தீக்ஷையாலுண்டாகும் பரஞானம் நேரே மோக்ஷத்தைத் தரும் 
என்பதாம் . 


இரத்தினத்திரயம் . 


லும் இதற்கு விந்துவே முதற்காரணமாகக் கூறப்பட்டதென்னுங் 
கருத்தால் கூறுகின்றார் . 

( கசஅ ) அந்தச் சதாசிவ பதத்தில் சுத்தமாயிருத்தலால் 
மாயையை முதற்காரணமாகக்கொண்டு தனுகரணபுவன போகம் 
முதலியன உண்டாவனவல்ல . ஆகையால் போகத்தின் பொருட் 
டுச் சுத்தாத்துவா சித்தித்தது என்பதாம் . 

( கசஅ ) 
( அ - கை ) வேறுவழியாகவும் சுத்தாத்துவாவைச் சாதிப்ப 
தின்பொருட்டுக் கூறுகின்றார் . 

கசகூ- கசகூ இ ) அன்றியும் அசுத்தமாயையானது ஏவப் 
படுபவனான யாராவதொரு கருத்தாவா லதிட்டிக்கப்பட்டதாயும் , 
கலையால் வியாபிக்கப்பட்ட வடிவமுடையதாயும் , கலை முதலிய 
வற்றிற்கு முதற் காரணமாயிருக்கின்றது . எதுபோலுமெனின் , 
மண்ணானது குயவனா லதிட்டிக்கப்பட்டதாய் கலசம் முதலிய 
வற்றிற்கு முதற்காரணமாயிருப்பது போலுமென்பதாம் . 

(உரை ) உள்ளது தோன்றுமென்னும் சற்காரிய வாதம் 
பற்றிக்கலை முதல் பிருதிவிஈறான காரியமனைத்தும் கலைகளேயாகும். 
சத்திரூபங்களான கலைகளுக்கு மாயை பற்றுக்கோடாயிருப்பது 
பற்றி கலைகளால் வியாபிக்கப்படுகிறது என்று கொண்டு கலையால் 
வியாபிக்கப்பட்ட வடிவமுடையதென்று கூறினார் . இத்தகைய 
மாயையானது மண் முதலியனபோல் அசுத்தமாயிருத்தலால் சிவ 
னால் ஏவப்படும் கருத்தாவால் கலக்கப்படுகின்றது . விந்துவைப் 
போல் சிவனால் நேரே கலக்கப்படவில்லை என்னுங் கருத்தால் சுத் 
தாத்துவாவில் சிவன் கருத்தா அசுத்தாத்துவாவில் அனந்ததேவர் 
கருத்தாவென்பதனால் கூறப்பட்டிருக்கின்றது என்க . 

( கசகூ -கசகூஇ ) 


( அ- கை ) குலாலனுக்கும் சிவனால் 

சிவனால் ஏவப்படுந்தன்ன 
உண்டென்பதைப்பற்றிக் கூறுகின்றார் . 


மை 


(கரு ) இந்தக் குலாலனானவன் பசுவாயிருத்தலால் ஏவப் 
படுங் கருத்தாவாக வாகிறான் . பரமசிவன் ஏவுதலைச் செய்யுங் 
கருத்தாவாகிறான் என்பதாம் . 


எ O : 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) பசுவாயிருத்தலினாலேயே - குயவன் ஏவப்படும் . 
கருத்தாவாக வாகிறான் . நிர்மலனாயிருத்தலால் சிவன் ஏவுதலைச் 
செய்யுங் கருத்தாவாகவாகிறான் என்க . 

(கநி ) 


( அ - கை ) அஃதெவ்வாறெனில் கூறுகின்றார் .. 

(கடுக ) காரியத்தைச் செய்வதில் சுதந்திரத்தன்மையில் 
லாதவனாகவும் , அறிவில்லாதவனாகவும் , கூறப்பட்ட ஆன்மா , பரம 
சிவனால் ஏவப்பட்டவனாய் நல்லகாரியத்தையாவது தீய காரியத் 
தையாவது செய்வானென்பதாம் . 

( க நிக ) 


( அ - கை ) இவ்வாறு திருட்டாந்தத்தைச் சாதித்துவிட்டு 
அதனைத் + தாஷ்டாந்தத்தில் காட்டுகின்றார் . 


( கருஉ - கருஉ இ ) குலாலன் போல் அனந்ததேவரும் ஏவப் 
படுபவராயிருத்தலால் சரீரமுதலியவற்றோடு கூடியே மாயையைக் 
கலக்கஞ் செய்கின்றார் . அந்த அனந்த தேவர் எந்த அத்துவ சம் 
பந்தமான சரீர இந்திரியங்களோடும் எந்த அத்துவ சம்பந்தமான 
தேச முதலியவற்றோடுங்கூடினவராய் மாயையைக் கலக்கஞ்செய் 
கின்றாரோ , அந்த அத்துவாவே சிவசாத்திரத்தில் சுத்தாத்துவா 
வெனக் கூறப்படுமென்பதாம் . 


மான 


(உரை ) எந்த அத்துவசம்பந்தமான என்பதற்கு , எந்தச் 
சுத்தாத்துவ மயமான என்பது பொருள் . எந்த அத்துவ சம்பந்த 

தேச முதலியவற்றோடு மென்பதற்குத் தனக்கிருப்பிட 
மான சுத்தாத்துவபுவனம் முதலியவற்றோடு மென்பது பொருள் . 
முதலிய என்பதனால் முன்னர்க்கூறப்பட்ட சவிகற்ப அறிவிற்குக் 
காரணமான சத்தம் கொள்ளத் தகுந்தது என்க . ( க நிஉ - க நிஉ இ ) 

( அ - கை ) இவ்வாறு புறமதங்களைக் கண்டித்துப் பரமசிவ 
னுடைய பரிக்கிரகசத்தி ரூபியாயும் , சுத்தாத்துவாவிற்கு முதற் 
காரணமாயுள்ள தாயும் , சடப்பொருளாயும் , பரவிந்துவெனப் 


தாஷ்டாந்தமென்பது , இவ்விடத்து அனந்ததேவர் . 


இரத்தினத்திரயம் . 


எக 


பெயர் கொண்டதாயுமுள்ள மகாமாயையைச் சாதித்துவிட்டுப் 
புறமதத்தை யனுசரித்து 

யனுசரித்து அசுத்தாத்துவாவைக் குறித்தும் , 
விந்துவிற்கு முதற்காரணமாயிருக்குத் தன்மையையும் மாயைக்கு 
விந்துவின் காரியமாயிருக்குந் தன்மையையும் கூறுகின்றார் . 


( கருங. இ ) யாதொரு காரணத்தால் மாயையானது கலை 
களால் வியாபிக்கப்பட்ட வடிவமுடையதாயும் , பசுவாகிய ஆன்மா 
வால் அதிட்டிக்கப்பட்டதாயு மிருக்கிறதோ, அந்தக்காரணத் 
தால் வேறுசில வித்துவான்கள் அந்த மாயையையும் விந்துவினு 
டைய அவத்தையாகக் கூறுகின்றனரென்பதாம் . 


மான 


வால் 


( உரை ) யாதொரு காரணத்தால் மாயையும் விந்துசம்பந்த 
கலைகளால் வியாபிக்கப்பட்டதாயும் , பசுவாகிய ஆன்மா 

அதிட்டிக்கப்பட்டதாயுமிருக்கிறதோ , அந்தக்காரணத் 
தால் இந்த மாயையினையும் விந்துவின் காரிய ரூபமான சூக்கும 
பரிணாமமாகக் கூறுகின்றனரென்க. 

(ககூ இ ) 


(( கநிச - கநிடு ) அவ்வாறே பிரகிருதியையும் மகாமாயையின் 
தூலபரிணாமமாகக் கூறுகின்றனர் . அவர்களுக்கு மகாமாயையா 
னது தூலம் சூக்குமம் பரம் என்னும் மூன்றுவிதமான வேறுபா 
டுடையதாயிருக்கின்றது . அம்மூன்றனுள் தூலாவத்தையாவது 
புருடனுக்குப் புத்தி முதலிய போக்கியப் பொருளையுண்டுபண்ணும் 
குண ரூபமான பிரகிருதியாகுமென்பதாம் . 


, 


(உரை ) பிரகிருதியையும் அந்த மகாமாயையின் தூலமான 
அவத்தையாகக் கூறுகின்றனர் . இவ்வாறு விந்துவொன்றையே 
முதற்காரணமாகக்கூறும் அவர்களுக்கு மகா மாயையாகிய அவ் 
விந்து , தூலம் சூக்குமம் பரமென்னும் மூன்றுவிதமாகப் பிரிக்கப் 
படுகிறது . தூலமான அந்த விந்துவின் அவத்தையே , சாத்து 
விகம் இராசதம் தாமதமென்னும் முக்குண ரூபமாய்ப் புருடனுக் 
குப் போக சாதனங்களான புத்தி முதலிய தத்துவங்களையும் , 
போக்கியப் பொருள்களான விடயங்களையும் உண்டுபண்ணுகின்ற 
பிரகிருதி என்று கூறப்படுகிறதென்க . 

(கருச -- கருடு 


எஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


( கநசு ) சூக்குமை யென்னும் விந்துவி னவத்தையே மாயை 
யெனப் பெயர் கொண்டது . இந்த மாயையானது கலைமுதலிய 
தத்துவங்களின் சமஷ்டி ரூபமாய் அசுத்தாத்துவ காரியங்களான 
எல்லாவற்றிற்கும் முதற்காரணமாயிருக்கின்றது . மோகத்தைக் 
கொடுக்கக்கூடியதாயிருக்கின்றது என்பதாம் . 


( உரை ) சூக்குமையோவெனில் , மாயையென்னும் பெய 
ருடையது . 

போக்திருத் தன்மைக்குக் காரணங்களான கலை 
முதலிய தத்துவங்களுக்கும் , பிரகிருதி முதலியவற்றிற்கும் , அத 
னுளடங்கிய தத்துவபுவன ரூபமான எல்லாவற்றிற்கும் , நேராக 
வும் பரம்பரையாகயும் காரணமாயிருக்கின்றதென்க . ( கநிசு ) 


( கருஎ ) ( அன்றியும் ) குண்டலிநி என்னும் மகா மாயையே 
பரையென்று கூறப்படும் . அது நித்தமாயுள்ளது . மந்திரங் 
களுக்கு முதற்காரணமாயும் , வித்தியா வித்தியேசுவர ஆன்மாக் 
களின் சரீரங்களுக்கும் முதற்காரணமாயு மிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) பரை என்னும் மகா மாயை , மாயைக்கும் முதற் 
காரணமாயிருக்கின்றதென்பது கருத்து , அது நித்தமாயுள்ளது ; 
முதற்காரணமாயிருத்தலால் என்க . 

( கரு எ ) 


( கரு அ ) யாதொரு காரணத்தால் அந்த மாயையானது 
பரிணாமத்துடன் கூடியதாய்க் காரிய ரூபமாயிருக்கின்றதோ, 
அந்தக்காரணத்தால் சரீரேந்திரியங்களையுடைய கருத்தாவைச் 
சாதித்துக் கொடுக்கின்றது என்பதாம் . 

(கஅ) 


( கநிகூ- கருத ) ( அவ்வாறாயின் ) சுத்தாத்துவா வுண்டென் 
பது தடையின்றிச் சித்தித்தது . எவர்களுடைய மதத்தில் கலை 
வித்தை முதலியவற்றிற்குக் காரணமான மாயை நித்தமெனக் 
கொள்ளப்பட்டதோ அவர்களுக்குக் கலையைச் சுத்தி செய்வதால் 
அசுத்தாத்துவா சுத்தஞ்செய்யப்படாததாக வேண்டும் என்பதாம் . 


(உரை ) இவ்வாறு புறமதத்தை அனுசரித்து , மாயைக்குக் 
காரியத் தன்மையைச் சாதித்து அம்மதத்தைத் தழுவியே 


இரத்தினத்திரயம் . 


எம் 


மாயை நித்தியமெனக் கூறுவோரைக் குறித்து எவர்களுடைய 
மதத்திலென்னு " ந் தொடர்ச்சியால் குற்றங்கூறுகின்றார் . மாயை 
யை நித்தியமாய்க்கொண்டு சுத்தாத்துவாவை 

முதற்காரண 
மாய்க் கொள்ளவில்லையாயின் , விந்துவின் காரியமான கலாத்துவா 
வின் சுத்தியால் மாயாகாரியமான அசுத்தாத்துவாவிற்குச் சுத்தி 
நிகழாது . ஒரு பொருளின் சுத்தியால் மற்றொரு பொருளுக்குச் 
சுத்தி நிகழாதாகையாலென்க . ஆகையால் அசுத்தாத்துவா 
வையும் விந்துவின் காரியமாய்க கொள்ளவில்லையாயின் , விந்து 
வின் காரியமான கலாத்துவாவின் சுத்தியால் அசுத்தாத்துவா 
விற்குச் சுத்தி நிகழாதென்னும் அருத்தாபத்திப் பிரமாணத்தால் 
அசுத்தாத்துவாவும் விந்துவின் காரியமென்றே கொள்ளத்தக்கது 

(கருகூ - கருகூ ) 


என்க . 


( அ - கை ) இவ்விஷயத்தையே கூறுகின்றார் . 


( கசு ) யாதொரு காரணத்தால் தத்துவம் முதலியவற் 
றின் சுத்தியின் பொருட்டு நிவிருத்தி முதலிய ஐந்துகலைகள் 
சுத்தஞ் செய்யப்பட்டிருக்கின்றனவோ அந்தக் காரணத்தால் 
எல்லா அத்துவாக்களும் விந்துவினுடைய காரியங்களேயாகும் 
என்பதாம் . 


(உரை ) எல்லா அத்துவாக்களையும் விந்துவின் காரியமாய்க் 
கொள்ளவே முதற்காரணமான கலாத்துவாவின் சுத்தியால் எல் 
லாத் தத்துவங்களுக்கும் சுத்தி தடையின்றி நிகழுமென்பது 
கருத்து என்க 

( கசு 02 ) 


( அ - கை ) ஆனால் வியாபகமான கலையின் சுத்தியால் வியாப் 
பியமான தத்துவ முதலியவற்றிற்குச் சுத்தி நிகழும் ஆகையால் 
மாயை அநித்யமெனக் கொள்ள வேண்டாமெனில் கூறுகின்றார் . 


( கசுக - கசுந ) வியாபகப் பொருளின் சுத்தி மாத்திரத்தால் 
வியாப்பியமான அத்துவாக்கள் விஷயத்தில் சுத்தி கொள்ளப்பட 
மாட்டாது . எதனாலெனில் , முதற்காரணமாயில்லா தனவாயுள்ள 
கலைகட்கு எப்பொழுதுஞ் சுத்தமாயுள்ள சிவன் சிற்சத்தி என்னும் 


எச 


அஷ்டப்பிரகரணம் . 


இவர்களினுடைய சுத்தியினாலேயே எப்பொழுதுஞ் சுத்தி நிகழ 
வேண்டுமாதலாலென்க . இவ்வாறு எல்லா அத்துவாக்களுக்கும் 
காரியத்தன்மையைக் கூறுவதில் சாமர்த்தியமுடைய ஆசிரியர் 

எல்லா அத்துவாக்களுக்கும் முதற்காரணமாகப் 
என்னும் மகாமாயை கூறப்பட்டது என்க . ( கசுக- ககங ) 


களால் 


பரை 


( அ - கை ) இவ்விஷயத்தில் மாயை அநித்திய மென்பதில் 
பிரமாணமின்மையாலும் , சுத்தமான விந்துவிற்கு அசுத்தாத்து 
வாவைக் குறித்து முதற்காரணமாயிருக்குந் தன்மை பொருத்த 
மாகாமையாலும் , மாயை நித்தியமென்று கூறும் சுருதியோடு 
முரணுதலாலும் , இந்தப்பக்கமானது ஒதுக்கப்பட்டதென்றெண் 
ணிச் சித்தாந்த அறிவுடன் கூடிய ஆசிரியர்களின் கருத்துப்பற்றி 
மாயைக்கு நித்தியத் தன்மையைச் சாதிக்கின்றார் . 


( கசுச ) இவ்விஷயத்தில் வேறு சில ஆசிரியர்கள் அத்து 
வாக்களுள் மாயையை அழிவற்றதாகவும் கலை முதலிய தத்து 
வங்களுக்கு முதற்காரணமாகவும் , விந்துவால் வியாபிக்கப்பட்ட 
தாகவும் கூறுகின்றனரென்பதாம் . 


(உரை ) சுவாயம்பு வாகமத்தில் மாயாதத்துவமானது நித் 
தியமாய் உலகத்திற்கு முதற்காரணமா யிருக்கின்றதென்றும் , 
ரௌரவாகமத்தில் வித்தியா ராஜராஜேஸ்வரராயும் மந்திரேசுவா 
ராயுமிருக்கும் அனந்ததேவர் மாயையைக் கலக்கஞ்செய்து கலை 
யைத் தோற்றுவித்தாரென்றும் கூறப்பட்டிருக்கிறதென்க ( கசுச ) 


( அ - கை ) 

ஆனால் மாயைக்குக் காரியத்தன்மை யில்லை 
யாயினும் அசுத்தாத்துவாவிற்கு வியாபகமாத்திரமான கலாசுத்தி 
யால் சுத்தி நிகழுமேயென்ற ஆசங்கைக்கு அவ்வாறாயின் எப்பொ 
ழுதுஞ் சுத்தமான சிவசக்திகளுடைய சுத்தியினால் எப்பொழு 
துஞ் சுத்தி நிகழட்டுமென்று கூறப்பட்ட அதிப்பிரசங்கத்தைப் 
பற்றிக் கூறுகின்றார் . 


( ககூடு ) உலகத்தில் யாதொரு காரணத்தால் வியாப்பியப் 
பொருளின் சுத்தியானது வியாபகப்பொருளின் சுத்தியால் 


இரத்தினத்திரயம் . 


எடு 


நிகழ்கின்றகோ , அந்தக் காரணத்தால் கலையின் சுத்தியினால் 
அசுத்தாத்துவாக்களுக்கும் சுத்தியானது ஆகமமறிந்தவர்களால் 
அறியத்தகுந்தது என்பதாம் . 


1 


(உரை ) வியாபகமான கலையின் சுத்தியால் வியாப்பியமான 
அத்துவா எல்லாவற்றிற்கும் சுத்தியானது தீக்ஷையில் கன்மானுப 
வத்தின் வழியாய் நிகழ்கின்றதென ஆகமங்களிற் கேட்கப்படு 
கின்றது . இதன் கருத்தாவது - கன்மமிருக்குங்கால் ஆன்மாக் 
களுக்குக் கலை முதலிய அசுத்தாத்துவாவானது பந்தஞ்செய்யுந் 
தன்மையுடனிருக்கிறது . பந்தஞ் செய்வதான அந்தக்கலை முத 
லிய அத்துவாவிற்குச் சுத்தியாவது ஆன்மாக்களுக்குப் பந்தமா 
யிருக்குந் தன்மையின் நிவிருத்தியேயாகும் . அவ்விதமான சுத்தி 
யானது மலபரிபாகம் நிகழ்ந்தவனுக்குத் தீக்ஷையால் நிகழுங் 
கன்மதாசத்தாலுண்டாகிறது . அவ்வாறே கிரணாகமத்திலும் 
யாதொரு பிராரத்த கன்மத்தால் அநேகம் பிறவிகளில் ஆன்மாக் 
களால் சம்பாதிக்கப்பட்ட * கன்மமும் 0 வருங்கன்மமும் தீக்கை 
யால் வறுக்கப்பட்ட வித்துப்போல் தடைசெய்யப் பெற்றிருக் 
கின்றனவோ , அந்தப் பிராரத்த கன்மம் போகானுபவத்தால் நசிக் 
கின்றதெனக் கூறப்பட்டிருத்தல் காண்க . சுவாயம்பு வாகமத்தி 
லும் தருமா தருமங்களுக்கு நாசத்தைச் செய்யுந் தீக்ஷை 
யென்று கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் எல்லா அத்து 
வாக்களிலும் தனித்தனியே ஒவ்வொரு அத்துவாக்களின் அடக் 
கத்தால் போகானுபவரூபமான தீக்ஷையானது பொருத்த மடை 
கிறது என்பதால் 

என்பதால் வியாபகமான கலாத்துவாவின் சுத்தியால் 
வியாப்பியமான தத்துவபுவன ரூபமாயும் பொதுவாயுமிருக்கும் 
அசுத்தாத்துவாவிற்கும் பந்தத்தன்மையின் நிவிருத்திரூபமான 
சுத்தியானது பொருத்தமடைகிறதென்பதில் ஒருவிதமான குற் 
றமுமில்லை யென்க . 


கசு 


சம்பாதிக்கப்பட்ட கன்மம் , சஞ்சிதகன்மம் . 
Q வருங்கன்மம் , ஆகாமியகன்மம் . 


மாஎசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறு. மாயைக்கு நித்தியத்தன்மையிலும் 
குற்றமின்மையைக் கூறிவிட்டு மீண்டும் விந்துவையே விசே 
டித்துக் கூறுகின்றார் . 


( கசுசு ) யாதொரு மகாமாயையானது சிவனுக்குப் பரிக்கி 
ரகசத்தியாய் இருக்கின்றதோ , எந்தச் சத்தியால் எல்லாப் பசுக் 
களும் வியாபிக்கப்பட்டிருக்கின்றனவோ அந்த மகாமாயையா 
னது மந்திரங்களுக்கு முதற்காரணமாயிருக்கின்றது என்பதாம் . 

(உரை ) மந்திரங்கள் வாச்சியமந்திரம் வாசகமந்திரமென 
இருவகைப்படும் . அவற்றுள் மந்திரங்களுக்குப் பொருள்களான 
மந்திரேசுவரர்கள் வாச்சியமந்திரங்களாகும் . இவர்களுக்கு உற் 
பத்தியின்மையால் இவ்விடத்தில் மந்திரங்களென்பது வாசகமக் 
திரத்தைக் குறிக்கும் . சத்தத்திற்கு முதற்காரணமாகையால் 
வாசகமந்திரங்களுக்கு மகாமாயை முதற்காரணமாயிருக்கின்றது . 
இதுவே பரமசிவனது பரிக்கிரகசத்தியாகக் கூறப்படுகிறது . இந்த 
மகாமாயையினாலேயே எல்லாப் பசுக்களும் முன்னர்க் கூறப் 
பட்ட வாறுபோல் நாதமுதலியவற்றின் வழியாய் அதிட்டிக்கப் 
பெற்றிருக்கின்றனவென்க . 

( கசுசு ) 
( கசுஎ ) ( அன்றியும் ) அவ்விதமான இந்த 
எக்காலத்தும் விளங்குவதாய் ஈசுவரனுடைய 

கிரியா 
சத்தியாக விருக்கின்றது . அது பசுக்களிடத்திலேயே 

நிலைத் 
திருத்தல் பற்றிப் பாசமென நிச்சயிக்கப்பட்டது என்பதாம் . 


மகா மாயை 


யானது 


( உரை ) இந்த மகாமாயையானது எக்காலத்தும் ஆன்மாக் 
களுக்குச் சுத்த காரியங்களை யுண்டுபண்ணும் பொருட்டு ஈசுவர 
னுடைய கிரியாசத்தியால் அதிட்டிக்கப் பட்டிருத்தலாலும் , 
கிரியாசத்தியோடு கலந்து ஒன்றாயிருத்தலாலும் , சிலரால் இது 

கிரியாசத்தியேயாகுமென்று கூறப்பட்டது . 
ஆனால் உண்மையில் இந்த மகாமாயை சித்தான பரமசிவனிடத் 
தில் சமவாய சம்பந்தத்திலிருக்கவில்லை. எதனாலெனின் , இந்த 
மகாமாயை முதற்காரணமாகையால் சடப்பொருளென்று முன்ன 
ரேயே கூறப்பட்டிருத்தலாலென்க . ஆனதுபற்றியே இந்த 


ஈசுவரனுடைய 


எவ 


மகாமாயை 


இரத்தினத்திரயம் . 

முத்தான்மாக்களிடத்தில் பிரவிருத்திக்கிறதில்லை . 
பசுக்களினிடத்திலேயே இருத்தலால் இதுவும் பாசத்தன்மை 
யுடனேயே கூடியிருக்கின்றது . அவ்வாறன்றிப் பாசங்களைக் 
கடந்த பரமசிவனிடத்தில் சமவாய சம்பந்தத்தி லிருக்கவில்லை 
யென்க . 

( கசுஎ ) 


( கசுஎஇ ) ( ஆனதுபற்றியே ) இந்த மகா மாயையானது 
இவ்வாறிருக்கிறதென்று நிச்சயிக்கப்படாமையினால் பசுக்களை 
அசுத்தமான யோனிகளில் எக்காலத்து மிருக்கச் செய்கின்ற 
தென்பதாம் . 

(உரை ) அவ்வாறான இந்த மகாமாயையானது கிரியா சத் 
தியினின்றும் வேறாகப் பிரித்தறியப்படவில்லையாயின் பசுக்களை 
அசுத்தயோனிகளிற் சேர்க்கின்றது . கிரியாசத்தியினின்றும் 
வேறாகப் பிரிந்திருக்குமென்று அறியப்படுமாயின் அசுத்த 
யோனிகளில் பசுக்களைச் சேர்க்கிறதில்லை என்க . ( கசுஎஇ )) 


( கசுஅ ) ( அன்றியும் ) இந்த மகா மாயையானது ,, தனது 
ஆராய்ச்சி அறிவு ரூபமான வீரியத்தால் போக மோக்ஷங்களைக் 
கொடுக்கின்றது என்பதாம் . 

( உரை ) மகாமாயைத் தன்னைப்பற்றி நிச்சயிக்கும ஆராய்ச்சி 
அறிவுரூபமான வீரியத்தால் போக மோக்ஷங்களைக் கொடுக்கின் 
றது . அஃதாவது போக மோக்ஷங்களுக்குப் பரம்பரையாய் 
உபகாரஞ் செய்கிறதென்பது கருத்து . மாயையோவெனில் , 
ஆன்மாவல்லாத பொருள்களில் ஆன்மாவென்னும் அறிவிற்குக் 
காரணமாயிருத்தலால் போகத்திற்கு மாத்திரம் உபகாரஞ் செய் 
கின்றதென்க . 

(கசு அ ) : 
( அ - கை ) போக மோக்ஷ மிரண்டனுள் விந்துவிற்குப் 
போகத்திற்குபகாரஞ் செய்யுந் தன்மை உண்டென்பதைக் காட்டு 
கின்றார் . 

( கசுகூ ) ஆராய்ச்சி செய்யப்படாமையால் அந்த மகா 
மாயை , போகத்திற்குச் சாதனமான பொருள்களினறிவிற்கு . 


எஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


உபாயமான சவிகற்ப அறிவின் தோற்றத்திற்குக் காரணமாயுள்ள 
சத்தத்தின் சேர்க்கையால் எக்காலத்தும் பசுக்களை மோகிக்கச் 
செய்கின்றதென்பதாம் . 

( கசுகூ 
( க ) ( மோகத்தைக் கொடுக்கவே ) விடயானுபவத்தானிக 
ழக்கூடிய சுகத்தில் மிக விருப்பங் கொண்ட 
மனதையுடைய 
புருடனுக்கு எவ்வாற்றாலும் மோக்ஷமடைய முடியாமலிருக்குந் 
தன்மையைச் செய்கிறதாயிருக்கிறது என்பதாம் . 

(உரை ) விடயானுபவத்தில் சிரத்தையுடைய புருடனுக்கு 
எவ்வாற்றாலும் மோக்ஷமடைதற்கு முடியாமலிருக்குந் தன்மை 
யைச் செய்கிறதென்பது ககருத்து . 

( கஎ O ) 
(( அ -- கை ) மோக்ஷத்திற்கு உபகாரஞ் செய்யுந் தன்மையும் 
விந்துவிற்குண்டென்பதைக் காட்டுகின்றார் . 

(கஇ) ஆன்மாவிற்கு 

ஆன்மாவிற்கு இந்த விந்துவை யறிதலே பர 
மோக்ஷத்திற்குபாயமான தீக்ஷை முதலியவற்றிற்குக் காரணமா 
யிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) பரமோக்ஷமடைதற்கு உபாயமான தீக்ஷைக்கும் , 
தீக்ஷைக்குப்பின் அனுட்டிக்கத்தகுந்த நித்திய கைமித்திக முத 
லிய கன்மத்திற்கும் இந்த விந்துவின் நிச்சய அறிவே காரணமா 
யிருக்கின்றது . எதனாலெனில் , அறியாத விஷயத்தை அனுட் 
டிக்க முடியாதாகையாலென்க . நிர்ப்பீஜ தீக்ஷையிலும் ஞானப் 
பிரதானனான 

* ஆசிரியனுக்கே காரணத்தன்மை என்றறிக 
வென்க. 

( கள்இ ) 


( அ - கை ) அந்தச் சிவன் முதலிய பொருள்களை அறியும் 
அறிவைச் சாத்திரவாயிலாக இந்த விந்துவே உண்டுபண்ணு 
ணுகிற 
தென்று கூறுகின்றார் . 


* நிர்ப்பீஜ தீக்ஷையுடையவனுக்கு நித்தியம் நைமித்திகமுதலிய கன் 
மங் கிடையாவாகலின் அறியாத விஷயத்தை அனுட்டிக்க முடி 
யாதென்னும் ஏது சித்திக்காதென்பார்க்கு ஆசிரியன் அறிந்து 
செய்கின்றானென்று கூறினரென் க . 


இரத்தினத்திரயம் . 


எக 


( கஎக - கஎஉ ) அந்தச் சிவன் முதலிய பொருள்களை அறியு 
மறிவானது சொற்களைத் தொடர்ந்திருத்தலால் சொற்களின் கூட் 
டத்திலிருந்து தோன்றுகின்றது. அந்தச் சொற்கூட்டமானது 
விந்துவிலிருந்து தோன்றுகின்றது . இந்த விந்துவானது நாதத்தி 
லிருந்து தோன்றுகின்றது . இந்த நாதமானது அநாகத விந்துவி 
லிருந்து தோன்றுகின்றது . இந்த அநாகத விந்துவே சுத்தாத்து 
வாவிற்குக் காரணமாகின்றது என்பதாம் . 
(உரை ) அநாகதவிந்து வென்பது சுத்தாத்து வாவிற்குக் 

மகாமாயையை அறிவிக்கும் பெயர் . அந்த மகா 
மாயையிலிருந்து நாதமும் , நாதத்திலிருந்து விந்துவும் , விந்துவி 
லிருந்து சொல்லும் , தோன்றுகின்றனவென்பது கூறப்பட்டது . 

( க 57 க - கஎ 2 ) 


காரணமான 


( களங ) இந்தச் சுத்தாத்துவாவிலிருப்பவர்களுக்குப் போக் 
திருத் தன்மை இருப்பதனால் சரீரம் இந்திரியமென்னும் இவற் 
றிற்கு விடயமான போகங்களினால் மலம் கன்மம் மாயை என்னும் 
இம்மூன்றும் சுத்தமாயிருக்கின்றதென ஊக் 

ஊகிக்கப்படுகிறது என்ப 
தாம் . 


(உரை) இந்தச் சுத்தாத்துவாவிலுள்ள வித்தியேசுவரர் 
முதலியோருக்குப்போகத்தை யனுபவிக்கிறவராயிருக்குந் தன்மை 
உண்டென்று சாத்திரங்களிற் கேட்கப்படுதலாலும் , போகமானது 
சரீர இந்திரியம் இல்லா தவருக்கு நிகழாதாகையாலும் , அசுத்த 
போகத்திற்குக் காரணமான சரீர முதலியவற்றிற்குக் காரணமா 
யுள்ள மலமாயா கன்மங்கள் அந்தச் சுத்தாத்துவாவில் கூடாவாகை 
யாலும் , சுத்த போகத்திற்குச் சாதனமான சரீர முதலியவற்றால் 
போகத்தை யனுபவிக்குந் தன்மைக்குக் காரணமாயுள்ள 

சுத்த 
மான அதிகாரமலமும் , துணைக்காரணமான பரமசிவ வழிபாடு ரூப 
மான சுத்த கன்மமும் , சரீர முதலியவற்றிற்கு முதற்காரணமான 
சுத்த மாயையும் உண்டென அனுமானஞ் செய்யப்படுகின்றது . 
மறைக்கும் மலத்தை நாசஞ் செய்தவர்களாயும் , மாயையைத் 
தாண்டினவர்களாயு முள்ளவர்களுக்கே மகாமாயா புவனங்களில் 


To 


அஷ்டப்பிரகரணம் . 


வாசமிருப்பதுபற்றி அந்த மகாமாயா புவன வாசமாவது அதற் 
குக் காரணமான தீக்ஷையாவது அவர்களுக்குச் சுத்தமான அ 
கார மலத்தையும் , பரமசிவ வழிபாடு என்னும் சுத்தமான கன்மத் 
தையும் சம்பாதித்துக் கொடுக்கிறதென்க. 

( கஎங ) 


( அ .-- கை ) இன்னும் இவ்விஷயத்தையே கூறுகின்றார் . 


( களங. இ ) சுத்தமான மல கன்மங்களுக்குச் சுத்தமாயையே 
காரணமாகின்றது என்பதாம் . 

( க.எங இ ) 


( அ . - கை ) ஆன்மாவல்லாத பொருள்களில் ஆன்மாவென் 
னும் அறிவைத் தோற்றுவித்த அசுத்தமான புருடத்தன்மை 
யென்னும் மலத்திற்கும் , அசுத்த போகத்திற்குக் காரணமான 
அசுவமேதயாகம் பிராமணக்கொலை முதலிய கன்மத்திற்கும் , 
அசுத்த மாயா காரியங்களின் சேர்க்கையே காரணமென்று கூறு 
கின்றார் . 


( கஎச ) அசுத்தமான மல கன்மங்களுக்கு அசுத்த மாயை 

காரணமாகின்றது . ஆகையால் மாயை இருவகையாகக் 
கூறப்பட்டிருக்கிறது என்பதாம் . 


கூடாது . 


(உரை ) இவ்விடத்தில் அசுத்த மலமென்னுஞ் சொல்லிற்கு 
நம்மால் அவதாரிகையில் கூறப்பட்டவாறு புருடத்தன்மை என் 
னும் பும்ஸ்த்துவ மலமென்றுதான் பொருள் கொள்ளவேண்டுமே 
யன்றி ஆணவமலமென்று கொள்ளுதல் 

எதனா 
லெனின் , ஆணவமலம் அனாதியாகவே மறைத்தலைச்செய்கிற 
தென்று 

சாத்திரங்களிற் கேட்கப்படுகிறபடியாலும் , இடை 
யே வந்து கூடினதாகக் கொண்டால் கூடி மறைத்தற்குக் காரண 
மின்மையாலு மென்க . ஆனால் கன்மமும் அனாதியெனச் 
சாத்திரங்களிற் கேட்கப்படுகிறதாலும் , கன்மம் உள்ள காலத் 
திற்றான் மாயை தொழிற்படுகிறபடியாலும் , கன்மத்திற்கு மாயை 
காரணமென்றது எவ்வாறு கூடுமெனில் , கன்மத்திற்குஞ் சரீரத் 
திற்குமுள்ள தொடர்ச்சியானது பிரவாக அனாதியாக விருக்கின் 
றது . கன்மமின்றி மாயை தாழிற்படுகிறதில்லை யென்பது 


இரத்தினத்திரயம் . 


அக , 


45 


உண்மைதான் . ஆயினும் கன்மங்களைச் செய்தல் சரீரமுடையோ 
ருக்கே கூடுமாகலானும் , வாசனாரூபங்களான கன்மங்கள் புத்தி 
யின் வழியாய் மாயையிலிருக்கின்றனவா கலானும் , கன்மத்திற் 
கும் மாயை காரணமாகக் கூறப்படுகின்றது . ஆகையால் குற்ற 
மின்மை காண்க , கன்மமும் புருடனுக்குச் சுத்தத்தைச் செய் 
கிறதில்லை . புருடனுக்குச் செய்கிறதாகக் கொண்டால் அவ 
னுக்கு விகாரம் நிகழுமாகையாலென்க . உழவுமுதலிய தொழில் 
கள் அத்தொழிலுக்குப் பற்றுக்கோடான பூமியைச் சுத்தஞ் 
செய்வதுபோல் கன்மமும் அதற்குப் பற்றுக்கோடான புத்தி 
யைச் சுத்தஞ்செய்வதால் அந்தக் கன்மம் புத்தியின் குணமாக 
விருக்கிறதென்று மதங்க முதலிய ஆகமங்களிற் கூறப்பட்டிருத் 
தல் காண்க . ஆகையால் சுத்தமாயை அசுத்தமாயை யென்னும் 
இரண்டு மாயைகள் நித்தியமாய்ச் சித்தித்திருக்கின்றன . அசுத்த 
மாயையானது சுத்தமாயையினின்றும் மாறான வேறு காரியத் 
தைச் செய்கிறபடியால் அந்த அசுத்த மாயையானது சுத்தமா 
யையின் காரியமாக ஆகிறதில்லை யென்பது கருத்து என்க . ( கஎச ) 

( கஎசஇ ) விந்துவிற்கும் புருடனுக்குமுள்ள பேதத்தை 
யறியும் விவேக ஞானம் உண்டானவுடன் மலமென்னும் முளை 
நாசமடைகின்றது என்பதாம் . 

(உரை ) மலம் திரவியமாகையால் அது ஞானத்தால் அழி 
வடையாதென்று முன்னர்க் கூறியிருக்கின்றமையாலும் , தீக்ஷை 
யால் மலநாசமுடையவர்களுக்கே சுத்தாத்துவ புவனத்தில் 
வாசம் நிகழ்கின்றமையாலும் , சாத்திரத்தின் வாயிலாய் 
மாயைக்கும் புருடனுக்குமுள்ள விவேக ஞானமுண்டாகின்றமை 
யாலும் , அதிகார மலநாசம் மகாமாயா புருட விவேக ஞானமுண் 
டாகவே உண்டாகின்ற தென்க . 

( கஎசஇ ) 
( கஎதி ) மாயைக்கும் புருடனுக்குமுள்ள பேதமறியப்பட 
வே தரும அதருமங்களென்னும் உமி நசிக்கின்றதென்பதாம் . 

( உறை ) ஞானாக்கினியானது எல்லாக்கன்மங்களையும் சாம்ப 
லாகச் செய்கிறதென்று கீதையிலுங் கூறப்பட்டுள்ளது . 

ஆடை 


மகா 


அஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


யால் கன்மம் நாசமடைந்தும் பரிபாகமடைந்த மலமுடைய 
வருக்கு விஞ்ஞான கேவலத் தன்மையே இருக்கின்றது . 
கிருதி புருஷ விவேகத்திலோவெனில் , அந்த விஞ்ஞான கேவலத் 
தன்மையுஞ் சித்திப்பதில்லை . அவ்வாறே சித்தகுருவால் பர 
மோக்ஷ நிராச காரிகையில் சாங்கியர் கொள்ளும் கைவல்லிய 
மென்னும் முத்தியும் பொருத்தமற்றது . எதனாலெனில் , குண 
தத்துவத்திற்கு மேல் அவர்களுக்கு அனுபவமில்லாமையினால் 
அக்குண தத்துவத்திற்குமேல் அனுபவிக்கத்தகுந்ததாயுள்ள 
கன்மத்துக்கு நாசமின்மையால் எனக் கூறப்பட்டிருக்கிறதென்க . 

( கஎரு ) 


(கஎசு ) ( ஆகையால் ) மாயாமலத்தைக் கடந்தவனாயும் , 
மகாமாயாசம்பந்தம் பெற்றவனாயுமுள்ள ஆன்மாவைக்குறித்துத் 
திரோதானசத்தி யென்னும் சிவசத்தியானது , விந்துவின் கலக் 
கத்தின் பொருட்டுப் பிரவிருத்திக்கின்றது என்பதாம் . 


(உரை ) சாதக தீக்ஷை பெற்றுச் சுத்தாத்துவ புவனங் 
களில் போகத்தைக் கருதும் ஆன்மாவிற்குக் கலக்கமடைந்த 
விந்துவிலிருந்து திரோதான சத்தியென்னும் சிவசத்தியானது 
சரீர முதலியவற்றைத் தோற்றுவிக்கின்றது . அந்த விந்து 
வைக் கலக்கஞ்செய்வதும் அந்தத்திரோதான சத்தியேயாகு 
மென்க . 

( கஎசு ) 


( கஎஎ எவ்விதம் சமுத்திரமானது காற்றினாலுண்டான 
அசைதலால் மேல்பாகத்திலேயே விகாரமடைகின்றதோ அது 
போல விந்துவும் சத்தியால் ஏகதேச பாகத்தில் விகாரமடை 
கின்றது ; சகல புவனங்களையும் வியாபித்திருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) சத்தியின் ஏவுதலால் விந்துவானது நெய்புழுவா 
வதுபோல் ஏகதேசத்தில் விகாரமடைகின்றது . பால் தயிராவது 
போல் முழுப்பாகமும் விகாரமடைகிறதில்லை . முழுப்பாகமும் 
விகாரமடைகிறதாகக் கொண்டால் விந்துவிற்கு அநித்தியத்தன் 
மை : பும் , அநித்தியத்தன்மையினால் அதற்குக் காரணமாகப் பிறி 
தொன்று வேண்டுமெனப்பட்டு அவ்வாறேமேலுஞ் சென்று 


இரத்தினத்திரயம் , 


அங் 


தனது காரிய 


வரம்பின்றி யோடலென்னும் அநவத்தையும் நிகழுமென்க . 
ஆகையால் எகதேசத்திற் றான் விகாரமடைகின்றது . அன்றியும் , 
விந்துவானது 

ரூபமான கலை முதலியவற்றால் 
முன்னர்க்கூறிய உலகத்தையும் வியாபிக்கின்றதென்க . ( கஎஎ ) 

( அ - கை ) இவ்விதமான நியாயத்தையே மற்ற இடத்தி 
லுங் கொள்ள வேண்டுமெனக் கூறுகின்றார் . 


மாயை 


( கஎஅ ) இவ்வாறே மாயையும் எகதேசபாகத்தில் விகார 
மடைகின்றது . அந்த விந்துவைப்போல தனது காரிய வருக்கம் 
அனைத்தையும் வியாபிக்கின்றது . இவ்வாறே அவ்வியத்தமென் 
னும் பிரகிருதி மாயையும் ஏகதேசபாகத்திற்றான் விகாரமடைந்து 
தனது காரிய வருக்கத்தை வியாபித்திருக்கின்றது என்பதாம் . 

(உரை ) இவ்விடத்தில் விந்துவினின்றும் மாயை பிரகிருதி 
என்னுமிவற்றிற்கு விசேடமொன்றுண்டு . அதாவது , 
பிரகிருதி என்னுமிவை தனது காரிய வருக்கங்களை மட்டும் வியா 
பிக்குமேயன்றிப் பிறிதொன்றின் காரியத்தை வியாபிப்பதில்லை . 
விந்துவாகிய சுத்தமாயையோவெனில் , 

வியாபகமாயிருப்பது 
பற்றி அசுத்த மாயாகாரியத்திலும் வியாபிக்கின்றதென்க . (கஎஅ ) 

( அ . - கை ) இனி , சிவனுக்குண்டான இலயம் முதலிய 
அவத்தையின் வேறுபாடானது விந்துவினுடைய வெவ்வேறு 
அவத்தைகளை அதிட்டித்தல்பற்றி உபாதிச்சேர்க்கையால் நிகழ்ந்த 
தெனக் கூறுகின்றார் . 


( கஎகூ ) ஆனந்தரூபமான விந்துவானது கலக்கமடையா 
மலிருக்குங்காலத்து சிவனுக்குப் போகமும் , அந்த விந்துவானது 
கலக்கமடைந்திருக்குங்காலத்தில் அதிகாரமும் , விந்துவிற்கு மேற் 
பட்டிருக்குங்காலத்தில் இலயமும் நிகழ்கின்றன என்பதாம் .. 

(உரை) ஆனந்த ரூபமாயும் , எங்கும் அதிக வியாபக 
முடையதாயுமிருக்கும் விந்துவானது சிவசத்தியால் கலக்கஞ் 
செய்வதின் பொருட்டு விடயமாகச் செய்யப்பட்டுக் காரியங் 
களைத் தோற்றுவிக்க நேர்முகமாயிருக்குங்காலத்தில் சிவசத்தி 


அசு 


அஷ்டப்பிரகரணம் . 


யின் உத்தியோகத்தால் காத்தலென்னும் போகம் நிகழ்கிறது . 
அந்த விந்துவானது கலக்கஞ்செய்யப்பட்டுக் காரியங்களைத் 
தோற்றுவிக்கும்போது சத்தியானது வியாபாரத்துடன் கூடி 
யிருத்தலால் அதிகாரம் நிகழ்கிறது . விந்துவானது தனது காரி 
யங்களை 

ஒடுக்கிக்கொண்டு காரண ரூபமாயிருக்குங்காலத்தில் 
சத்தியும் வியாபாரமின்றி யிருத்தலால் இலயம் நிகழ்கின்றது 

(கஎசு ) 


என்க . 


கூறு 


( அ - கை ) ஆகையால் சிவசத்திகளுக்கு வியாபார வேற் 
றுமைபற்றி உபசாரமாய் வேற்றுமை நிகழ்ந்ததெனக் 
கின்றார் . 
(கஅ o- கஅக ) சிவனிடம் 

சிவனிடம் சமவாய சம்பந்தத்திலிருக்கும் 
சத்தியானது ஒன்றேயாகும் . அது உபாதிவேறுபாட்டால் 
இலயம் போகம் அதிகாரமென்னும் மூன்று தருமத்துடன் கூடி 
மூன்று விதமாயிருக்கின்றது . சிவனொருவனாயிருந்தும் அம் 
மூன்று விதமான சத்தியின் சேர்க்கையால் இலயம் போகம் 
அதிகாரமென்னும் மூன்று நிலையுடன் கூடி முறையே சிவன் 
சதாசிவன் மகேசுவரனென்னும் மூன்றுபேதமாக விளங்குகின்றா 
னென்பதாம் . 


( உரை ) இவ்வாறே வேறு நூல்களிலும் சிவன் அதிகாரி 
யென்றும் , இலயியென்றும் , போகி யென்றும் உபசாரமாய்க் 
கூறப்படுகிறானென்று கூறப்பட்டிருத்தல் காண்க . இந்த விந்து 
என்னும் இரத்தினத்தின் சோதனையால் சத்தி என்னும் இரத்தி 
னம் சோதிக்கப்பெற்றதென்றறிந்து கொள்க என்க . (கஅ o- க அக ) 


( அ - கை ) சிற்சத்தியின் சொரூப இலக்கணம் கூறுகின்றார் . 


( கஅ --கஅச ) தடையற்ற மிகுதியான கிரணக் கூட்டத் 
தின் சொரூபமாயும் , அழிவில்லாத தோற்றமுடையதாயும் , கால 
தேசங்களால் பிரிக்கப்படாததாயும் , நிருவிகற்பமாயும் , ஆவரண 
மற்றதாயும் , ( அஃதாவது ஆணவமலமற்றதாயும் ) கன்ம சம்பந்தம் 
மாயாசம்பந்தமான துவந்துவமற்றதாயும் , உபாதானத்தன்மை 


இரத்தினத்திரயம் . 


அடு 


உள்ளது 


ரூபமான மகிமையற்றதாயும் , அநேகவிதங்களான உபாதிகளின் 
சேர்க்கையாலுண்டான தாயும் , ஒன்று பிறிதொன்றாய்த் தோன் 
றும் விவர்த்தமென்னும் மயக்கத்தினும் வேறாயுமுள்ள இலயம் 
முதலிய பேத சுபாவமுடையதாயும் , ஒடுங்கியிருக்கும் உலகம் 
தோன்றுகின்றவுலகம் நிலைத்திருக்கும் உலகங்களாகப் பரிணாம 
மடைந்த விந்துவை அதிட்டிப்பதில் சாமர்த்தியமுடையதாயும் , 
பிறபொருளைத் துணையாகக் கொள்ளாததாயும் , அதுபற்றியே 
சுயம்பிரகாசமாயும் , எங்கும் வியாபகமாயும் , முதல் இடைகடை 
யற்றதாயும் , எல்லாப்பாசங்களினின்று விலகியதாயும் , அளவி 
லடங்காததாயும் , மிகுதிக்கு எல்லையாயும் , ( அஃதாவது இதற்கு 
மேலில்லாததாயும் ) மிகச்சூக்குமமாயும் , அனைவருக்கும் அனுக் 
கிரகஞ் செய்யுந்தன்மை வாய்ந்ததாயும் 

சிற்சத்தி 
என்பதாம் . 

(உரை) இவ்விடத்தில் கிரணத்தின் கூட்டமென்பது , 
இச்சா ஞானக்கிரியைகளின் கூட்டமேயாகும் . இந்தச் சத்திக்கு 
இலயாவத்தையிலுங்கூட உபசாரமாக வேனும் வேறுபாடில்லா 
மையால் இதனை - நிருவிகற்ப வடிவமென்று ஆசிரியர்கள் கூறி 
யிருக்கின் றனர் . இந்தச்சத்தி அநேக விதங்களான காரிய ரூப 
மாயுள்ள உபாதிகளின் சேர்க்கையால் பொய்யான வேறுபாட் 
டுடன் கூடியது . அஃதாவது காரியங்களின் வேறுபாட்டால் 

முதலிய அவத்தையில் வேறுபாடுகை போல் 
காணப்படுகிறதென்பது கருத்து . அன்றியும் , இந்தச் சிவசத்தி 
யானது கூறப்பட்டவுலகங்கட்கு முதன்மையான 
யைச் சார்வதில் சாமர்த்தியமுடையது . மலமின்மையால் பிற 
பொருளின் துணையின்றித் தானாகவே விளக்கமுடையது . அது 
பற்றியே ஆன்மசிற்சத்தியினும் வேறாய் எல்லாப் பாசங்களாலும் 
சாரப்படாமை முதலிய குணங்களையுடையது . 

அளவற்றது , 
அளவுக்கு எல்லையாயுள்ளது . மிகச் சூக்குமமாயுள்ளது . அனை 
வருக்கும் அனுக்கிரகிக்குந் தன்மையுடையது . இவ்வாறு சிற் 
சத்தி அறியத்தகுந்தது என்க . 

குறிப்பு - உலகத்தில் ஒவ்வொருவரும் செய்யத்தகுங் காரி 
யத்தை அறிந்து இச்சித்துச்செய்து முடிப்பது இயல்பு . அவ் 


அதிகார 


மகாமாயை 


அசு 


அஷ்டப்பிரகரணம் . 


டன . 


வாறே பரமசிவனுடைய சத்தியும் அறிவு இச்சை செயல் ரூப 
மாய் இருத்தலால் சாத்தியின் மாத்திரத்தாலனைத்தையுஞ் செய் 
கின்றான் . உயிர்களின் சத்தியானது பிற பொருளின் துணையைக் 
கொண்டு தொழிற்படுவதுபோல் சிற்சத்திக்கும் துணை வேண்டு 
மென்பாரையும் , விந்து சத்தி சமவேதமாயிருந்து முதற்காரண 
மாவது போல , சமவேதமாயிருக்கும் இந்தச் சிற்சத்தியும் 
முதற்காரணமாதல் வேண்டுமென்பாரையும் , விலக்குவதற்காக 
ஆணவமலமற்றதாயும் மாயை கன்மங்களற்றதாயும் , முதற்கார 
ணத் தன்மையற்றதாயும் என்னும் விசேடணங்கள் கூறப்பட் 

மாயையின்றிக் கன்மம் போகத்திற்குக் காரணமாயில்லா 
மையாலும் , கன்மமின்றி மாயை சரீர முதலியவற்றைத் தோற்று 
விக்காமையாலும் , அவையிரண்டுஞ் சேர்ந்தே தொழில் புரிகின்ற 
மைபற்றி அவை துவந்துவமெனக் கூறப்பட்டன . சத்திக்கு 
காரியங்களின் சேர்க்கையால் நிகழ்ந்த இலயபோக அதிகாரத் 
தன்மை , ஒன்று பிறிதொன்றாய்த் தோன்றும் விவர்த்தமாகிய 
மயக்கமன்றென்பதறிவித்தற்கு வேறாயுள்ள இலய முதலிய பேத 
சுபாவ முடையதெனப்பட்டது என்க . 

( கஅஉ - க அச ) 
( அ - கை ) இந்தச் சிற்சத்தியானது பரமசிவனுடைய 
ஞானக்கிரியா ரூபமான அறிவேயன்றி வேறு பொருளன்றெனக் 
கூறுகின்றார் . 


( கஅச இ ) இந்தச் சிற்சத்தியே பரமசிவனுக்கு அழிவற்ற 
மகிமையாகக் கூறப்பட்டிருக்கிறது என்பதாம் . ( கஅச இ ) 


( அ - கை ) கருத்தாவான பரமசிவனுடைய சன்னிதானத் 
தில் கரணமான சிற்சத்தியின் சேர்க்கையால் 

விந்துவானது 
காரியங்களைத் தோற்றுவிக்கின்றதெனக் கூறுகின்றார் . 


சூரிய 


( கஅரு- கஅஎஇ ) எவ்வாறு சமுத்திரமானது 
னுடைய சன்னிதானத்தில் சந்திரனுடைய சேர்க்கையால் அசை 
கின்ற அலைகளால் ஆகாயத்தைச் சத்திக்கச் செய்து விகாரத்தை 
யடைகின்றதோ, அவ்வாறே விந்துவும் புதிதான விசேடத்தால் 
வியாபிக்கப்படாத பரமசிவனுடைய சன்னிதானத்தில் அழிவற்ற 


இரத்தினத்திரயம் , 


அஎ 


தாயும் , பரமசிவனுடைய மகிமை ரூபமாயுமுள்ள சிற்சத்தியின் 
சேர்க்கை விசேடத்தால் அணுசம்பந்தமான 

அறிவென்னும் 
ஆகாயத்தை விசித்திரங்களா நாத முதலிய விருத்திகளால் 
அடிக்கடி நிறையச்செய்து விகாரத்தையடைகின்ற தென்பதாம் , 


(உரை ) விந்துவானது ஒவ்வொரு புருடர்களிடத்தும் : 
வெவ்வேறான நாதங்களினால் அப்புருடர்களின் அறிவைப்பூர்த்தி 
செய்கிறதென்று முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . ஆனால் 
பரமசிவனுக்கு இந்திரிய முதலிய கருவிகளில்லாமையினால் , 
கருவியில்லா தவனுக்குக் கருத்திருத்தன்மை சித்திக்காதே யெ 
னில் , இந்தக் கேள்வி பொருத்தமற்றது . எதனாலெனில் , உயிர் 
களிடத்து தனக்குக் கருவியான தேகத்தை அசைத்தலில் தனது 
சத்திமாத்திரம் கரணமாய்க் காணப்படுகிறபடியாலென்க . எனவே , 
சத்திமாத்திரத்தால் பரமசிவனுக்குக் கருத்திருத்தன்மை சித்திக்கு 
மென்பது கருத்தென்க . 

( கஅடு --- கஅஎஇ ) 


( அ - கை ) இந்தச்சத்தியானது பரமசிவனிடத்தில் பிரிக்க 
முடியாத சம்பந்தத்திலிருப்பதால் பரிணமிப்பதில்லை . ஆகவே , 
இதற்குண்டான இச்சை ஞானம் கிரியை முதலிய வேறுபாடு 
காரியங்களின் வேறுபாட்டால் உபசாரமாய் நிகழ்ந்ததெனக் 
கூறுகின்றார் . 


( கஅஅ - கஅகூ ) எவ்வாறு ஒரே சூரியனுடைய சத்தியா 
னது நீரைக்கொடுத்தல் இழுத்தல் என்னுங்காரியவேறுபாட்டால் 
வேறுபாட்டையடைந்திருக்கின்றதோ , அவ்வாறே விவர்த்தமற்ற 
தாயும் , பலத்துடன் கூடியதாயும் உள்ள சிவசத்தியும் , தான் 
ஒன்றாயிருந்தும் காரிய வேறுபாட்டால் வேறுபாட்டையடைகின் 
றது என்பதாம் . 

( கஅஅ - கஅகூ ) - 


( அ - கை ) இவ்விஷயத்தையே விரித்துக் கூறுகின்றார் . 


( ககூ ) அழிவில்லாத இந்தச் சிற்சத்தியானது , தான் 
இச்சா ரூபமாயில்லாவிடினும் இச்சையென்னுங்காரியத்தைச் 


અશ 


அஷ்டப்பிரகரணம் . 


செய்வதால் இச்சாசத்தியென்றும் , தான் * ஞான ரூபமாயில்லா 
விடினும் ஞானமென்னுங் காரியத்தைச் செய்வதால் ஞான சத்தி 
யென்றும் , தான் கிரியா ரூபமாயில்லாவிடினும் கிரியை யென்னுங் 
காரியத்தைச் செய்வதால் கிரியாசத்தி யென்றும் கூறப்படுகிறது 
என்பதாம் . 


(உரை ) அறியத்தகுந்தபொருள் செய்யத்தகுந்தபொருள் 
முதலிய உபாதி வேறுபாட்டால் ஞானம் கிரியை முதலிய வேறு 
பாட்டையடைகிறதென்பது கருத்து என்க . 

( ககூ 0 ) 
( அ -- கை ) இவ்விஷயத்தை மிகுதியாகக் கூறுவதால் 
என்னபயனென்று சுருக்கிக் கூறுகின்றார் . 


ககூக ) சாத்திரங்களாலும் , உலகத்திலுள்ளவர்களாலும் 
இது இதனுடைய காரியமென்று எந்தக் காரியம் நிச்சயிக்கப்பட் 
டிருக்கின்றதோ , அந்தக்காரியமனைத்தையும் எண்ணமுடியாத 
மகிமையையுடைய சிற்சத்தியே செய்கின்றது என்பதாம் . 

( உரை ) இதனால் இந்தச்சிற்சத்தியானது எல்லாப்பொருள் 
களுக்கும் அதிட்டானமாயிருக்கிறதென்று கூறப்பட்டதாக 
முடிந்தது . அவ்வாறே வேறு நூல்களிலும் , சிவகலையானது 
எந்தப் பாவகலையில் வியாபித்து அதிட்டிக்கவில்லையோ , அவ்வித 
மான இரண்டு சந்தானத்திலிருக்கும் பாவகலை ஒன்று கிடையா 
தெனக் கூறப்பட்டிருக்கின்றதென்க . 

( ககக ) 
( அ - கை ) சிற்சத்தியானது தான் விகாரமடையாமல் எல் 
லாப் பொருள்களையும் செய்வதென்னும் விஷயத்தைத் திருட் 
டாந்த மூலமாக நிச்சயம் செய்கின்றார் . 
( ககூஉ -- கககூ ) எவ்வாறு மன 

று மனதினால் கவரமுடியாத மகி 
டைமயையுடைய கற்பக விருக்ஷமும் , சிந்தாமணியென்னும் இரத் 
தினமும் , தான் ஒரு பொருளாக இருந்துகொண்டே அநேக 


ஞானரூபமாயில்லாவிடினு மென்பதற்குச் சிறப்பான ஞானரூபமா 
யில்லாவிடினுமென்பது கருத்து . 


இரத்தினத்திரயம் . 


அக 


விதமான விரும்பப்படும் பொருள்களைப் பிறருக்குக் கொடுக்கின் 
றனவோ , அவ்வாறே மதிக்கமுடியாத பரமசிவனுடைய சிற் 
சத்தியும் ஒருவிதமான விசேடமுமற்றதாய் ஒரு பொருளாக 
விருந்து கொண்டே , எல்லாப்பொருள்களையும் தோற்றுவிப்பதில் 
சாமர்த்தியமுடையதாகின்றது என்பதாம் . ( ககூஉ --- ககூங 

கூ ) 


( அ - கை ) சிற்சத்தி அறிவுடைப் பாருளாகையால் 
விகாரத்தையடைகிறதில்லையெனக் கூறுகின்றார் . 


(ககூச ) இந்தச் சிற்சத்தியானது ஒளி ரூபமாயும் சடப் 
பொருளன்றி அறிவுடைப்பொருளாயுமிருக்கின்றமையால் , இது 
உண்டாகிறதில்லை . அதுபற்றியே நசிக்கிற துமில்லை . குறைவை 
யடைகிறதில்லை . அதுபற்றியே விருத்தியடைகிறதுமில்லை என் 
பதாம் . 

(ககச ) 


( அ - கை ) இவ்விஷயத்தையே எதிர் மறைத் திருட்டாந் 
தத்தில் வைத்துச் சாதிக்கின்றார் . 


( ககூடு -- ககூடு இ ) எந்தப்பொருளானது தோற்ற நாசங் 
களுடனும் குறைதல் அதிகத்தன்மைகளுடனும் கூடியிருக்கின் 
றதோ , அந்தப்பொருள் ஒளி வடிவமற்றதாயும் சடப்பொரு 
ளாயுங் காணப்படுகின்றது . சரீரம் முதலியன போல . சிற்சத்தி 
அவ்வாறு காணப்படவில்லை . ஆகையால் விகாரமற்றதாகுமென் 
பதாம் . 


(உரை ) யாதொரு காரணத்தால் இந்தச் சிற்சத்தியானது 
ஒளிவடிவமாயில்லாமலும் , சடப்பொருளாயும் இருக்கவில்லையோ , 
அந்தக் காரணத்தால் இது விகாரத்தை யடைகிறதில்லை என்பது 
கருத்து என்க. 

( ககூடு -- ககூடு இ ) 


( அ - கை ) இவ்வாறு இந்தச் சிற்சத்திக்கு பால் தயிராவது 
போல் , முழுப்பாகத்திலும் விகாரம் இல்லை எனப்பட்டது . இனி 
மேலே கூறப்பட்ட இரண்டு காரணங்களைக்கொண்டே ஏகதேச 
பாகத்திலும் விகாரமில்லையெனக் கூறுகின்றார் . 


அஷ்டப்பிரகரணம் . 


ககூசு இ ) யாதொரு காரணத்தால் அறிவற்ற சடப்பொரு 
ளுக்கே உலகத்தில் பரிணாமங் காணப்படுகின்றதோ , அந்தக் கார 
ணத்தால் சிற்சத்திக்குமேலே கூறப்பட்டவாறு ஒளிவடிவமாயி 
ருத்தலாலும் , அறிவுடைப் பொருளாயிருத்தலாலும் என்னும் 
இரண்டு உபதேசங்களாலும் ஏகதேச பரிணாமமுங் கிடையாது 
என்பதாம் . 

( ககூசு இ ) 


( அ - கை ) இவ்விஷயத்தையே விரித்துக் கூறுகின்றார் . 


( ககூஎஇ ) பரிணாமத்தால் வாட்டமடையாதவனாயும் , நித் 
தியனாயுமுள்ள பரமசிவனைச் சமவாய சம்பந்தத்தால் சார்ந்திருக் 
கும் சிற்சத்தியும் , சிவனோடு தாதான்மியமாயிருப்பதுபற்றிப் 
பரிணமிக்கிறதில்லை என்பதாம் . 

( உரை) பரிணாமமற்றவனாயும் , நித்தியனாயும் , சேதனனாயு 
முள்ள பரமசிவனைத் தாதான்மிய ரூபமான சமவாயச் சேர்க்கை 
யால் பற்றியிருக்கும் சிற்சத்தியும் பரிணாமத்துடன் கூடாதது . 
அவ்வாறே வேறு நூல்களிலும் சித்தினுடைய சத்தியானது 
அசேதனமாகாது எனக் கூறப்பட்டிருக்கிறதென்க . (ககூஎஇ ) 

( ககூஅஇ ) இந்தச் சிற்சத்தியானது எல்லாக் காரியங்களுக் 
கும் காரணமாயிருத்தலால் , பரமசிவனைப்போலும் , தானுண்டாவ 
தற்கு வேறு காரணமின்மையால் விந்துவைப்போலும் நித்திய 
மாகக் கொள்ளப்படுகிறது என்பதாம் . 


(உரை ) இதனை அநித்தியமெனக்கூறின் அதற்குக் காரணம் 
வேண்டப்படும் . அக்காரணமநித்தியமெனில் , அதற்குங் கார 
ணம் வேண்டப்படும் . இவ்வாறே மேலுஞ்சென்று வரம்பின்றி 
யோடலென்னுங் குற்றத்திற் கிடனாமென்பது கருத்தென்க . 

( ககூஅஇ ) 
( க •• -200 ) அவ்வாறே சிற்சத்தியை ஆதாரமாகக் 
கொண்டே எல்லாப் பொருள்களும் தோன்றுகின்றன . அந்தச் 
சிற்சத்தியானது உற்பத்தி இல்லாதது . இந்தச் சிற்சத்தி இருந் 
தாற்றான் உலகமிருக்கின்றது . சிற்சத்தி இல்லையாயின் உலகம் 


இரத்தினத்திரயம் . 


கூக 


ஒருபொழுதுமிருக்கிறதில்லை . ஆகையால் அந்தச் சிற்சத்தியி 
னுடைய இருப்பானது எவருக்கு எந்தப் பிரமாணத்தால் சாதிக்க 
முடியும் . எந்தப் பிரமாணத்தால் அதன் சொரூபம் அறிவிக்கப் 
படும் என்பதாம் . 


(உரை ) உலகத்திற்கு முதற்காரணமான விந்துவை அதிட் 
டிக்கின்ற யாதொரு கருத்திரு சத்தியான சிற்சத்தியினுடைய 
இருப்பினாற்றான் காரியமான சுத்தாசுத்த உலகங்களிருக்கின் 
றனவோ , அவ்விதமான சிற்சத்தியின் இருப்பு வேறு எந்தப் 
பிரமாணத்தால் நிச்சயிக்கமுடியும் . சிற்சத்தி இல்லையாயின் , 
காரியப்பிரபஞ்சத்தின் தோற்றமே இல்லையாகுமாகையால் , சிற் 
சத்தி இன்றியமையாது சித்தித்திருக்கவேண்டுமென்னும் அருத் 
தாபத்திப் பிரமாணத்தால் சிற்சத்தி சித்தித்ததென்பது கருத்து 
என்க . 

( கககூ -200 ) 


( அ - கை ) இவ்வாறு சிற்சத்தியைச் சாதித்துவிட்டு சிற் 
சத்திக்கும் அசித்துக்கும் அத்துவிதங்கூறும் வாதிகளின் மதத் 
தைக் கூறுகின்றார் . 


(உக) சில வித்துவான்கள் இந்தச் சிற்சத்தியைச் சத்துப் 
பொருளாகவும் அசத்துப்பொருளாகவும் விவர்த்திக்கும் உல்லாச 
முடையதெனவும் , அத்துவிதமெனவுங் கூறுகின்றனரென்பதாம் . 


(உரை ) சில வித்துவான்களென்றதனால் அந்தக் கொள்கை 
மறுக்கப்படுமென்பது அறிவிக்கப்பட்டது , அவர்கள் சித்து ரூப 
மான சத்தியே மெய்ப்பொருள் . அச்சத்தி தனது 

அச்சத்தி தனது விவர்த்தத் 
தால் சுத்தாசுத்தபுவன ரூபங்களான பொய்ப் பொருள்களை 
விளக்கஞ் செய்கின்றது . ஆகையால் இரண்டான பொருளின் 
தோற்றம் இரண்டு சந்திரனென்னும் அறிவுபோல்மயக்க அறிவே 
யாகுமென்று கூறுகின்றனரென்க . 

( உ 0 க ) 
( அ - கை ) இவ்விஷயத்தையே திருட்டாந்த மூலமாக 
விளக்குகின்றார் . 


i 


--கூஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


(202-20உ இ ) கயிறானது எவ்வாறு பாம்பென்றும் , 
உலைந்தமாலையென்றும் மயக்கத்தைச் செய்வதாய் , அசத்திய 
மான பாம்பு , மாலை முதலிய பொருள்களை யுண்டுபண்ணுகிற 
தில்லையோ , அவற்றின் தோற்றத்தைமாத்திரஞ் செய்கிறதோ , 
அவ்வாறே சிற்சத்தியும் தான் ஒரு பொருளாயிருந்து கொண்டு 
அநேக பொருள்களாகத் தோன்றுகின்றது , அத்தோற்றம் 
மயக்கமாகும் என்பதாம் . 

( 202 
-02-20உ இ ) 


(20x- உ OG இ ) இந்த மயக்கமானது ஆதாரமற்றதாயும் , 
எல்லா நியாயங்களோடும் முரண்படுவதாயும் , ஆராயுங்கால் காரண 
மற்றதாயுமிருக்கின்றமையால் இது பந்தமோக்ஷங்களுக்குக் கார 
ணமாகிறதல்லை . ஆகையால் பந்தமும் , பந்தமுடையவனும் ,, 
பந்தத்தைச் செய்பவனும் ஆராயுங்காலில்லையாகும் . பித்திய 
முத்தமாயும் , இரண்டற்றதாயும் , அறிவற்றதாயுமிருக்கும் சத்தி 
என்னும் அறிவு ஒன்றே உண்மைப்பொருளாகும் . ஆனால் உல 
கத்தில் பேத அறிவுங்காணப்படுகின்றதே அது எவ்வாறு பொ 
ருந்துமெனில் , உலகத்திற்காணப்படும் பேதவியவகாரம் , இந்த 
ஆலமரத்தின்கண் பூதமிருக்கிறதென்று சொல்லுபவர் அது இருக் 
கிறதாகத் தானறியாதுகூறும் பழமொழிபோல் பிரமாணமற்ற 
தாகுமென்பதாம் . 

( ox. - 20இ ) 


( அ - கைக ) பேத அறிவு பிரமாண மற்றதாகுமென்றல் எவ் 
வாறு கூடுமென்பார்க்கு அவன் கூற்றைக் கூறுகின்றார் . 

(உசு ) அவ்வாறே காணப்படும் பொருள்களினுடைய 
வேற்றுமையானது பிரத்தியக்ஷத்தாலறியத் தகுந்ததில்லை . எத 
னாலெனில் , பிரத்தியக்ஷ அறிவானது கற்பிக்கப்பட்ட பொருளை 
விடயமாகக்கொண்டு நிகழ்கின்றதாகையாலென்க , ஆதலால் , 
இது பாலர்கள் ஊமையர்களின் அறிவிற்கு நிகராகவே ஆகுமென் 
பதாம் . 


( உரை ) பொருளின் சாமர்த்தியத்தாலுண்டாகும் நிருவிகற்ப 
அறிவுதான் பிரத்தியக்ஷ அறிவாகும் . ஆகையால் அதற்குத்தான் 
பிரமாணத் தன்மையுண்டு . பேத அறிவோவெனில் , விகற்ப 


இரத்தினத்திரயம் 


ரூபமாகையால் பிரத்தியக்ஷமாகச் சித்திப்பதில்லை என்பது 
கருத்து என்க . 

( 20 சு) 
( 20 சு இ ) ( அன்றியும் ) பிரத்தியக்ஷ அறிவானது பொருள் 
களைத் தோற்றுவிக்குமேயொழிய ஒரு பொருள்களையும் விலக்கு 
கிறதில்லை என்பதாம் . 

(உரை ) அவ்வாறே வேறு நூல்களிலும் “ ஓ அறிஞர்களே ! 
பிரத்தியக்ஷமானது தோற்றுவிக்குமேயொழிய விலக்குகிறதில்லை 
எனக் கூறப்பட்டிருத்தல் காண்க . பேதமென்பது ஒரு பொரு 
ளின் தன்மை பிறிதொரு பொருளினிடத்து இல்லாமையை யறி 
தலை முன்னிட்டு நிகழக் கூடியதாகையால் , காணப்படும்பொருளை 
விடயமாகக்கொண்ட பிரத்தியக்ஷத்தால் அபாவமான பேதத்தை 
யறிதல் கூடாதென்பது கருத்தென்க. 

(உசு இ ) 
( அ - கை ) சவிகற்ப அறிவைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( 206-20.அ ) சத்தத்தின் சம்பந்தத்தை முன்னிட்டு 
உண்டாபாகும் விசேடண அறிவானது தேச காலங்களைத் துணையா 
கக்கொண்ட இந்திரியங்களால் உண்டுபண்ணப்படுகிறது . ஆகை 
யால் அந்த அறிவு பொருளின் சாமர்த்தியத்தால் உண்டான 
அறிவாக ஆகிறதில்லை . அன்றியும் , அது நினைவு சங்கற்பம் முதலிய 
அறிவுபோல் கொள்ளப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) சொல்லின் சேர்க்கையை முன்னிட்டு யாதொரு 
சவிகற்ப அறிவானது ேதசகாலங்களைத் துணையாகக்கொண்டு 
இந்திரியங்களால் உண்டுபண்ணப்படுகிறதோ , அந்த அறிவு 
தேசகாலங்களைத் துணையாகக்கொண்டதனால் , பொருளின் சாமர்த் 
தியத்தால் நிகழ்ந்ததில்லை . நினைவு சங்கற்பம் என்னுமிவைபோல 
அது பிரமாணமாகக் கொள்ளப்படுகிறது . அவ்வாறே பெரியோர் 
களும் கற்பனையற்ற தாயும் மயக்கமற்றதாயுமிருக்கும் அறிவே 
பிரத்தியக்ஷமெனக் கூறுகின்றனரென்க. (உ06-20அ ) 

(20.அ இ ) ( அதுபற்றியே ) பேதத்திற்குப் பிரத்தியக்ஷப் 
பிரமாணமின்மையால் , அனுமானப் பிரமாணமும் , ஆகமப் பிர 
மாணமும் சம்பவிக்கிறதில்லை என்பதாம் . 


- கூச 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) காணப்படும் பொருள்களின் பேதங்களுக்குப்பிரத் 
தியக்ஷத்திற்கு விடயமாயிருக்கும் தன்மை இன்மையால் அவ் 
விஷயத்தில் அனுமானமும் ஆகமமும் பிரமாணமாகாவென்க . 

( 20 அஇ ) 


( அ . - கை ) அஃதெவ்வாறென்பார்க்குக் கூறுகின்றார் . 

( உலக ) அந்த அனுமானம் ஆகமமென்னும் இரண்டு பிர 
மாணங்களும் பிரத்தியக்ஷப் பிரமாணத்தால் சித்தித்த பொருளி 
லேயே விகற்பத்தைத் தோற்றுவிக்கின்றமை பற்றிப் பிரமாண 
மாகின்றனவென்பதாம் . 


(உரை ) யாதொரு காரணத்தால் அந்த அனுமானம் ஆகம 
மென்னும் இரு பிரமாணங்களும் பிரத்தியக்ஷப் பிரமாணத்தால் 
சித்தித்த பொருளிலேயே விகற்பத்தை யுண்டுபண்ணுகின்றமை 
பற்றிப் பிரமாணங்களாகின்றனவோ , அந்தக்காரணத்தால் அனு 
மானம் ஆகமமென்னும் பிரமாணங்களால் பேதத்தை அறியமுடி 
யாதென்க . சம்பந்த அறிவானது பிரத்தியக்ஷத்தை முன்னிட்டு 
நிகழ்கின்றமையாலும் , விகற்ப ரூபமாயிருத்தலாலும் , பிரத்தியக்ஷ 
சித்தமான பொருளிலேயே அனுமான ஆகமப் பிரமாணங்கள் 
பிரவிருத்திக்கின்றன . பேதத்தைப் பிரத்தியக்ஷத்தால் அறிய 
முடியாதென்ற விஷயம் முன்னரே கூறப்பட்டிருக்கிறது . அது 
பற்றி காணப்படும் பொருள்களினுடைய பேதத்தில் ஒருவிதமான 
பிரமாணமும் இல்லாமையால் பேதத்தோற்றம் சொற்பனத் 
தோற்றம்போல் அசத்தியமேயாகுமென்க . 

( உ 0 . ) 
( உக ) ( அதுபற்றியே ) மூடபுத்தியுடைய புருடனானவன் 
தானாகவே தோன்றிய சந்தேகமென்னும் பாசங்களாலே கட்டப் 
படுகின்றான் . பின்னர் அவைகளாலேயே விடுதலையடைகின்றான் . 
ஆகையால் பந்தமும் மோக்ஷமும் சத்தியமில்லை என்பதாம் . ( உக ) 


( அ.--கை ) இவ்வாறு சத்தியொன்றே உண்மைப்பொரு 
ளென்று கூறும் அத்துவிதிகளின் மதத்தைக் கூறிவிட்டு இனிச் 
சித்தாந்தத்தைக் கூறுகின்றார் . 


இரத்தினத்திரயம் . 


( உகக ) இவ்வாறு அத்துவிதமென்னும் பிசாசினால் பிடிக் 
கப்பட்டவர்களாய்ப் புலம்புகின்றவாதிகள் தயையுடன் கூடின 
வர்களாயும் , சித்தாந்தவறிவைக் கொடுப்பவர்களாயுமுள்ள ஆசிரி 
யர்களால் அறிவிக்கப்படுகின்றனரென்பதாம் . 

(உகக ) 
( அ -- கை ) எவ்வாறு அறிவிக்கப்படுகின்றாரென்பார்க்குக் 
கூறுகின்றார் . 

( உகஉ ) அறிவு ரூபமான சிற்சத்திக்கு ஒன்றாயிருக்குந் 
தன்மை வியவகார சித்தங்களான பிரமாணங்களால் சாதிக்கப்படு 
மேயானால் அந்தப் பிரமாணங்களாலேயே , அந்தச் சிற்சத்திக்கு 
ரண்டுடன் கூடியிருக்குந்தன்மை நிச்சயமாய்ச் சித்தித்தது 
என்பதாம் . 

( உரை ) சம்வித்து என்னும் சிற்சத்தியானது ஒன்று என்ற 
விடயம் உலகவியவகார விடயங்களான பிரமாணங்களாலே நும் 
மால் சாதிக்கப்படுமேயானால் , அந்தப் பிரமாணங்கள் உண்மையா 
யிருத்தல்பற்றி இரண்டாவது பொருளில்லை என்னும் அத்து 
விதத் தன்மை சித்திக்காது . அந்தப் பிரமாணங்களும் அசத்திய 
மென்று கொண்டால் , அசத்தியமான அவை சம்வித்து ரூபமான 
சிற்சத்திக்குச் சத்தியமான ஒன்றாயிருக்குந் தன்மையை எவ் 
வாறு சாதித்துக்கொடுக்கும் . ஆகையால் , எவ்வாற்றானும் நும் 
மால் கூறப்படும் அத்துவிதத்தன்மை சித்திக்காதென்பது கருத்து 

( உகஉ ) 
( அ - கை ) இவ்விடயத்தையே விரிவாய்க் கூறுதற் 
பொருட்டு அனுமானத்தின் வடிவத்தைக் காட்டுகின்றார் . 

( உககூ ) வெளிப்படையான தருமி , ( அஃதாவது பக்கம் ) 
திருட்டாந்தம் , ஏது என்னுமிவை , உடனிகழ்ச்சியால் விருத்தி 
செய்யப்பட்டுப் புலப்படாத தருமத்தினுடைய (அஃதாவது 
துணி பொருளினுடைய ) சித்தியின் பொருட்டுச் சாமர்த்திய 
முடையனவாகவாகின்றன என்பதாம் . 

(உரை ) திருட்டாந்தமான அடுக்களையில் புகைக்கும் நெருப் 
பிற்கும் உண்டான விட்டுப்பிரியாமை யென்னும் வியாத்தியை 


என்க . 


. 


கூசு 


அஷ்டப்பிரகரணம் . 


யுணர்ந்து பின்னர்த் துணிபொருளுக்குப் பற்றுக்கோடான மலை 
முதலியவற்றில் புகையுடைமை என்னும் ஏதுவால் கண்ணுக்குப் 
புலப்படாத தீயுடைமையென்னும் துணிபொருளானது ஊகிக் 
கப்படுகின்றது . ஆகையால் , துணிபொருளினின்றும் ஏது திருட் 
டாந்த முதலியன வெளிப்படையாய் அறியப்படுவனவாயும் , 
வேறானவையாயும் இருக்கின்றனவாகக் கொள்ளத்தகுந்தது 
என்க . 

(உககூ ) 


. 


(உகச ) துணியப்பட்ட பொருளானது உலகத்தில் சாத 
னங்களால் சாதிக்கப்படுகிறதில்லை . அவ்வாறே துணியப்படாத 
ஏது திருட்டாந்தங்களாகிய சாதனங்களாலும் 

நிச்சயமான 
பொருள் சாதிக்கப்படுகிறதில்லை . துணிவும் துணியாமையுஞ் 
சேர்ந்து ஒரிடத்தில் இருப்பனவல்ல வென்பதாம் . 

(உரை ) துணியப்பட்ட பொருள் துணியப்படுதற்காக 
வேறு பொருளைத் துணையாகக் கொள்ளுகிறதில்லை. அவ்வாறே 
துணியப்படாத ஏது திருட்டாந்தங்களும் துணிவைச் செய்யா 
தென்பது கருத்து என்க . 

( உகச ) 
( உகடு - உகா) ( ஆகையால் ) நிச்சயிக்கப்பட்ட துணி 
பொருளையுடைய சபக்கமும் , சந்தேகத்துக்கு விடயமான துணி 
பொருளையுடைய பக்கமும் வேறாயிருக்குமானால் , அனுமான 
பிரமாணமாகும் . அவை 

இரண்டும் ஒன்றாயிருக்கு 
மேயானால் , எதுவும் துணிபொருளும் சேர்ந்து ஓரிடத்திலிருக் 
கக்கூடிய திருட்டாந்தமில்லாமற் போய்விடும் . திருட்டாந்த 
மில்லையாயின் எந்தப் பொருளுக்கு எந்தப் பொருளுடன் எவ்வி 
டத்தில் வியாத்தியுணர்ச்சியுண்டாகும் . இவ்வித தோஷங்கள் 
நிகழ்கின்றமைபற்றி , அத்துவித சித்தியின் பொருட்டு உபயோ 
கிக்கப்பட்ட அனுமானப் பிரயோகம் , தான் நிறைவேறுதற்காக 
நிச்சயமாய்ப் பேதத்தைக் கூறுகின்றது என்பதாம் . 

( உரை ) யாதொரு காரணத்தால் நிச்சயிக்கப்பட்ட துணி 
பொருளுக்கிடமான . சபக்கமும் , சந்தேகத்திற்கு விடயமான 
துணிபொருளுக்கிடமாயுள்ள பக்கமும் , ஒன்றாயிருக்குமாயின் , 


மானது 


இரத்தினத்திரயம் . 


வை 


தனது 


துணியப்பட்ட புகையென்னுமேதுவுடன் துணியப்படும் தீ 
யென்னும் பொருள் ஓரிடத்திலிருக்குமென்பது திருட்டாந்த 
மூலமாகச் சித்திக்கிறதில்லையோ , அந்தக் காரணத்தால் முன்னர்க் 
கூறப்பட்ட பக்க சபக்கங்கள் ஒன்றாயிருக்குமாயின் , அனுமானத் 
தால் துணி பொருளின் நிச்சயம் உண்டாகிறதில்லை . திருட் 
டாந்தமின்மையால் விட்டு நீங்காத உடநிகழ்ச்சி உணர்வும் உண் 
டாகிறதில்லை என்று திருட்டாந்தமில்லையாயின் என்பதனாற் 
கூறுகின்றார் . இவ்வாறாகவே அத்துவிதம் சித்திப்பதின் பொருட்டு 
அனுமானப்பிரயோகஞ் செய்யுங்கால் பேதம் - இன்றியமையாது 
வேண்டுமென்று அத்துவிதசித்தியின் பொருட்டு என்பதனால் , 
கூறுகின்றார் . தான் நிறைவேறுதற் பொருட்டு என்பதற்குத் 

சாதனங்களான ஏது முதலியவற்றின் சித்தியின் 
பொருட்டு என்பது கருத்தாகக் கொள்கவென்க . (உகநி -உகசு ) 

( அ-- கை ) அன்றியும் , சிற்சத்தி ஒன்றே என்னும் வாக்கி 
யத்தால் பிறிதொரு சிற்சத்தி இல்லை என்று விலக்கப்படுமே 
யன்றிச் சிற்சத்தியின் வேறான சடப்பிரபஞ்சம் இல்லை யென 
விலக்கப்படாதென்று கூறுகின்றார் . 

(உகஎ - உகஎஇ ) சம்வித்து என்னுஞ் சிற்சத்தியானது 
இரண்டற்றதென்ற விலக்கும் அவர் மதத்தில் பிறிதொரு சிற் 
சத்தி இல்லையென்று சிற்சத்தி விஷயத்திற்றான் பொருத்த 
மடைகின்றது . அதனினும் வேறான சடப்பொருள் விஷயத் 
தில் பேதத்தன்மை சித்திக்கின்றது . சித்திக்கவே, ஆசை மாத் 
திரத்தால் விருத்தியடைந்த அவர்களுடைய மேற்கோள் பிளக் 
கப்பட்டது என்பதாம் . 

(உகஎ - உக எஇ ) 
( அ - கை ) ஆகமப் பிரமாணத்தால் அத்துவிதம் சித்திக்கிற 
தென்று கூறுவோமெனில் , அதனாலும் அத்துவிதஞ் சித்திக்கா 
தெனக் கூறுகின்றார் . 

( உக அ- உககூ ) ஆகமமானது சிற்சத்தி இரண்டற்ற 
தென்று கூற இச்சிக்குமாயின் , அந்த ஆகமமும் அந்தந்தச்சொற் 
களால் அறிவிக்கப்பட்ட பொருள் விசேடத்தினுடைய கூட்டத் 
தாலுண்டாகும் பொருளை எவ்வாறு கூறுமென்பதாம் . 


வை 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) ஆகமம் , சிற்சத்தி இரண்டற்றதென்று கூற இச் 
சிக்குமாயின் , அந்த ஆகமமானது , சாதி , குணம் , கிரியை , திரவிய 
மென்னும் இவற்றையறிவிக்கும் பதங்களால் , அறிவிக்கப்படும் 
பொருள்களின் சேர்க்கை ரூபமாய் இந்தப் பசுவானது கிராமத் 
தை நோக்கிச் செல்லுகிறதென்னும் அறிவை எவ்வாறு தோற்று 
விக்கும் . 

இதன் கருத்தாவது - உண்மையான ஆகமத்தைப் 
பிரமாணமாகக்கொள்ளின் , அந்த ஆகமமும் , 

, அவ்வாகமத்தின் 
அவயவங்களான பதங்களும் , அப்பதங்களின் பொருள்களான 
திரவியம் குணம் முதலியனவும் சத்தியமாகச் சித்திக்கின்றன . 
சித்திக்கவே , அத்துவித விரோதமாகுமென்பதாமென்க , 

( உகஅ- உககூ ) 


( உ 20 ) ஆகமமும் , அனுமானமும் அத்துவிதத்தைத் தடை 
செய்வதில் சாமர்த்தியமாயுள்ள அவற்றினங்கங்களான திரவியம் , 

யை , எது திருட்டாந்தம் என்னும் இவை முதலிய 
வற்றால் தடுக்கப்பட்டு அத்துவிதத்தை எவ்வாறு சாதித்துக் 
கொடுக்கு மென்பதாம் . 

( 2.co ) 


குணம் , கிரி , 


( அ -- கை ) இனி , சிற்சத்தி ஒன்றே என்று கூறும் சுரு. 
கள் ஏனைய பிரமாணங்களுடன் முரணுதலால் , அவற்றிற்கு 
முக்கியப் பொருள் கொள்ளக்கூடாதெனக் கூறுகின்றார் . 


( உஉக - உஉகஇ ) அன்றியும் , பசுப்பிராமணன் , ஆதித்தன் 
1 யூபஸ்தம்பம் என்பது முதலாக உலகத்திலும் வேதங்களிலு 
முள்ள சொற்கள் முக்கியப் பொருளைத் தள்ளிவிட்டுக் கௌண 
மான பொருளில் இருக்கின்றனவாகக் காணப்படுகின்றன வென் 
பதாம் . 

( உஉக - உஉக 
பசு , சாதியையும் , வெண்மை , குணத்தையும் , கிராமம் , திரவியத் 
தையும் , செல்லுதல் , கிரியையினையும் அறிவிக்கும் பதங்களாம் . 
+ பசுப்பிராமணனென்பது உலகச்சொல் . ஆதித்தன் யூபள் தம்ப 
மென்பது வேதச்சொல் . பிராமணன் பசுவாகானாகையாலும் , 
யூ பஸ்தம்பம் 

ஆதித்தனாகாதர்கையாலும், முக்கியப்பொருள் 
கொள்ளுதல் பொருந்தாது . ஆகையால் பிராமணன் பசுவிற்குச் 

யூபஸ்தம்பம் ஆதித்தனுக்குச் சமானமென்னும் உப 
சாரப்பொருள் இலக்கணையால் கொள்ள வேண்டுமென்பது கருதது . 





: 


இரத்தினத்திரயம் . 


கூக 


( அ - கை ) அனுமானமோவெனில் விட்டுப்பிரியாமையென் 
னும் வியாத்தியுணர்ச்சியிருக்கும் போதுதான் பிரமாணமாகுமாகை 
யால் , பொருளைச் சாதித்துக்கொடுக்கும் தன்மை அனுமானத்திற் 
கில்லையென்று ஒதுக்க முடியாதெனக் கூறுகின்றார் . 

( உ z2 ) வியாத்தியானது குற்றமற்றதாயிருக்குமாயின் , 
ஏதுவான்து துணிபொருளை நிச்சயித்துக் கொடுக்காமலிருப்ப 
தில்லை என்பதாம் . 

( உஉஉ ) 


( அ - கை ) ஆகையால் பேதத்தைச் சாதித்துக் கொடுக்கும் 
அனுமானத்தோடு முரண்படுகின்றமைபற்றிச் சிற்சத்திக்கு ஒன்றா 
யிருக்கும் தன்மையையறிவிக்கும் வேதங்கள் அதற்கு நித்தியத் 
தன்மை வியாபகத்தன்மை முதலிய ஒப்புமையைத் தோத்திரஞ் 
செய்வதில் கருத்துடையனவெனக் கூறுகின்றார். 


( உஉங ) ஆகையால் ஏதுரூபமான பலத்தால் வியாபிக்கப் 
பட்ட சுருதிகள் , அத்துவித ரூபமான முக்கியப் பொருளையும் 
விட்டுச் சிற்சத்தியினுடைய தோத்திரத்தைச் செய்கின்றன 
வென்பதாம் . 

(உஉ ..) 


( உஉச - உஉசு ) ( அன்றியும் ) பெயர் முதலிய விசேடத் 
தின் நினைவை முன்னிட்டுத் தோன்றுவதாயும் , ஐயமற்றதாயும் , 
பிறட்சியற்றதாயும் , அதுபற்றியே பிரமாணமாயுமிருக்கும் சவி 
கற்பப்பிரத்தியக்ஷ அறிவானது தனக்கு முன்னர்த் தோன்றிய 
யாதொரு நிருவிகற்பப் பிரத்தியக்ஷத்தால் தோன்றுகின்றதோ, 
அந்த நிருவிகற்பப் பிரத்தியக்ஷமும் , ஒரு பொருளுக்குப் பிற 
பொருளினின்றும் வேற்றுமை ரூபமான பேதத்தைக் கொள்ளு 
கிறது . அவ்வாறில்லையாயின் , வேற்றுமையில்லாத நிருவிகற்ப 
அறிவிற்குப்பின் பெயர் முதலிய விசேடணத்துடன் 
சவிகற்ப அறிவும் தோன்றுகிறதில்லையாகுமென்பதாம் . 
( உரை ) இவ்விஷயத்தில் பெயர் 

பிரமாணம் முதலிய 
விசேடங்களின் நினைவை முன்னிட்டுத் தோன்றும் சவிகற்ப 
அறிவும் ஐயமற்ற தாயும் , பிறட்சியடையர்மை முரண்படாமை 


கூடிய 


Woo 


அஷ்டப்பிரகரணம் . 


முதலியவற்றுடன் கூடியதாயுமிருத்தலால் , பிரக்கியக்ஷப்பிர 
மாணமென்றே கொள்ளப்படுகிறது . 

கொள்ளப்படுகிறது . அவ்வாறே பெரியோர் 
களும் அதன் பின்னர்ப் பொருளின் தருமங்களான சாதி உருவ 
முதலியவற்றுடன் கூடி அப்பொருள் புத்தியாலறியப்படுகிறது ; 
அந்த அறிவும் பிரத்தியக்ஷ அறிவெனக் கொள்ளப்பட்டிருக்கிற 
தெனக் கூறுகின்றனர் . கையால் அவ்வாறே பிரமாணமான 
பிரத்தியக்ஷ அறிவும் தனக்கு முன்னர்த் தோன்றிய யாதொரு 
நிருவிகற்ப அறிவால் தோன்றுகின்றதோ அந்த நிருவிகற்ப 
அறிவும் ஒரு பொருளுக்குப் பிறபொருளின் வேற்றுமை ரூப 
மான பேதத்தை அறிகின்றது . எதனாலெனின் , காரியங்களில் 
காரணத்தினுடைய குணங்களின் சேர்க்கை இருத்தலாலும் , 
சற்காரியவாதத்தைக் கொண்டிருத்தலாலுமென்க . நிருவிகற்ப 
அறிவிற்குப் பேதத்தை அறியுந் தன்மை கொள்ளவில்லையாயின் , 
அதற்குப் பின்னர் பேதத்தோடு , கூடியதான சவிகற்ப அறிவு 
தோன்றுகிறதில்லையென்று , அவ்வாறில்லையாயின் என்ற தொட 
ரால் கூறுகின்றார் . ஆனால் பேதமானது ஒன்றினிடத்துப் பிறி 
தொன்றின் இன்மையையறியும் அறிவை முன்னிட்டு நிகழ்கின்ற 
மையால் , காணப்படும் பொருளை விடயமாகக் கொண்ட பிரத்தி 
யகூத்தால் அறியப்படமாட்டாதென மேலே கூறப்பட்டிருக் 
கிறதேயெனில் , அது பொருந்தாது . எதனாலெனின் , பேதம் 
சித்தித்த பின்னர்த்தான் ஒன்றினிடத்துப் பிறிதொன்றினின்மை 
அறியப்படுதலாலென்க . அவ்வாறு கொள்ளவில்லையாயின் , நீர் 
வேண்டுபவன் தீயைத் தொடர்வான் , ஆகையால் நீ கூறிய 
அனைத்தும் பொருத்தமற்றவையேயாகுமென்க . ( உஉச -உஉசு ) 

( உஉஎ ) பேத அறிவு நிகழ்ந்தாற்றான் அனுமானத்திற்கும் 
பயனுடன் கூடியிருக்குந்தன்மை இருக்கின்றது . வியாத்தியுணர்ச் 
சியின் சம்பந்தமானது பொதுவாயிருந்தால் அப்பொழுது முடிந் 
ததைச் சாதித்தலென்னும் சித்த சாதனமாகிய குற்றம் நிகழு 
மென்பதாம் . 

(உரை ) வியாத்தி அறிவின் பொருட்டுப் பேத அறிவு இன் 
றியமையாதாகையால் , அப்பேதவறிவு இருந்தாற்றான் அனு 
மானம் நிகழ்கிறதென்பது கருத்து . பேத அறிவின்றிப் பொது 


க 05 . 


இரத்தினத்திரயம் . 
வாய்ப் பொருள்களின் அறிவுமாத்திரமிருந்தால் அவ்வறிவு முன் 
னரே இருப்பது பற்றிப் பொருளின் நிச்சயமிருக்கின்றது. இருக் 
கவே , ஒரு பொருளில் ஒரு தருமத்தைச் சாதித்தற்பொருட்டு 
அனுமானம் நிகழ்கிறதில்லையென , பொதுவாயிருந்தாலென்பத 
னாற் கூறுகின்றார் என்க . 

( உஉஎ ) 
( அ - கை ) வேறு வழியாகவும் பேதமுண்டென்பதைக் 
கூறுகின்றார் . 

(உ.அ ) அன்றியும் , அத்துவிதத்திற்கும் பேதத்திற்கும் 
பேதங் கொள்ளப் படுமாயின் அப்பொழுது பேதமுண்டென்பது 
சித்திக்கின்றது . இரண்டும் ஒன்றென்று கூறில் நம்மாலுமதுவே 
சாதிக்கப்படுகின்றது என்பதாம் . 


(உரை ) அத்துவிதமென்பதைத்துவிதமென்னும் பேதத்தி 
னின்றும் வேறாகக்கொள்ளின் துவிதம் அத்துவிதமென இரண்டு 
பொருள் சித்திப்பது பற்றிப் பேதஞ் சித்திக்கின்றது . துவித 
அத்துவித ரூபங்களாயுள்ள துவிதத்தையும் அத்துவிதத்தையும் 
ஒன்றெனக் கொண்டால் அப்பொழுது பேதத்திற்கே அத்துவித 
மென்னும் பெயர் நம்மவர்களால் கூறப்படுகின்றதென்பது பற்றி 
எங்களுக்கும் பெயரில் விவாதமில்லையாதலால் அது சம்மதமே 
யாம் . எதனாலெனில் எங்களாலும் இவ்விதமான பேதமே - சாதிக் 
கப்படுகிறதாகையாலென்க . 

( உஉ.அ ) 


( அ - கை ) ஆனால் ஒரே கயிற்றில் பாம்பு முதலியவற்றின் 
மயக்கம் நிகழ்வதுபோல் சத்தியமாயும் ஒன்றாயுமுள்ள சிற்சத்தி 
யில் அசத்தியமான பொருள்களின் பேதவறிவு உண்டாகின்ற 
தென மேலே கூறப்பட்டிருக்கின்றதே எனில் , அது பொருத்த 
மற்றதெனக் கூறுகின்றார் , 


( உஉ . ) திருட்டாந்த மாத்திரத்தால் துணியப்படும் பொரு 
ளின் நிச்சயம் உண்டாகிறதில்லை. ஆகையால் கயிறு பாம்பு திருட் 
டாந்தமானது சீடனுக்கு மோகத்தை மாத்திரமே விளைவிக்கு 
மென்பதாம் . 


கம் 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை) ஏது முதலியனவின்றித் திருட்டாந்த மாத்திரத் 
திற்குப் பொருளை யறிவிக்குந் தன்மை இல்லையாகையால் , திருட் 
டாந்த மாத்திரத்திற்குச் சத்தியத்தன்மை இருப்பினும் அத்து 
விதத்துடன் மாண்படுவது பற்றி அசத்தியமெனக் கொள்ளில் 
தாட்டாந்திகமான சிற்சத்திக்கும் அசத்தியத்தன்மை சம்பவிக்கும் . 
ஆகையால் கயிறு பாம்பு திருட்டாந்தம் பயனற்றதேயாகு 
மென்க . 

( உஉகூ ) 


( உ xo ) ( அன்றியும் ) விசேடம் விளங்கித்தோன்றாமையால் 
சிவஞான மாத்திரத்தால் நசிக்கக்கூடியனவாயுள்ள அந்தந்த உள் 
பொருள்களோடு விவர்த்திக்கின்ற ஆன்ம 

ரூபமான சிற்சத்தி 
யானது கயிற்றுக்கு நிகராக ஆகின்றதில்லை என்பதாம் . 


நசிக்கின்றன . 


(உரை ) கயிறு முதலியவற்றினுண்டான பாம்பு முதலிய 
வற்றின் மயக்கங்கள் - இது கயிறு என்னும் உண்மையறிவால் 
அவ்வாறு உண்மையறிவால் 

நசிக்கின்றமை 
யால் திமிரரோகம் முதலிய குற்றத்தானிகழ்ந்த பாம்புத் 
தோற்றம் அசத்தியமேயாகும் . கடம் படம் முதலிய பொருள் 
களின் தோற்றமோவெனில் , வேறு காலங்களிலும் வேறு தேசங் 
களிலுங்கூட விசேடங் காணப்படாமையால் சிவஞானம் 
தோன்றவில்லையாயின் , எக்காலத்தும் விளங்கிக்கொண்டிருப்பன 
வாயும் , ஒன்றாலும் நாசஞ்செய்யப்படாமை பற்றிச் சத்தியங்களா 
யுமிருக்கும் . அவ்வாறான உள்பொருள்களான உபாதிகளோடு 
விவர்த்தித்துத் தானும் கடம்படம்போல் வெவ்வேறாகத்தோன்று 
கின்ற ஆன்மரூபமான சிற்சத்தியானது கயிற்றோடு சாம்மியமடை 
கிறதில்லை. இதனால் கூறப்பட்ட பொருளாவது-- கடம்படம் 
முதலிய வெளிப் பொருள்களின் பேதம் உண்மையே யாகும் . 
ஆன்மரூபமான சிற்சத்திக்குண்டானதாயும் அந்தந்தப் பொருள் 
களின் முன்னிலையில் அந்தந்தப்பொருள் வடிவமாகத்தோன்றுதல் 
ரூபமாயுமுள்ள புத்தியின் நிச்சயபேதமானது உபாதியால் நிகழ்ந் 
ததாகும் .. இவ்விஷயம் பின்னர் விரிவாகக் கூறப்படுகின்றது . 
ஆகையால் அந்தந்தப் பொருள்களின் முன்னிலையில் தோன்று 
கிறதாயும் அந்தந்தப் பொருள்களின் வடிவமாயுமுள்ள புத்தியின் 


இரத்தினத்திரயம் . 


2 


க othes 


நிச்சய ரூபமான அறிவிற்கு அடிக்கடி பேதமிருப்பினும் , அவ்வித 
நிச்சயத்தின் கருத்தாரூபமாயும் , எக்காலத்தும் ஒரேவிதமாய்த் 
தோன்றுகிறதாயும் , அறிபவன் ரூபமாயுமிருக்கும் சிற்சத்திக்கு 
வேறு ரூபமாக மாறுதல் பொருந்தாது . அன்றியும் அது நித்தி 
யமேயாகும் . எதனாலெனின் , சேதனமாகையாலும் , விகாரமின் 
மையாலுமென்க . ஆகவே ஆன்மரூபமான சிற்சத்திகள் அநேக 
மேயாகும் . ஒன்றென்றால் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே காலத் 
தில் போகா நுபவமும் அவ்வாறே ஒரே காலத்தில் மோக்ஷமும் 
நிகழுமெனக் குற்றம் நம்மால் வேறிடத்தில் கூறப்பட்டிருக்கிற 
தென்க. 

( 260) 


நக . 


( அ - கை ) இனி பசுவாகிய ஆன்மாக்களுக்குப் புத்தி சம் 
பந்தமான நிச்சயத்தினின்றும் ஆன்ம ரூபமான சிற்சத்தியை 
வேறாகப் பிரித்தறியாமையால் நிகழ்ந்த ஆன்மரூபமான சிற்சத்தி 
அநேக ரூபமென்னும் மயக்கம் மலத்தைக் காரணமாகக்கொண்ட 
தெனக் கூறுகின்றார் . 


( உஙக ) படலத்தால் மறைக்கப்பட்ட கண்ணையுடைய புரு 
டனுக்குச் சந்திரன் போல் மலத்தால் மறைக்கப்பட்ட ஞான சக்தி 
யையுடைய பசுவிற்கு அந்த சிற்சித்தியானது அறியப்படாததாய் 
அந்தந்த உள்பொருள்களோடு அவ்வப்பொருள்கள் போல் வேறு 
வேறாகத் தோன்றுகின்றது என்பதாம் . 


(உரை) . எவ்வாறு திமிரரோகத்தால் மறைக்கப்பட்ட கண் 
களையுடைய புருடனுக்குச் சந்திரன் ஒருவனாயிருந்தும் இரண் 
டாகத் தோன்றுகின்றானோ, அவ்வாறே மலத்தால் மறைக்கப் 
பட்ட ஞான பத்தியையுடைய புருடனுக்குச் சேதன ரூபமான 
சிற்சத்தி ஒன்றாயிருந்தும் அநேக ரூபம்போல் தோன்றுகின்ற 
தென்க , 

( உஙக ) 


( அ . - கை ) எவ்வாறு வேறு பிரமாணங்களால் நிச்சயிக்கப் 
பட்ட 

ஒரு சந்திரன் பல சந்திரனாகத் தோன்றுதல் திமிரமெமன் 
னும் நோயைக் காரணமாகக் கொண்டிருக்கிறதோ , அவ்வாறே , 
சாத்திரம் முதலியவற்றால் நிச்சயிக்கப் பட்டதாயும் , ஒன்றாயும் 


04 


அஷ்டப்பிரகரணம் , 


அறிபவன் ரூபமாயுமுள்ள சிற்சத்திக்கும் அநேக ரூபத்தன்மை 
யுண்டென்ற மயக்கம் தனக்குக்காரணமாக மலம் உண்டென்பதை 
அறிவிக்கின்றது என்று கூறுகின்றார் . 


( உ x உ - உஙரு இ ) எவ்வாறு திமிர ரோகமுடைய புருடன் 
அநேக யுத்திகளால் ஊகிக்கின்றவனாயிருந்தும் ஒரே சந்திரனைப் 
பல சந்திரனாக அடிக்கடிப் பார்க்கின்றானோ, எவ்வாறு பித்தத் 
தால் குற்றமடைந்த நாவையுடைய புருடன் பால் தித்திப்பென்று 
ஊகிக்கிறவனாயிருந்தும் காண தோஷத்தால் தித்திப்பான பாலைக் 
கசப்பாகவே யறிகின்றானோ, எவ்வாறு மையுடன் கலந்ததாயும் 
கொதிப்புடையதாயும் உள்ள நீரில் அறிஞர்களுக்கும் அவிவேகத் 
தால் நீர் சூடெனவும் நீர் கறுப்பெனவும் தோன்றுகின்றன ? வா , 
அவ்வாறே சிற்சத்தியானது யுத்திகளுடன் கூடிய அநேக ஆகமங் 
களால் ஆராய்ச்சி செய்யப்பெற்றிருந்தும் அந்தச்சிற்சத்தியானது 
விவர்த்திக்கின்றது தோற்றமுடையது அழிவையுடையது அநேக 
ரூபமான 

ன தன்மையையுடையது என்ற அறிவுகளின் நாசமின்மை 
யானது மலமென்னுங் காரண முண்டென்பதை அறிவிக்கின்ற 
தென்பதாம் . 

( உஙஉ -- உஙருஇ ) 


( அ - கை ) அந்த மலமானது திரவியமாயிருப்பதால் கண்ணி 
னுடைய படலம் போல் அறிவுமாத்திரத்தால் நிவிருத்தியடைகிற 
தில்லை . கண் வைத்தியனுடைய தொழிலால் படலம் ரீவகுமாறு 
போல் பரமசிவனது தீக்ஷை யென்னுந் தொழிலால் மலம் நீங்கு 
கின்றதெனக் கூறுகின்றார் . 


( உஙசு - உ.எ ) எவ்வாறு திமிர முதலிய ரோகம் ஆரோக் . 
கிய சாத்திரங்களில் கூறப்பட்ட கன்மத்தினாலே நீங்குகின்றதோ 
அவ்வாறே அந்த மலமும் சிவசாத்திரங்களிற் கூறப்பட்ட சிவத் 
தியானத்துடன் கூடிய தீக்கை யென்னுங் கன்மத்தினாற்றான் 


. 


இரத்தினத்திரயம் : 


காடு 


படையச் 


கரணமான 


நீங்குகின்றது . அவ்வாறன்றிக் கேடி ஞானங்களினாலும் நீங்கு 
கிறதில்லை * என்.தாம் . 

( உரை ) அந்த மலமானது சிவசாத்திரங்களில் கூறப்படுஞ் 
சிவத்தியானத்தைத் துணையாகக் கொண்ட அந்தத் தீக்கை என் 
னுந் தொழிலால் நீங்குகின்றது . அவ்வாறே ஸ்ரீசுவாயம்புவாக 
மத்திலும் தீக்கையே ஆன்மாவை மலத்தினின்றும் விடுதலை 
செய்கின்றது . 

மேற்பட்டதான சிவபதத்தையும் 
அடையச் செய்கின்றதென்று கூறப்பட்டிருத்தல் காண்க . இவ் 
விஷயத்தில் அனுமானப் பிரயோகமாவது.- மலம் ஞானத்தால் 
நீங்குகிறதில்லை ; ஆன்மாக்களுடைய கரணமான சத்தியை மறைப் 
பதனால் ; ஆன்மாக்களுடைய 

கண்ணைமறைக்கும் 
திமிரசோகம் போலும் . மலம் உண்மைப் பொருள் ; மறைப்பைச் 
செய்தலென்னும் காரியத்தைச் செய்தலினால் ; மயக்கமென் 
னுங் காரியத்தைச் செய்யும் காசம் திமிரம் முதலியன போலும் 
என்க . 

(உசு - உ.எ ) 
( அ - கை ) இவ்வாறு அறிதலைச் செய்யும் அறிபவன் ரூப 
மான சிற்சத்திக்கு நித்தியத்தன்மையைக்கூறும் முறைபற்றி மலத் 
தையும் அதன் நீக்கத்துக்குண்டான காரணத்தையும் கூறிவிட்டு 
அறிவிற்கு விடயமான பிரபஞ்சத்தின் பேதம் உண்மையெனக் 
கூறுகின்றார் . 

(உஙஅ - உஙஅஇ ) மறுக்கப்படாத பி 1 மாணங்களால் தே 
சம் , காலம் , மானுடர் என்னும் பேதங்கள் வெவ்வேறாக விருந் 
தும் ஒன்றுபிறிதொன்றாகத் தோன்றுதலில்லாத உலகமானது 
எவ்வாறு சித்தினுடைய விவர்த்தமாக ஆகும் . அன்றியும் அவ் 
வலகமானது மாயையின் காரியமெனப பிரமாணங்களாலே சாதிக் 
-கப்பட்டிருக்கிறது என்பதாம் . 

(உங.அ - உங அஇ ) 


* இவ்விடத்தில் விலக்கப்பட்ட ஞானம் ஆராய்ச்சி ஞானமாகிய அபா 
ஞானமாம் . அநுபவ அறிவில்லாத வைத்தியன்றொழில் பயன் 
படாதவாறுபோல் அனுபவ ஞானத்தோடு கூடாத தீக்ஷை பயன் 
படாதென்பது கருதியே சிவத்தியானத்துடன் கூடிய தீக்கை என் 
றது கவனிக்கத்தக்கது . 


காக 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) சிற்சத்திக்கு அநேக வடிவங்களாய்த் தோன் றூர் 
தன்மையுண்டென்பது மயக்கத்தானிகழ்ந்ததென முன்னரே 
கூறப்பட்டிருக்கிறதெனக் கூறுகின்றார் . 


(உங.. ) ஆகையால் அணுக்களுக்குப் பந்தஞ் செய்யும் 
மலத்தால் சிற்சத்தி விவர்த்திப்பதாகத் தோன்றுகின்றது என்ப 
தாம் . 

( உஙசு ) 


( அ - கை ) இவ்விஷயத்தையே விரிவாய்க் கூறுகின்றார் . 


( உச ) சிற்சத்தியின் விவர்த்தமாவது யாதொரு பரிணாமத் 
தால் விடய வடிவமாயில்லாவிடினும் விடய வடிவமாய்த் தோன்று 
கின்றதோ அந்தப் பொய்யான பரிணாமமேயாகு மென்பதாம் . 

( உச ) 


( அ - கை ) அவ்விதமான விவர்த்தமும் ஆன்மாக்களுக்குச் 
சிற்சத்தியைப் புத்தியினின்றும் வேறாகப் பிரித்தறியாமையால் 
நிகழ்ந்ததெனக் கூறுகின்றார் . 


( உசக ) ஒன்றுக்கொன்று சம்பந்தம் பற்றியும் சித்துப் 
பொருள் சடப் பொருள்களை விடயமாகக் கொண்டும் இருக்கின்ற 
அந்த விவர்த்தமானது சித்தைச் சடமாகவும் சடத்தைச் சித்தாக 
வும் நினைத்தலென்னும் அத்தியாசத்தால் உண்டாகின்றமையால் 
சித்துச் சடங்களுக்குண்டான பகுத்தறிவின்மையால் தோன்று 
கின்றது என்பதாம் . 

( உசக ) 


( அ - கை ) இதனையே விரிவாய்க் கூறுகின்றார் . 


( உசஉ - உசரு) சித்தானது தன்னுடன் சார்ந்திருக்கும் 
புத்தி தத்துவத்தைத் தன்னினும் வேறாகப் பிரித்தறியாமல் 
தான் விகாரமற்றிருந்தும் புத்தி விருத்தியின் விகாரங்களான 
தோற்றம் முதலியவற்றைத் தன்னிடத்தில் ஏற்றிக்கொண்டு 
தோற்றமுடைய தென்றும் , அழிவையுடைய தென்றும் , அதே 
கத்தன்மையுடையதென்றும் , சுகத்துடன்கூடியதென்றும் , துக் 
கத்துடன்கூடியதென்றும் தன் வடிவத்தை . அணுவிற்குக்காட்டு 


இரத்தினத்திரயம் . 


க o எ 


அவற் 


கொண்டது . 


கின்றது . அதுபோல் ஆன்மாவினிடத்தில் சித்தின் குணமான 
சைதன்னியத்தையும் சடத்தன்மையையும் ஏற்றிக்கொ 
காண்டு 
றைப்பகுத்தறியாமல் நான் பாலனென்றும் நான் இளைத்தவனென் 
றும் அறிகின்றது . இவ்வாறு எல்லா அணுக்களுக்குமுண்டடான இந் 
தச் சிற்சடப்பொருள்களின் பகுத்தறியாமையானது மலத்தைக் 
காரணமாகக் 

மயக்கக்கூட்டங்களுக்கு மூளையா 
யுள்ளது என்பதாம் . 

( உரை ) அநித்தியமாயும் , அசுத்தமாயும் , துக்கமாயுமிருக் 
கும் ஆன்மாவல்லாத பொருள்களில் சித்தியமாயும் சுத்தமாயும் 
சுகரூபமாயுமிருக்கும் ஆன்மத்தோற்ற ரூபமான யாதொரு அவி 
வேகம் புருடர்களுக்கிருக்கின்றதோ, அந்த அவிவேகமானது 
காரணமற்றதில்லை . காரணமற்றதாயிருந்தால் முத்திபெற்ற ஆன் 
மாவிற்கும் அவிவேகம் உண்டாக சேரும் . ஆகையால் அந்த அவி 
வேகத்திற்கு அனாதியாயொரு காரணமிருக்கவேண்டும் . அவி 
வேகம் அனாதியாகையால் அதற்குக் காரணமான மலமும் 
அனாதியே யென்பது கருத்து என்க . 

( உசஉ - உசரு ) 
( அ - கை ) இவ்விஷயத்திற்குக் காரணங்கூறுகின்றார் . 

( உசசு ) . சிற்சத்தி விசேடங்களுக்கு , விசேடணங்க 
கூடிய சடப்பொருள்களோடு விவர்த்தபேதங்கள் , பலமான பந்த 
மின்றிப் பொருத்தமடைகின்றன.வல்ல வென்பதாம் . 

(உரை ) இவ்விடத்துக்கூறிய கருத்தாவது - ஆன்மாக்களு 
டைய அறிவு முதலியவை மலத்தால் மறைக்கப்பட்டிருத்தல் 
பற்றிக் கலைமுதலியவற்றின் வழியாய்த்தான் விளக்கமடைகின் 
றன . 

அவ்வாறு கலைமுதலியவற்றால் தோற்றுவிக்கப்பட்ட 
தோற்றமும் ஆன்மாவல்லாத பொருள்களில் ஆன்மாவென்னும் 
தோற்றமேயாகும் . எதனால்னில் , கலை முதலியவை மோகத் 
தைச் செய்யும் அசுத்தமாயையின் காரியமாகையாலென்க . 

(உசசு ) 


( அ - கை ) விவர்த்த பேதத்திற்குப் பந்தத்தைக் காரண " 
மாய்க் கொண்டிருக்குந் தன்மையை விரித்துக் கூறுகின்றார் . 


காஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


( உசஎ ) யாதொரு காரணத்தால் நானென்னும் அறிவு 
தேகத்திற்றான் தோன்றுகின்றதோ , ஓட்டிற்றோன்றுகின்ற 
தில்லையோ , அவ்வித அறிவும் சிற்சில அணுக்களுக்குத்தான் 
இருக்கின்றதோ , எல்லா அணுக்களுக்கும் இல்லையோ , அந்தக் 
காரணத்தால் அவற்றிற்குக் காரணமாய்ப் பந்தங்கொள்ளப்பட் 
டிருக்கிறது என்பதாம் . 


(உரை ) அந்தச் சிற்சடங்களுக்கு ஒன்றை ஒன்றிலேற்று 
தற்குப் பந்தமே காரணமென்பது கருத்து என்க . 

(உசஎ ) 
( உசஅ - உரு ) ( அன்றியும் ) எந்தப் புருடனுடைய அறிவு 
தொழில்களில் எந்த இந்திரியங்கள் சாதனங்களோ , அந்த இக் 
திரியங்கள் வேறு புருடனுடைய அறிவு தொழில்களில் சாதனங்க 
ளாகவில்லை . அவ்வாறே எல்லாருடைய எல்லா விசிட்ட புத்தியும் 
சித்து விசேடத்தினுடைய விவர்த்தத்தின் பொருட்டுச் சாமார்த் 
தியமுடையதாகிறதில்லை. ஆகையால் இந்த விவர்த்தத்திற்குக் 
காரணமாகப் பந்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும் . புத்தியைப் 
பற்றிய சில சுகதுக்கங்களானவை சில புருடர்களால் அனுபவிக் 
கப்படுகின்றன . எல்லாராலும் அனுபவிக்கப்படவில்லை. 
யால் அச்சுகதுக்கங்களுக்குக் காரணமாகப் பந்தம் ஒப்புக்கொள் 
ளத் தகுந்த தென்பதாம் . 

( உரை ) இவற்றால் கூறப்பட்ட பொருளாவது -- சாத்திரங் 
களிற் கேட்கப்பட்ட சருவஞ்ஞத் தன்மை என்னும் ஆன்மாவின் 
சொரூபம் * சம்சாரவத்தையில் காணப்படாமையினால் அந்த 
அவத்தையில் அதனை விளங்கவொட்டாமல் மறைக்கும் பொரு 
ளான மலம் ஒன்றுண்டென்பதை நிச்சயமாகக் கொள்ளல் வேண் 
டும் . சம்சாரவத்தையில் ஆன்மாக்களுக்குச் சிற்றறிவுடன் கூடி 
யிருக்குந் தன்மை காணப்படுதலால் , கலை முதலியவற்றின் வழி 
யாய் அச்சிற்றறிவிற்குக் காரணமாயும் , மோகத்திற்குக் காரண 


ஆகை 


* சிவனோடு அநாதியே பிரிப்பின்றி நிற்பது பற்றி சிவனுக்குரிய சரு 
வஞ்ஞத் தன்மை சார்ந்ததன் வண்ணமாந் தன்மையுடைய 
ஆன்மாவின் சொரூபமெனப்பட்டது . 


இரத்தினத்திரயம் . 


40 


தாம் . 


மாகையால் மயக்கத்தை யுண்டுபண்ணுவதாயும் உள்ள மாயை 
யென்னும் பந்தம் அவர்களுக்குண்டென்று கொள்ளல் வேண்டும் . 
சுகதுக்க ரூபமான போகமும் அப்போகத்திற்குச் சாதனங்களான 
சரீரேந்திரியங்களும் ஒவ்வொரு ஆன்மாக்கள் தோறும் இன்றி 
யமையாது வேறு வேறாயிருத்தலால் அவ்வித வேற்றுமைக்குக் 
காரணமாகக் கன்மமுண்டென்பதும் நிச்சயமாய்க் கொள்ளல் 
வேண்டுமென்க . 

( உசஅ-- உ நி ) 
( அ - கை ) இது விஷயத்தில் சாங்கிய மதத்தைச் சார்ந்து 
அவிவேகமே முன்னர்க் கூறியவற்றிற்குக் காரணமாகட்டும் ஆன் 
மாவிற்கு அப்பிரசித்தமான மலமென்னும் பந்தம் உண்டென்று 
கூறுதலால் யாது பயன் எனப் பூர்வ பக்ஷியின் சங்கையைக் கூறு 
கின்றார் . 
( உ நிலவ ) அவிவேகமே காரணமாக இருக்கட்டும் என்ப 

( உ 

நிவ ) 
( அ - கை ) அது கூடாதென்று கூறுகின்றார் . 

( உ இ ) ஆன்மாக்களுக்கு அந்த அவிவேகம் எதனாலுண் 
டாயிற்று என்பதாம் . 

(உரை ) அந்தப் புத்தி அறிவு என்னுமிவற்றிற்கு ஒன்றுக் 
கொன்றுள்ள வேற்றுமையை யறியாமையானது எதனாலுண்டா 
யிற்று . அந்த அவிவேகம் காரணமன்றி நிகழ்ந்திருந்தால் முத்த 
னுக்கும் நிகழநேரும் . ஆகையால் அந்த அவிவேகத்திற்குக் 
காரணமாக அனாதியே மறைத்தலைச் செய்யும் மலம் உண்டென் 
பது கொள்ளத்தகுந்தது . அவ்வித மலமில்லாமையாற்றான் முத்த 
னுக்கு மீண்டும் அவிவேக முண்டாகிறதில்லை என்க . (உநஇ ) 

( அ . - கை ) ஆகையினாற்றான் அவ்விதமான மலபந்தத்தை 
நீக்குதற் பொருட்டுப் பரமேசுவரன் உண்டென்று சித்தித்திருப்ப 
தாகக் கூறுகின்றார் . 

(உடுக ) மலமிருத்தலால் பந்தமிருக்கின்றது . அந்த மல 
பந்தமும் பரமசிவனினின்றும் வேறாகவே கொள்ளப்பட்டிருக்கிற 
தென்பதாம் . 

( உருக ) 


ககள் 


அஷ்டப்பிரகரணம் . 


( உருஉ - உ ருஉஇ ) ( ஆகையால் ) அறிவில்லாமல் மோகத்தை 
யடைந்த ஆன்மா அந்தப் பந்தத்திற்குளகப்பட்டிருக்கிறான் . அவ 
னுடைய பந்தத்தை நீக்குவதே முத்தியாகும் .. எல்லாவிதமான 
பந்தமும் நீங்கவே ஆணவ மலமும் நீங்குகின்றது . பின்னர் எல் 
லாப் பொருள்களையும் அறியும்படி செய்யும் சிவசத்தியானது 
விருத்தி யடைகின்றது என்பதாம் . 

( உரை) இதனால் பந்தத்தினுடைய நீக்கமானது பரமசிவ 
னுடைய அனுக்கிரக விசேடத்தாலேயே உண்டாகின்றதென்பது 
கூறப்பட்டதாகும் என்க . 

உரு உ --உருஉஇ ) 
(உருகூ இ ) எல்லா மறைப்புக்களினின்றும் விடுபட்டதாயும் 
பூஜிக்கத் தகுந்ததாயுமுள்ள இந்தச் சிற்சத்தியே ஏகதேசமான 
விடயத்தை மறைத்து எல்லாவிடயங்களையும் அறியும்படி செய் 
கின்றது என்பதாம் . 

(உடுகூ இ ) 
( அ - கை ) எவ்வாறு அறியும்படி செய்கின்றதென்பார்க்குக் 
கூறுகின்றார் . 

( உ நிசஇ ) பர சம்வித்து ரூபமான சிற்சத்திக்குப் பந்த 
மில்லையாகவே , எக்காலத்தும் முத்தான்மாக்களுக்குப் பிறபொ 
ருள்களின் இருப்புமாத்திரம் விளங்குமென்பதாம் . 


(உரை ) முத்தான்மாவினுடைய அறிவில் மலமின்மையால் 
தன்னையும் பிறபொருளையும் அறியும்படி செய்யும் அந்த அறிவா 
னது பிறபொருள்களின் இருப்பு மாத்திரத்தை அறியும்படி செய் 
கின்றது . பெத்தான்மாவிற்குப்போல் முத்தான்மாவிற்குச் சிறப் 
பாகவும் ( அதாவது வேறு வேறாகவும் ) போக்கியப் பொருள் 
களாகவும் பிற பொருள்களை அறியும்படி செய்சிறதில்லை என்பது 
கருத்து . அவ்வாறு அறியும்படி செய்யுமாயின் முத்தனுக்கும் 
சுகதுக்க அறிவு நிகழுமாகையால் போகத்தை அனுபவிக்குங் 
கருத்தா தன்மை நிகழக்கூடுமென்க . 

( உருசஇ ) 
( உருந ) ஆகையால் எல்லா மறிந்தவர்களே முத்தான்மாக் 
களாவர் . சித்துரூபனான தன்னை மாத்திரம் அறிந்தவர்கள் முத் 
தான்மாக்களாகார் என்பதாம் . 


இரத்தினத்திரயம் . 


ககக 


( உரை ) தன்னையறியும் அறிவுமாத்திரையி லிருப்பவர் 
: கள் * முத்தர்களில்லை . சிவன் போல் எல்லாமறிந்தவர்களே முத் 
தர்களென்பது கருத்து என்க . 

(உருடு ) 


( உருரு இ ) ( ஆகையால் ) வெளிப் பொருள்களிருந்தும் 
அவற்றை அறியாமையானது தமசு என்னும் மலத்தால் நிகழ்ந் 
தது என்பதாம் . 


( உரை ) வெளிப்பொருள்களிருந்தும் அவற்றைப் பெத் 
தான்மாக்கள் அறிகிறதில்லை . அதற்குக் காரணம் மலமேயாகும் 
என்க . 

நிருஇ ) 


( அ - கை ) ஆகையால் எல்லாவற்றையும் அறியாதவர்கள் 
முத்தராகாரெனக் கூறுகின்றார் . 


( உருசு ) தமசால் மறைக்கப்பட்ட ஆன்மாக்கள் முத்தர் 
களாக ஆகின்றனரில்லை என்பதாம் . 

(உருசு ) 


( அ - கை ) சொல்லின் சேர்க்கையைத் துணையாகக்கொ 
ண்ட சவிகற்ப அறிவும் பந்தத்திற்குக் காரணமாயிருக்கிறதென்று 
கூறுகின்றார் . 


( உருஎ ) மலத்தால் மறைப்புண்ட உயிர்களுக்குப் பொருள் 
களை அறியும்படி செய்வதில் அவ்வுயிர்களின் அறிவுகளுக்கு விந்து 
வின் கலக்கத்தாலுண்டான சொல்லின் சேர்க்கையோடு கூடிய 
விகற்பமானது உண்டாகிறது . மலமற்ற ஆன்மாக்களுக்கோ 
வெனில் , விந்துவின் கலக்கமான சொல்லின் சேர்க்கை இல்லா 
மையினால் பந்தம் நீங்கினமைபற்றி அன்று பிறந்த பாலனுக்குப் 
போல் விகற்பமற்ற நிருவிகற்பத் தோற்றமே நிகழ்கின்றது 
என்பதாம் . 


* புத்தி விருத்தியின் வேறாகத் தன்னையறிந்த விவேகஞான மாத்திர 
முடைய உர்கள் . 


-க 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) முத்தான்மாக்கள் மாயாகாரியங்கள் 

மாயாகாரியங்களாயும் விந்து 
வின் காரியங்களாயும் உள்ள பாசங்களைத் தாண்டினவர்களாகை 
யால் , சொற்களின் சேர்க்கையைத் துணையாகக்கொண்டதாயும் 
புத்தியைச் சார்ந்ததாயுமிருக்கும் சவிகற்ப அறிவு அவர்களுக் 
குண்டாகிறதில்லை . பிற பொருளைத் துணையாகக்கொள்ளாத சிற் 
சத்தியே அறியத்தகுந்த எல்லாப் பொருள்களையும் அறியும்படி. 
செய்கின்றது . அன்று பிறந்த பாலனை உவமையாகக் கூறியது 
சத்தம் முதலியவற்றின் விகற்பமின்மைக்கு மாத்திரமென்று 
கொள்க . எதனாலெனில் , உண்மையில் பாலனுக்கும் மலமறைப்பு 
இருத்தல்பற்றி உண்மைத்தோற்ற மின்மையாலென்க . ( உ நஎ) 

( அ - கை ) முத்தாண்மாக்களுக்கு மலமின்மையால் அவர் 
களுடைய சத்தியே எல்லாப் பொருள்களையும் உள்ளவாற்றியும் 
படி செய்கின்றதெனக் கூறுகின்றார் . 

(உ.அ ) எந்த உள் பொருளானது எக்காலத்திருக்கின்றதோ 
எக்காலத்திருந்ததோ எக்காலத்திருக்கப் போகின்றதோ அக்கா 
லங்களிலெல்லாம் அந்த உள்பொருளைச் சுயம்பிரகாசமான அழி 
வற்ற அறிவானது உள்ளவாற்றிகின்றது என்பதாம் . 


(உரை ) இவ்வாறே (மோக்ஷ 

வ்வாறே (மோக்ஷ காரிகையிலும் ) சிவனென் 
னுஞ் சூரியனுடைய சத்தி என்னுங் கிரணத்தால் விருத்தி செய் 
யப்பட்ட அறிவென்னுங் கண்ணால் மறைப்பில்லாத ஆன்மா, 
சத்தி முதலியவற்றோடு பரமசிவனைப் பார்க்கின்றானென்று கூறப் 
பட்டிருக்கிறதென்க . 

(உ.அ ) 
( அ - கை ) இந்த முத்தான் மாக்களுக்குச் சருவஞத் 
தன்மை சருவகருத்திருத்தன்மை இருந்தும் தொழில் கிடையா 
தெனக் கூறுகின்றார் . 

(உரு அஇ ) முத்தான்மாக்கள் உலகத்திற்குக் கருத்தாக்க 
ளாகவாகிறதில்லை . சிவனொருவனே உலகத்திற்குக் கருத்தாவா 
வன் என்பதாம் . 

(உரு அஇ ) 


இரத்தினத்திரயம் . 


ககம் 


( அ - கை ) சிவனொருவனே உலகத்திற்குக் கருத்தாவென் 
பது எதனாலென்பார்க்குக் கூறுகின்றார் . 

( உநக ) அநேகர்களுக்குக் கருத்திருத்தன்மை உண்டென் 
பதற்கு ஓரிடத்திலாவது பிரமாணமறியப்படவில்லை யாதலா 
லென்க என்பதாம் . 


(உரை ) அநேகம் கருத்தாக்களையுடைய தேர் முதலியவற் 
றிற்கும் ஸ்தபதி என்னும் ஒருவனுடைய இச்சையையின்றி நிறை 
வேறாமை காணப்பட்டிருக்கிறது . அவ்வாறே வேறு நூல்களி 
லும் எந்தக் காரியத்தை அநேகர் பெருமையை விரும்பித் தங்க 
ளைப் பண்டிதர்களாக எண்ணிக்கொண்டு நடா 

, 
அந்தக் காரியம் உலைந்து முடிவை யடைகின்றதில்லை யெனக் கூறப் 
பட்டிருத்தல் காண்க . ஈசுவரத் தன்மையாவது சொரூபத்தின் 
பிரகாச லாபமே ஆதலால் அது எக்காலத்துங் கெடுதலில்லை . 
ஆதலால் , பிரவாகேசுவர பக்கமும் ஒதுக்கப்பட்டது . ஆகவே 
நித்திய முத்தனான அந்தச் சிவனாலேயே படைத்தல் முதலிய 
காரியங்கள் நிகழ்கின்றன . முத்தர்கள் விருப்பு வெறுப்பு அற்ற 
வர்களாதலால் , படைப்பு முதலிய தொழில்களைச் செய்கின்ற 
ரில்லை என்க . 

( உநசு ) 
( அ - கை ) இன்னும் இவ்விடயத்தையே கூறுகின்றார் . 

( உசு o- உசுக ) நித்திய முத்தமாயும் , கருதமுடியாத மகி 
மையுடையதாயும் , சத்தியென்னும் பெயர்கொண்டதாயுமிருக் 
கும் சிற்சத்தியானது பரமகாரணரான பரமசிவனைப்பற்றி யிருக் 
கின்றது . இந்தப் பரமசிவனும் அந்தச் சத்தியால் சடப்பொருள் 
களை வியாபித்து ஆன்மாக்களின்பொருட்டுப் படைத்தல் , காத் 
தல் , அழித்தல் , மறைத்தல் , அருளல் என்னும் ஐந்து தொழில் 
களையுஞ் செய்கின்றானென்பதாம் , 


( உரை ) இவ்வாறு சிவசத்தியின் ஆராய்ச்சியின் முடிவால் 
அச்சத்திக்குப் பற்றுக் கோடான பரமசிவனுடைய ஆராய்ச்சியும் 
செய்யப்பட்டதாக அறியத்தகுந்தது . எவ்வாறெனில் , உலகம் 


ககது 


அஷ்டப்பிரகரணம் . 


1 , 


அவயவப்பகுப்புடன் கூடியிருப்பதுபற்றிக் காரியப்பொருளாகை 
யால் அவ்வுலகத்திற்குக் கருத்தாவாகவும் , ஆன்மாக்கள் மலத் 
தால் மறைக்கப்பட்டிருத்தலால் அம்மறைப்பை நீக்கி முத்தியைக் 
கொடுப்பவராகவும் , பரமசிவன் உண்டென்பது சித்தித்தது . இவ் 
வாறே பெரியோர்களும் ஆராய்ச்சிக்கு முன்னிலையாயிருக் 
கின்ற உலகமானது அவ்வுலகத்தை யறிந்து செய்யும் கருத்தாவை 
யுடையது ; காரியமாயிருத்தலால் ; பிரத்தியக்ஷத்திற் காணப்படும் 
கடம் முதலியவைபோலுமென்று கூறுகின்றனர் என்க . 

( உசு o- உசுக ) 
( அ - கை ) இனி அந்தப் பரமசிவனுக்குக் காரிய வேற்று 
மையால் வேற்றுமையுண்டென்று கூறுகின்றார் . 

( உசுஉ ) அந்த ஐந்தொழில்களிலும் பரமசிவன் சத்தியோடு 
கூடிச் சத்தனென்றும் , உத்தியோகஞ்செய்யும் முறைபற்றி உத்தி 
யுத்தெனென்றும் , பிரவிருத்தனென்றும் ஆசிரியர்களால் மூன்று 
விதமாய்க் கூறப்படுகின்றான் என்பதாம் . 

( உசுஉ ) 
( அ - கை ) இதனையே விரித்துக் கூறுகின்றார் .. 

(உசுங ) அம்மூவருள் முதலாவதான சத்தன் நிட்கள சிவ 
னென்னும் பெயர்கொண்டவனாகின்றான் . அவனிடத்தில் கிரியை 
யென்னும் பெயர்கொண்ட சிவசத்தியானது விளக்கமடையாமல் 
மூடு தலையடைந்தது போலிருக்கின்றது என்பதாம் . 

(உரை ) சத்தி ஒன்றாகையாலும் , ஞானத்திற்கே கிரியா 
ரூடமாயிருக்குந்தன்மை நிச்சயமாயிருத்தலாலும் , அந்தச் சத்தி 
க்கு ஞானம் கிரியையென்ற வேறுபாடு உபாதியானிகழ்ந்ததென 
அறிவிப்பதற்காகக் கிரியையென்னும் பெயர்கொண்ட சத்தி 
யென்று கூறப்பட்டது . அந்தச் சத்தியானது எல்லா வியாபா 
ரங்களையும் தன்னுளடக்கிக்கொண்டு தான் மாத்திரமாக இருக்குங் 
கால் அந்தச் சத்தியை யதிட்டித்த பரமசிவன் சத்தனென்று 
கூறப்படுகிறான் , அவ்வாறு சத்தி தனித்திருக்கும் நிலையே , 
பரவிந்துவை யதிட்டிக்கும் பரமசிவனுக்கு இயலாவத்தையெனக் 
கூறப்படுகின்றது என்க . 

(உங) 


இரத்தினத்திரயம் . 


ககம் 


( அ - கை ) பின்னர்ப் போகாவத்தையில் உத்தியுத்தனென் 
னுஞ் சொல்லால் கூறப்படுகின்றானெனக் கூறுகின்றார் . 


( உசுச ) அந்தக் கிரியாசத்தியே விளக்கமாயும் , அடையப் 
பட்ட விந்துவின் கருப்ப பாரத்தால் வாட்டமடைந்ததாயும் 
நின்று பதியான பரமசிவனுடைய பரமானந்த சந்ததியை விளங் 
கும்படி செய்கின்றது என்பதாம் . 


(உரை ) அந்தக் கிரியாசத்தி , மகா மாயையின் கலக்கத்தால் 
காரியங்களைத் தோற்றுவிப்பதில் நேர்முகமாகிப் பதியினுடைய 
பரமானந்த சந்ததியென்னும் ஞானக்கிரியைகளின் ஆக்கத்தை 
எப்பொழுது காரியங்களைத் தோற்றுவித்து வெளிப்படுத்துகின் 
றதோ , அப்பொழுது அந்தச் சிவனுக்குக் காத்தலென்னும் 
போகம் நிகழ்கின்றது . இவ்விடத்தில் சிவனுடைய பரமானந்த 
சந்ததி என்பதற்கு ஞானக்கிரியைகளின் ஆக்கமென்றும் , காத்த 
லென்பதற்குப் போகம் என்றும் பொருள்கொள்ளாமல் , ஆனந்த 
சந்ததி என்பதற்குச் சுகத்தின் மிகுதி என்றும் , போகமென்பதற் 
குச் சுகதுக்க அறிவென்றும் பொருள் கொள்ளக்கூடாது . எதனா 
லெனில் , நிர்மலனான பரமசிவனுக்கு உபாதிகளான சுகதுக்கங்கள் 
சம்பவியாதாகையாலென்க . 

( உசுச ) 


( அ - கை ) அப்பொழுது உத்தியோகமென்னும் முயற்சி 
யோடுகூடிய சத்தியையுடைய பரமசிவன் உத்தியுத்தனென்னுஞ் 
சொல்லிற்குப் பொருளாய் விளங்குகின்றானெனக் கூறுகின்றார் . 

(உசுரு ) சகள நிட்களராயும் , ஐந்து மந்திரங்களை வடிவ 
மாகக்கொண்டவராயும் , பிரகாசமுடையவராயும் இருக்குஞ் சதா 
சிவதேவர் , முயற்சியையுடையவராய் முயற்சியையுடைய சத்தி 
யோடுகூடி விளங்குகின்றார் என்பதாம் . 


( உரை ) தொழில் ரூபங்களான உபாதிகளின் வேறுபாட் 
டால் வேறுபாட்டையடைந்த ஈசான முதலிய ஐந்துமந்திர வடி 
வங்களான சத்திகளே சரீரத்தின் றொழிலைச் செய்கின்றமைபற்றி 
அம்மந்திரங்கள் பரமசிவனுக்குச் சரீரமாகக் கூறப்படுகின்றனவே 


சக 


அஷ்டப்பிரகரணம் . 


யன்றி உண்மையில் அவனுக்கு சரீரமில்லை . அவ்வாறே மிருகேந் 
திரத்திலும் ஐந்தொழில்களுக்குபயோகங்களான ஈசானம் , தத் 
புருடம் , அகோரம் , வாமதேவம் , சத்தியோசாதம் என்னும் ஐந்து 
மந்திரங்களால் சிரசு முதலாகப் பரமசிவனது சரீரம் கற்பிக்கப் 
பெற்றிருக்கிறதென்று கூறப்பட்டிருத்தல் காண்க . ஆகையால் 
பரமசிவனுக்கு ஆகமங்களிற் கூறப்பட்டிருக்கும் வடிவங்கள் தியா 
னத்தின் பொருட்டேயாகும் . அவ்வாறே பௌட்கரத்திலும் 
பூஜை செய்பவனுடைய லக்ஷியத்திற்காகப் பரமசிவனுக்கு வடி 
வங்கொள்ளப்பட் டிருக்கின்றதெனக் கூறப்பட்டிருக்கின்றது . 
இவ்விடத்தில் சிவன் சத்திகளுக்குண்டான இலயம் முதலிய 
வேறுபாடானது விந்துவினுடைய நிலை வேறுபாட்டால் உண் 
டானதாகையாலுஞ் சாந்திய தீதகலை ரூபமான அந்த விந்துவை 
இலயாவத்தையாகச் சாத்திரங்களிற் கேட்கப்படுகிறதாகையா 
லும் , சாந்திமுதலிய நான்கு கலைகளின் பரிணாமமே போகத்திற்கு 
அதிட்டானமாகும் . அந்தப் போகாதிட்டானத்தை அதிட் 
டித்த பரமசிவனுக்கும் போகங்கூறப்படுகின்றது . இவ்வாறே 
மதங்க பாரமேசுவரத்திலும் சாந்தி முதலிய நான்கு கலைகள் ரூப 
மாயும் நிர்மலமாயுமிருக்கும் சகள நிட்களத்தில் உலகத்திற்குப் 
பதியான பரமசிவனுக்குப் போகங்கூறப்பட்டிருக்கிறதென கூறப் 
பட்டிருக்கின்றது . அவ்வாறாயின் சதா சிவபுவனங்களை அதிட் 
டிக்குங் காலத்திற்றான் பரமசிவன் ஐந்து மந்திரங்களை வடிவமாக 
வுடையவனாய் சதாசிவ மூர்த்தியாயிருத்தலால் போகாவத் 
தையில் சதாசிவ தேவரைக் கூறியது என்னையெனில் , நிவி 
ருத்தி முதலிய புவனங்களிலும் தனித்தனியே சத்தியோ 
சாதமுதலிய மந்திரவடிவமாகப் பரமசிவன் தியானிக்கத் தகுந்த 
வனாகையால் இவ்வாறு கூறப்பட்டதென்க . அதிகாராவத்தை 
யினையுடைய பிரவிருத்தனுக்கு ஐந்து மந்திரங்களினுடைய கூட் 
டம் வடிவமாயிருத்தல் சதாசிவ புவனத்திற்றானென்று பின்னர்க் 
கூறப்போகிறார் . இவ்விஷயமானது மதங்க பாரமேசுவரத்தில் 
விரிவாய்க் கூறப்பட்டிருத்தலால் விரிவை அவ்விடத்திற் கண்டு 
கொள்கவென்க. 

(( உ 


உசு( ரு ) 


இரத்தினத்திரயம் . 


ககஎ 


( அ - கை ) இனி , சிவசத்திக்கு மந்திரத்தன்மை யுண்டெ 
ன்று கூறுகின்றார் . 


(உக்க ) எல்லா உள்பொருள்களையும் அறிதலினாலும் , சம் 
சாரக்கடலினின்று நீங்கும்படி செய்து காப்பதினாலும் , மனனத் 
துக்கும் திராணத்திற்கும் தருமியான அந்தச் சிவசத்தியானது 
மந்திரவடிவமா யிருக்கின்றதென்பதாம் . 

(உரை ) அவ்வாறே மனனமென்பது எல்லாமறிதல் ; திராண 
மென்பது சமுசாரிகளைக் காத்தல் . இவ்விரண்டுக்குத் தருமியா 
யிருப்பதுபற்றி மந்திரமென கூறப்படுகின்றானென்று சாத்திர்ங்க 
ளில் கூறப்பட்டிருத்தல் காண்க . இவ்விதமான பொருளானது 
சிவனுக்கும் சத்திக்கும் வித்தியேசுவரர்களுக்கும் பொதுவாகும் . 
ஆகையால் வாசகமான சொற்களுக்கும் உபசாரமாய் மந்திரமென் 
னும் பெயர் கூறப்படுகிறதென்க . 

( உசுசு ) 
( அ -- கை ) இந்தச் சிற்சத்திக்கு உபாதி வேறுபாட்டால் 
மந்திர வேறுபாடெனக் கூறுகின்றார் . 


( உசுஎ ) அந்தச் சிற்சத்தியானது காரிய வேறுபாட்டா 
லும் அதிட்டித்தலாலும் தானொன்றாயிருந்தும் ஐந்தாக வேறு 
பாட்டை யடைந்திருக்கின்றது . அது அ திட்டிக்கத்தகுந்த 
விந்துவென்னும் சாந்தி யதீதகலை சாந்திகலை முதலிய ஐந்து 
பொருள்களை விடயமாய்க் கொண்டு பிரகாசிக்கின்றது என்பதாம் . 


(உரை ) விந்து சாந்தி முதலிய புவனங்களை யதிட்டித்த 
லால் சிவனுக்கு ஈசானமுதலிய வேறுபாடு நிகழ்கின்றதென 
முன்னரே கூறப்பட்டிருக்கின்ற தென்க . 

( உசுஎ ) 
( அ - கை ) இதனையே விரிவாய்க் கூறுகின்றார் .. 

( உசுஅ ) விந்து , சாந்தி , வித்தை , பிரதிட்டை , நிவிருத்தி 
என இவ்வைந்து கலைகளும் போகத் தானங்களாகும் . இவற் 
றிற்கு விந்து வென்னும் பெயர் பரமசிவனால் கூறப்பட்டிருக்கின் 
றது என்பதாம் . 


ககது 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) அவ்வாறாயின் சாந்தி முதலிய நான்கு புவனங்கள் 
தானே முன்னர்ப் போகத்தானமாகக் கூறப்பட்டிருக்கின்றன 
வெனில் , அஃதுண்மையே . சாந்தியதீத ரூபமான விந்து இல 
யத்தானமாயிருந்தும் சிருட்டியாரம்பத்தில் அக்கலையிலும் புவ 
னங்கள் தோன்றுகின்றமைபற்றி அதுவும் போகத்தானமெனக் 
கூறப்பட்டது . ஆதலால் விரோதமின்மை கண்டுகொள்க வென்க . 

( உசுஅ ) 
( அ -- கை ) அதுபற்றியே இந்த விந்து கலைகளுக்குக் கார 
ணாவத்தையில் இலயரூபமாக யிருத்தலால் பரவிந்து வெனப் 
பெயர் நிகழ்ந்ததெனக் கூறுகின்றார் . 

(உசுகூ ) ஐந்து கலைகளினுடைய சூக்கும அவத்தையே பர 
விந்து வெனப்படும் . அந்தப் பரவிந்துவை விடயமாகக்கொண்ட 
பரமசிவனது மூர்த்தி பரமூர்த்தியாகும் . காரியத்தை விடயமாகக் 
கொண்ட பரமசிவனது மூர்த்தி அபரமூர்த்தியாகுமென்பதாம் . 

(உரை ) பரமசிவனது பரமூர்த்தியாவது விந்துவை அதிட் 
டிக்கும் இலயாவத்தையான சத்தியேயாகும் . அபரமூர்த்தியா 
வது காரியங்களை யதிட்டிக்கும் சத்தியேயாகுமென்க . (உசுசு ) 

( உ.எ ) நிர்மல ரூபியான யாதொரு சிவசமவேத சத்தி 
யுண்டோ அதுவே தொழில் வேறுபாட்டால் பரமசிவனுக்குச் 
சாதாக்கிய வடிவமாகக் கூறப்படுகின்றதென்பதாம் . 

(உரை ) சிவனோடு பிரிக்கமுடியாத சமவாய சம்பந்தத்தி 
லிருக்கும் சமவேதசத்தியே , விந்துவின் பரிணாமமாயும் , நிவிருத்தி 
புவனம்வரை கீழே வியாபித்திருப்பதாயும் உள்ள சதாசிவ புவ 
னத்தை அதிட்டித்து அதிகாரஞ்செய்வதுபற்றி உபசாரமாகப் 
பரமசிவனது சாதாக்கியவடிவமாய்க் கூறப்படுகின்றதென்பது 
கருத்தென்க , 

(உஎO ) 


( அ- கை ) தீக்ஷை முதலியவற்றால் அந்தந்தப் புவனங் 
களை அடைந்தவருக்குண்டாம் வேறுபாடு உண்மையேயாகும் .. 
அவர்களை யதிட்டிக்கும் சிவசத்திகளுக்குத் தொழில் வேறுபாட் 
டால் வேறுபாடு கூறப்பட்டிருக்கிறதெனக் கூறுகின்றார் . 


இரத்தினத்திரயம் . 


கககப் 


(உஎக -- உஎஉ ) ஆற்றலுடன் கூடிய பரமசிவனால் அதிட் . 
டிக்கப்பெற்ற மகாமாயையானது , மலமற்றவர்களாயும் , போகத் 
தானத்திலிருப்பவர்களாயும் , அதுபற்றிச் சிவரூபர்களாகவுமிருக் 
கும் ஆன்மாக்களுக்குச் சரீரம் போகம் இந்திரியம் இடம் விஞ்ஞா 
னம் முதலிய காரியத்தைச் செய்கின்றதோ, அந்தக் காரிய 
மாகவே பரமசிவனது கிரியாசத்தியும் பரமசிவனும் கூறப்படுகின் 
றன சென்பதாம் . 

(உரை ) சிவசத்தியால் கலக்கஞ்செய்யப்பட்ட மகாமாயை 
யானது எந்தெந்த காரியத்தைத் தோற்றுவிக்கின்றதோ , அந் 
தந்த காரியத்தை அதிட்டிக்கும் சிவன் சத்திகளுக்கும் தொழில் 
வேறுபாட்டாலும் இட வேறுபாட்டாலும் உபசாரமாய் அந்தந் 
தப் பெயர் உண்டாகின்றது . எவ்வாறெனில் , சாந்திபுவனத்தை 
அதிட்டித்து அதனைத் தோற்றுவிக்குங்கால் சிவசத்தியானது 
சாந்தி என்னும் பெயரை யடைகின்றது . சிவன் சாந்தனென் 
னும் பெயரையடைகின்றான் . இவ்வாறே மற்ற இடங்களிலும் 
அறிந்துகொள்க . அவ்வாறே மிருகேந்திரத்திலும் , " நூல்களிற் 
கூறப்பட்டிருக்கும் பதிபேதமானது சத்தி வேறுபாடுபோல் 
காரிய வேறுபாட்டால் உபசாரமாய் நிகழ்ந்தது . காரிய வேறு 
பாடானது தொழில் வேறுபாட்டால் நிகழ்ந்ததெனக் கூறப் 
பட்டிருக்கின்றதென்க ,. 

( உஎக -உஎ2 ) 


( அ - கை ) இதனையே விரிவாய்க் கூறுகின்றார் . 
(உஎங ) காரியங்களைக் காரணமாகக்கொண்ட 

இச்சா 
ஞானக்கிரியைகள் எதிலிருந்து உண்டாயினவோ அந்த ஞானக் 
கிரியா ரூபமான பரமசிவனது சிற்சத்தி ஒன்றேயாகு மென்ப 
தாம் . 


(உரை ) எதிலிருந்து உண்டாயினவோ என்பதற்கு இச்சா 
ஞானக்கிரியைகள் எதனுடைய அவத்தைகளாக இருக்கின்றன 
வோவென்பது கருத்து: 

காரியங்களைக் காரணமாகக்கொண்ட 
என்பதற்குக் காரிய ரூபங்களான உபாதிகளால் நிகழ்ந்ததென் 
பது கருத்தென்க . 

( உஎ . ) , 


கஉ O 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ . - கை ) இவ்வாறு காரியங்களை விடயமாகக்கொண்ட 
சத்தியே பரமசிவனுக்கு வடிவமாயிருக்கிறதென்று கூறப்பட்டது . 
இனி , போக தத்துவம் அதிகார தத்துவமென்னும் இவற்றில் 
வசிப்பவர்களின் சரீரங்களும் விந்து சம்பந்தங்களே யென்று கூறு 
கின்றார் . 


( உஎச ) ஈசுவரர்களுடையவும் அபரமுத்த சிவன்களுடைய 
வுமாக 

மான தேகேந்திரியங்கள் , சுத்தங்களாயும் , மிக அழகுடன் 
கூடினவையாயும் , அதிகாரத்தைச் செய்கின்றனவாயும் இருத்தல் 
பற்றி மகாமாயா மயங்களாயிருக்கின்றன வென்பதாம் . ( உஎச ) 


(உஎடு ) கிரியா ரூபமான அந்தச் சிவசத்தியானது சிவனை 
விட்டுப் பிரியாததாயிருக்கின்றது . அதன் சேர்க்கையால் பரம 
சிவனும் எல்லாக் காரியங்களுக்கும் காரணமாகக் கூறப்படுகின் 
றான் . 

( உஎடு ) 
( அ - கை ) அதிகாராவத்தையைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( உஎசு- உஎசு இ ) அந்தப் பிரபுவான பரமசிவன் , விந்துவி 
விருந்து இறங்கி , அணுசதாசிவர்களால் சூழப்பட்டவராயும் , பதி 
யின் றொழில்களான அதிகாரங்களில் சதாசிவர் மந்திரமகேசுவார் 
களை ஏவுகிறவராயும் , எல்லா அத்துவாக்களினுடைய சிரசில் 
விளங்குகின்றாரென்பதாம் . 


( உரை ) விந்துவிலிருந்து இறங்குதலென்பதற்கு உத்தி 
யோக அவத்தையினின்றும் நீங்கிப் பிரவிருத்தியுடன் கூடியிருக் 
குந் தன்மை யென்பது பொருள் . பிரவிருத்தியாவது சுத்தஞ் 
செய்யத் தகுந்த சதாசிவர்களையும் வித்தியேசுவரர்களையும் 
முறையே அவரவர்களுக்குரிய புவனங்களிலும் அசுத்தாத்துவ 
அதிகாரத்திலும் ஏவுதலாகும் . அதுபற்றியே பிரபுத்தன்மை 
யுடையவராயும் எல்லா அத்துவாக்களையும் அதிட்டிப்பவராயும் 
விளங்குகின்றார் . அஃதாவது சதாசிவ வடிவமுடையவராகத் 
தியானஞ் செய்யத் தகுந்தது என்பது கருத்து என்க . 

( உஎசு- உஎசு இ ) 


இரத்தினத்திரயம் . 


கஉக 


( அ - கை ) இனி , தியானஞ் செய்யத்தகுந்த வடிவங்களி 
ன திட்டானத்தைக் காட்டுகின்றார் . 


(உஎஎ --உ எகூ ) பிரவிருத்தியுடன் கூடிய தேவனான பரம 
சிவன் , ஐந்து சுரோதசுடன் கூடினவராயும் , பிரபுத்தன்மை 
யுடையவராயும் , சத்தியைச் சிரசாகவும் ஞானம் கிரியை இச்சை 
என்னும் மூன்றனையும் விரிந்த மூன்று கண்களாகவும் உடைய 
ராயும் , விஞ்ஞானமென்னும் சந்திர கலையுடன் கூடினவராயும் , 
ஈசான மந்திரத்தைச் சிரசாகவும் தற்புருட மந்திரத்தை முகமாக 
வும் உடை 
டயராயும் , பத்துத் திக்குக்களிலும் கைவரிசைகளையுடைய 
வராயும் , அகோர மந்திரத்தை இருதயமாகவும் வாமதேவ மந்தி 
ரத்தை குஹ்யமாகவும் கொண்டவராயும் , சத்தியோசாத வடிவத் 
தால் விளங்குகின்றவராயும் , எல்லாவற்றையும் பரிசுத்தஞ் செய் 
பவராயும் , சகளமூர்த்தியாயும் விளங்குகின்றாரென்பதாம் . 


(உரை ) இவ்விடத்தில் ஐந்து சுரோதஸ் என்னுஞ் சொல் 
லால் மந்திரரூபமான சத்தியின் ஐந்து அவத்தை வேறுபாடுகள் 
கூறப்படுகின்றனவென்க . 

( உ எஎ -- உஎகூ ) 


( அ - கை ) இவ்வாறு விந்துவின் அவத்தைகளை அதிட்டித் 
தலால் வேறுபாடிருப்பினும் , உண்மையில் சிவனுஞ் சத்தியும் 
ஒன்றெனக் கூறி இவ்விடயத்தைக் கூட்டி முடிக்கின்றார் . 


( உ « 0 ) பரமசிவன் ஒருவனாகவேயிருக்கின்றான் . அவனது 
சத்தியும் விகாரமற்றதாயிருக்கின்றது . அவ்விருவரும் இலயம் 
போகம் அதிகாரமென்னுமிவற்றிலும் சின் மாத்திர வடிவமுடைய 
வராயிருக்கின்றனரென்பதாம் . 

(உஅ ) 


( அ - கை ) இனி , சிவனுக்குஞ் சத்திக்கும் அநேகத் தன் 
மையென்னும் வேறுபாடு உபசாரமாய் நிகழ்ந்ததென்னும் விட 
யத்தை வேறு வழியாய்க் காட்டுதற்பொருட்டு இலய போக 
அதிகாராவத்தைகளை யடைந்த ஆன்மாக்களுக்கு வேறுபாடு உண் 
மையெனக் கூறுகின்றார் . 


கஉஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


(உஅக ) அவ்வாறே அந்தப் பரமசிவனால் அதிட்டிக்கப் 
பட்ட சில ஆன்மாக்கள் நிர்மலமாயும் மிகக் கம்பீரமாயுமிருக்கும் 
சைதன்னிய சமுத்திர ரூபமான தனது சொரூபத்தில் இலயத் 
தையடைந்திருக்கின்றனரென்பதாம் . 

(உரை ) மல பரிபாகமடைந்த சிற்சில ஆன்மாக்கள் அனுக் 
கிரகஞ்செய்யும் அந்தப் பரமசிவனால் அனுக்கிரகஞ் செய் 
யப்பட்டவர்களாய் ; அதாவது 

அனுக்கிரக 

சத்தியால் 
விடுதலை செய்யப்பட்டவர்களாய் ; மிக நிர்மலமாயும் , அதிக 
கம்பீரமாயுமிருக்கும் சருவக்ஞத் தன்மை , சர்வகருத்திருத் 
தன்மை என்னும் சமுத்திர ரூபமான தனது சொரூபத்திலிருக் 
கின்றனர் . பரமசிவனது அனுக்கிரகத்தால் அவனது சாமியரூப 
மான மோக்ஷத்தையடைகின்றன ரென்பது கருத்து . சிவனிடத் 
தில் இலயமடைகின்றனரென்பதற்கு ஐக்கியத்தை யடைகின்றன 
ரென்று பொருள் கொள்ளுதல் கூடாது . அத்துவிதமானது 
முன்னரேயே ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகையாலென்க. இலயா 
வத்தையையுடைய சிவனுடன் சாமியத்தை யடைந்தமையால் 
இவர்களும் இலயாவத்தையை யுடையவர்களெனக் கூறப்படு 
கின்றனரென்க . 

( உ அக ) 
( அ - கை ) விஞ்ஞான கேவலர்களும் 

பரிபாகமடையாத 
மலமாயைகளைத் தாண்டியிருத்தலாலும் , மகாமாயையைப்பற்றி 
யிருத்தலாலும் , போகமில்லாதிருத்தலாலும் , தொழிலற்றவரா 
யிருத்தலாலும் , இலயாவத்தையை யடைந்தவர்களாகக் கூறப்படு 
கின்றனரெனக் கூறுகின்றார் . 

( உ அகஇ ) வேறு சிலர்களும் பரமசிவனால் அடக்கப்பட்ட 
சத்தியுடன் கூடினவர்களாயிருக்கின்றனரென்பதாம் . (உஅகலு ) 

( அ - கை ) போகாவத்தையை அடைந்தவர்களைப் பற்றிக் 
கூறுகின்றார் . 

( உ அஉ இ ) வேறு சிலர் பரிணாமத்துடன் கூடிய மகாமாயை 
யை ஆலிங்கனஞ் செய்து கொண்டு போகத்தில் ஆசைகொண்ட 
வர்களாயும் , அந்த மகாமாயையினுடைய சேர்க்கையாலுண்டான 
சுகத்தில் பற்றிய மனதுடையவர்களாயுமிருக்கின்றனர் என்பதாம் . 


இரத்தினத்திரயம் . 


க 2 


( உரை ) சாந்தி முதலிய புவனரூபமாகப் பரிணமித்த மகா : 
மாயையைப்பற்றி யிருக்கின்றனரென்பது கருத்து என்க . 

( உ அ 2 இ ) 


( அ - கை ) அதிகார 
பற்றிக் கூறுகின்றார் . 


அவத்தையை அடைந்தவர்களைப் 


( 2 அங.இ ) அவ்வாறே வேறு சிலர் பரமாகாசமென்னும் 
மகாமாயையைச் சார்ந்து அத்துவாக்களினுடைய சிரசிலிருந்து 
கொண்டு பரமசிவனுடைய ஆணையைப்பெற்று ஐந்தொழில் செய் 
கின்றனரென்பதாம் . 


(உரை ) அனந்தர் முதலியோர் சுத்தாத்துவாவின் சிரசி 
லுள்ள மகாமாயா புவனங்களைச் சார்ந்து பரமசிவனுடைய ஆணை 
யால் ஐந்தொழில் புரிகின்றவராய் இருக்கின்றனரெனக் கூறப் 
பட்டிருக்கின்றது என்க . 

( உ.அ. இ ) 
(உஅச - உஅடு ) இலயம் போகம் அதிகாரமென்னும் 
இவற்றுடன் 

கூடிய 

ஆன்மாக்களை அதிட்டித்தலால் , பரம 
சிவன் ஒருவனாயிருந்தும் உபசாரமாய் வேறுபாட்டையடைகின் 
றான் . . அதுபோலவே சத்தியும் வேறுபாட்டை யடைகின்றது . 
இனி, சிவனுக்கும் சத்திக்குமுண்டான வேறுபாடு கூறப்படுகின் 
றது என்பதாம் . 

( உ அச - உஅரு 


( அ - கை ) சிவசத்திகளின் வேற்றுமையைப் பற்றிக் கூறு 
கின்றார் . 


( உ அசு ) சுத்தாத்துவாவில் சிவன் கருத்தாவாகவும் சத்தி 
கரணமாகவும் கொள்ளப்பட்டிருக்கின்றது . தன்னிடமிருக்கும் 
நிறைந்த சைதன்னிய வடிவமான அந்தப் பரமசிவன் அந்தச்சத் 
திக்குப் பற்றுக்கோடாக இருக்கின்றானென்பதாம் . ( உ அசு ) 


( அ - கை ) தரும தருமித்தன்மை பற்றி இந்தச் சிவ்சத்தி 
களுக்கு வேறுபாடு நிகழ்ந்தது . அந்தத் தரும தருமி இரண் 


ரண்ட 


-கஉசு 


அஷ்டப்பிரகரணம் . 


னுள் தருமி சொருபமான அறிவு தன்னிடத்திலேயே யிருக்கின் 
றது . விடயங்களை அறிவதில் சாமர்த்திய ரூபமான அறிவானது 
தருமமாகக் கூறப்படுகிறதெனக் கூறுகின்றார் . 


( உ அஎ ) அந்த அறிவானது எல்லாப் பொருள்களையும் அறி 
வதில் சாமர்த்தியம் பொருந்திய தோற்றமுடையதாயும் வியாபிக் 
கும் சொரூபமாயும் இருக்கும் பரமசிவனுடைய மகிமையாகின் 
றது என்பதாம் . 

( உ அஎ) 


( உ அஅ - உ அஅஇ ) மகத்தன்மை பொருந்திய பரமசிவன் 
எல்லாப் பொருள்களிலும் வியாபகமாயிருக்கின்றான் . அந்தச் 
சத்திசிவமென்னும் இரண்டனுள் , சிவமென்னும் பெயர் கொண்ட 
அறிவைப் பிறபொருளைத் துணையாகக் கொள்ளாத வடிவமென் 
றும் , அவனது சத்தியைப் பிறபொருளைத் துணையாகக் கொண் 
டிருக்கும் வடிவமென்றும் வித்துவான்கள் கூறுகின்றனரென்ப 
தாம் . 

(உரை ) எல்லா விடயங்களிலும் வியாபகமான சாமர்த்தி 
யத்துடன் கூடியிருப்பதுபற்றிப் பரமசிவன் எல்லாப்பொருள்களை 
யும் வியாபித்தவனாகின்றான் . சிவமென்னும் பெயர் கொண்ட 
வென்பதனால் இப்பொருளையே விளக்கஞ் செய்கின்றார் . பிற 
பொருளைத் துணையாகக் கொண்டதென்பதற்கு விடயங்களைத் 
துணையாகக்கொண்டதென்பது பொருளென்க . ( உ அஅ - உ அஅஇ ) 

( அ - கை ) எதனாலிவ்வாறு கற்பிக்கப்படுகிறதென்பார்க்குக் 
கூறுகின்றார் , 


(உஅ + இ ) எல்லாப்பொருள்களுக்கும் பிற பொருளைத் 
துணையாகக் கொள்வதனாலும் , துணையாகக் கொள்ளாமையாலும் 
இரண்டு வடிவம் அறியப்படுகின்றது . ஆகையால் சிற்சத்தி 
யானது சிவனைப்பற்றி யிருக்கின்றது என்பதாம் . 

( உரை ) சடப்பொருளில் சுடு தலைசசெய்யும் அக்கினிக்குச் 
சுடப்படும் பொருள்களான விறகு முதலிய பிறபொருள்களின் 
சம்பந்தத்தில் சுடுதலென்னும் சாமர்த்தியம் காணப்படுகின்றது . 


இரத்தினத்திரயம் . 


க 2 ரு 


பிறபொருள்களின் சம்பந்தமில்லையாயின் அந்தச் சாமர்த்தியம் 
விளங்கித் தோன்றுகிறதில்லை . சித்துப் பொருளில் ஆன்மாவி 
னிடத்தில் விடயங்களைத் துணையாகக் கொள்ளும் விடய அறிவு 
ரூபமான அறிவும் , அறிபவன் ரூபமான சுயம்பிரகாச அறிவும் 
இருக்கின்றன . ஆகையால் எல்லாப் பொருள்களுக்கும் இரண்டு 
வடிவமுண்டு . அதுபற்றிச் 

சிவனிடமும் பிறபொருள்களைத் 
துணையாகக் கொள்ளும் சத்தியென்னும் வடிவமிருக்கின்றது 
என்க . 

( உ அகூ இ ) 
( அ -- கை ) அவ்வாறாயின் ஆன்மசத்தியினின்றும் சிவசத் 
திக்கு விசேடமென்னை என்பார்க்குக் கூறுகின்றார் . 


( 2.கூ0-உகூக ) யாதொரு காரணத்தால் எக்காலத்தும் 
விளங்கித்தோன்றுகின்றதாயும் , காலதேசங்களால் வரையப்படாத 
தாயுமான மகிமைபொருந்திய பரமசிவனுக்கு அறியத்தகுந்த 
பொருள் , அதிட்டிக்கத்தகுந்த பொருள் , செய்யத் தகுந்த 
பொருள் என்னுமிவற்றில் சத்தியென்னும் வடிவத்தைத்தவிர 
வோ 
வறான பொருள் கரணமாயிருக்கவில்லையோ , அந்தக்காரணத் 
தால் சத்தியானது பரமசிவனுடைய பிறபொருளைத் துணையாகக் 
கொள்ளும் வடிவமாகின்றது என்பதாம் . 

( உரை ) பரமசிவன் நித்தியமுத்தனாகையால் பொருள்களை 
அறியும் விடயத்தில் சத்தியைத் தவிர வேறான புத்தி முதலிய 
கரணங்களையும் ஒளி முதலிய துணைக்கருவிகளையும் துணையாகக் 
கொள்ளவில்லை. அதுபற்றிச் சத்தியே அவனுடைய பிறபொரு 
ளைத் துணையாகக் கொள்ளும் வடிவமாகின்றது . வேறொன்றும் 
ஆகின்றதில்லை என்க . 

( உ + o- உகூக 
( அ - கை ) பெத்தான் மாக்களுக்கு விடயங்களைத் துணை 
யாகக் கொள்ளும் சத்தியானது தனது சொரூபமாத்திரமாய் 
( அஃதாவது சுதந்திரமாய் ) காரியங்களைக்குறித்துக் கரணமாகின்ற 
தில்லை . எதனாலெனில் , அந்தப் பெத்தான்ம சத்திகளுக்குப் 
புத்தி முதலிய கரணங்களின் துணை காணப்படுதலாலென்று கூறு 
கின்றார் . 


-கஉசு 


அஷ்டப்பிரகரணம் . 


உகூஉ ) அனைவருக்கும் இந்தச் சத்தியானது விடயத்தைத் 
துணையாகக் கொள்ளும் ரூபமாத்திரமாயிருந்துகொண்டு காரியங் 
களுக்குக் கரணமாகின்றதில்லை . காரியமான புத்திரன் முதலிய 
ரூபங்கள் வேறுவிதமாக அறியப்படுதலால் என்பதாம் . 


(உரை ) அனைவருக்கும் என்றவிடத்தில் சிவனுக்கு என்று 
பாட பேதமுண்டு . அந்தப்பாடத்திற்குக் கேவலனான பரம சிவ 
னுடைய ஞானமானது சொரூபமாத்திரமாயிருந்து கொண்டு காரி 
யங்களுக்குக் கரணமாகின்றதில்லை . விடயங்களைத் துணையாகக் 

ட கரணமாகின்றது என்று பொருள் கொள்க . பெத் 
தான்மாக்களுக்கு அவ்வாறில்லை . எதனாலெனில் , பார்க்கப்பட்ட 
காரிய ரூபமான புத்திரன் முதலியோருக்கு , விடயம் முதலியவற் 
றைத் துணையாகக்கொண்ட பிதா முதலியோரின் ஞானமுதலிய 
வற்றாற்றான் உற்பத்தி காணப்படுதலால் என்பது பெருளாகக் 
காள்கவென்க . 

( உக 2 ) 


( அ - கை ) ஆகையால் பரமசிவனுக்கும் விடயங்களைத் 
துணையாகக்கொள்ளாத அறிதல் ரூபமான அறிவு சம்பவிக்க 
வில்லையெனக் கூறுகின்றார் . 


(உகஉ இ ) விடயமற்ற அறிவுகிடையாது . அதுவே விடய 
அறிவாதலால் என்பதாம் . 


(உரை ) அவ்வாறாயின் விடயங்களின் சேர்க்கையிலேயே 
அறிவு நிகழ்கின்றமையால் பரமசிவனுடைய தரும சொரூபத் 
திற்கு அநித்தியத்தன்மை வருமேயெனில் , வராது . எதனா 
லெனில் , பரமசிவனுக்கு எக்காலத்தும் விந்து முதலிய நித்தியப் 
பொருள்கள் விடயமாயிருத்தலாலும் , அறியுஞ் சாமர்த்தியமா 
னது அறிபவனிடத்தில் சமவாய சம்பந்தத்தால் எப்பொழுது 
மிருத்தலாலுமென்க . 

( உ •உஇ ) 


. 


முதலிய என்றதனால் , கன்மங் காலம் தத்துவங்கள் கொள்ளப்படும் . 


இரத்தினத்திரயம் . 


கஉஎ 


சா 


( அ - கை ) அவ்வாறாயின் ஆன்மாக்களுக்கு இது கருமை 
யாயிருக்கின்றதென்னும் அறிவு நீங்கி இது பொன்மையாயிருக் 
கின்றதென்னும் அறிவுமுறையே உண்டாகின்றமையால் அறியுஞ் 

மர்பத்தியமும் அநித்தியமாகவே அறியப்படுகின்றதென்பார்க் 
குக் கூறுகின்றார் . 

( உகூ , இ ) யாதொருகாரணத்தால் சிறிது காலத்தில் வேறு 
விதமாய்த் தோன்றுதலே அழிவுடைய பொருள்களின் தரும 
மாக விருக்கின்றதோ, அந்தக்காரணத்தால் கருமை பொன்மை 
என்னும் இவற்றை விடயங்களாகக் கொண்ட அறிவுகள் ஒன்றுக் 
கொன்று 

மாறுதலாயிருக்கின்றமைபற்றி அழிவுடையனவே . 
அவ்வறிவுகளை அறியும் ரூபமான சாமர்த்தியம் அழிவில்லாதது 
என்பதாம் . 


(உரை ) கருமையாயிருக்கின்றதென்னும் நிச்சயத்தினின் 
றும் வேறான பொன்மையாயிருக்கின்றதென்னும் நிச்சய ரூப 
மான புத்தி விருத்தியான அழிவினையுடையதாகையாலும் 
ஒன்றுக்கொன்று விரோதமாதலாலும் முறையே வெவ்வேறாய்த் 
தோன்றினும் சுகதுக்க ரூபமான 

புத்தியையறிதலென்னுஞ் 
சாமர்த்தியம் எக்காலத்தும் அறிபவனிடத்தில் சமவாயச் சேர்க் 
கையாலிருக்கின்றதாக அறியப்படு தலால் அந்தச் சாமர்த்தியம் 
அழிவில்லாததே . ஆகையால் வெவ்வேறான தோற்றங்களெல் 
லாம் புத்திவிருத்தியின் பரிணாமங்களே ஆகுமென்க . ( உக . இ ) 

( உகச இ ) ஆகையால் , அழிவில்லாத ஆன்மசாமர்த்தியம் 
நித்தியமாகவேயிருக்கின்றது . இதுபோலவே சிவசத்தியானது 
தனக்குப் பற்றுக்கோடான பரமசிவனினின்றும் வேறாயிருக்கின் 
கிறது . அந்தப் பரமசிவனும் அந்தச் சத்தியினின்றும் வேறா 
யிருக்கின்றான் . ஆகையால் சிவனுஞ் சத்தியும் தருமியும் தரும 
மும் ஆகுமென்பதாம் . 


(உரை ) அந்த ஆன்ம சாமர்த்தியமான சத்தியையும் சிவ 
சாமர்த்தியமான சத்தியைப் போல் நித்தியமாகக் கொள்ளல் 
வேண்டும் . இவ்வாறாகவே சிவனுக்குஞ் சத்திக்கும் சொரூபத் 


கஉஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


மை 


தா 


தில் வேற்றுமை இல்லையாயினும் , தரும தருமி ரூபமான வேற்று 

உண்மையேயாகும் . ஆகையால் சிவசத்தி சிவனுடைய 
தருமமேயாகுமென்க . 

(உகூச இ ) 
( அ - கை ) இவ்விடயத்தில் பூர்வபக்ஷியின் சங்கையைக் 
கூறுகின்றார் . 

( உகூடு இ ) ஞானவடிவினனான பரமசிவனிடத்தில் 
ழில் ரூபமான உபாதிபற்றிச் சத்தியென்னும் பெயர் நிகழ்ந்திருக் 
கிறதேயன்றி உண்மையில் பிறபொருளைத் துணையாகக்கொண் 
டிருக்கும் சத்தி என்னுந் தருமம் அவனிடத்திலில்லை யென்று 
சிலர் கூறுகின்றனரென்பதாம் . 

( உரை ) தருமியின் சொரூபந்தான் உண்மை . 
தரும் 
சொரூபம் உண்மையில்லையென்பது கருத்தென்க . (உகூடு இ ) 

( அ - கை ) பூர்வபக்ஷிக்கு விடை கூறுகின்றார் . 


( உகூசு இ ) கரணமில்லாது காரியத்தைச் செய்பவன் கருத் 
தாவாயிருக்கின்றானென்னும் யுத்திக்கும் பிரத்தியக்ஷத்திற்கும் 
மாறுபட்ட இவர்களுடைய புத்தியானது மிகப்பொருத்தமற்ற 
தென்பதாம் . 

(உரை ) குலாலன் முதலியோருக்குத் தண்டம் முதலிய 
கரணங்களின்றிக் கருத்திருத்தன்மை காணப்படாமையால் கருத் 
தாவான சிவனுக்கும் கரணம் நிச்சயமாய் வேண்டும் . அந்தக் 
கரணம் சத்தியேயாகும் . அவ்வாறே மிருகேந்திரத்திலும் , “ பரம 
சிவனுக்குச் சத்தியைத் தவிர வேறு கரணங்கிடையா 

தென்று 
கூறப்பட்டிருக்கின்றமை காண்க . இவ்வாறே ஆன்மாக்களுக்கும் 
அவர்களுடைய தேகத்தின் அசைதலில் - சத்தியே கரணமாகக் 
கூறப்பட்டிருக்கிறது . அன்றியும் அறிவு ரூபமான சத்தியை 
உண்மையாகக் கொள்ளவில்லையாயின் திதி காலத்திலும் உபாதி 
யான சதாசிவ தத்துவம் முதலிய விந்து காரியங்களை விடய 
மாகக் கொள்ளாமையால் , இந்தப் பரமசிவனுக்குச் சதாசிவம் 
முதலிய வேற்றுமையைக் கற்பித்ததும் பொருத்தமற்றதாகின்ற 
தென்க . 

(உசுசு இ ) 


இரத்தினத்திரயம் . 


கஉ 


( அ - கை ) விந்து காரியமான சதாசிவ தத்துவமுதலிய 
உபாதிகளின் அறிவு இல்லையாயினும் உபசாரமாய்ச் சதாசிவ : 
முதலிய வேற்றுமையைக் கொள்வோமெனில் , பரமசிவனுக்கு 
எக்காலத்தும் அதிகார அவத்தைதானிருக்கும் . இலயாவத்தை 
ராது . எதனாலெனில் , விசேடமின்மையாலென்று கூறுகின்றார் . 


(உகூஎஇ ) அன்றியும் , அறிவிற்கு விடயமாகாத காரியமே 
பரமசிவனுக்கு உபாதியென்று கொண்டால் எக்காலத்தும் உபாதி 
யுடன் கூடியிருத்தலால் உபாதியற்றவனாகப் பரமசிவன் எக் 
காலத்துமிருக்க மாட்டானென்பதாம் . 

(உக எஇ ) 


( அ - கை ) விந்து முதலியவற்றைப் பரமசிவன் அறிய 
வில்லையாயின் , அவற்றைக் கலக்கஞ்செய்வனென்பதும் பொருத்த 
மற்றது ; அறியப்படாததைச் செய்ய முடியாதாகையாலென்று 
கூறுகின்றார் . 


( உகூஅ ) காரணத்தினுடைய அறிவில்லாதவன் எவ்வாறு 
கருத்தாவாக விருப்பன் என்பதாம் . 

( உக அ ) 


( அ -- கை ) அன்றியும் ஆன்மாக்களையும் சிவனுக்குச் சம 
மான குணமுடைமை பற்றித் தருமி ரூபமாய்க் கொண்டு தரும 
ரூபமான அறிவைக் கொள்ள வில்லையாயின் , அவர்களுக்குச் சுகம் 
முதலியவற்றின் அறிவு ரூபமான போகமும் நிகழ்கின்றதில்லை 
யெனக் கூறுகின்றார் . 


1 


( உகூஅஇ ) புருடன்றான் தருமரூபமான சத்தியையின்றிச் 
சுகதுக்க ரூபமான புத்தியை எவ்வாறு அறிவன் என்பதாம் . 

( உசு அஇ ) 


( உகூகூஇ ) ( இவ்வாறாகவே ) இந்த எல்லாவுலகங்களும் சத்தி 
யென்னும் தீபமில்லையாயின் அஞ்ஞானமென்னும் பெரிய இரு 
ளுடன் கூடினவையாகும் . அன்றியும் சத்தியற்ற பரமசிவனுக்குத் 
தான் என்ன செய்ய முடியும் என்பதாம் . 


க 


க ho 


அஷ்டப்பிரகரணம் , 


( உரை ) சத்தியைக் கொள்ளவில்லையாயின் போக மோக்ஷத் 
தின் பொருட்டு ஒருவித முயற்சியுமின்றிச் சூனியமாக உலக 
மாகின்ற தென்பது கருத்து என்க . 

( உகக இ ) 


( K00 இ ) ஆகையால் சிவனுடைய சத்தியானது சிவனோடு 
விட்டுப் பிரியாததாயிருந்தபோதிலும் மசூரை யென்னும் தானிய 
விசேடம் அங்குட்ட மென்னும் தானியவிசேடத்தினின்றும் எவ் 
வாறு வேறாயிருக்கின்றதோ அவ்வாறு வேறாயிருக்கின்றது . அவ் 
வாறு வேறாயிருப்பினும் முன்னர்க்கூறப்பட்ட தரும தருமி 
யென்னுங் காரணங்களால் வேறாகவுமில்லை என்பதாம் . 


(உரை ) எவ்வாறு மசூரை யென்னும் தானியவிசேடமும் 
அங்குட்டமென்னும தானியவிசேடமும் ஒரே இனமாயிருந்தும் 
சில வடிவ வேறுபாட்டால் வேற்றுமை யடைகின்றனவோ , அவ் 
வாறே சிவனும் சத்தியும் வெவ்வேறு பொருள்களாயில்லையாயி 
னும் தரும தருமித் தன்மையால் வேறுபாடுடையனவாயிருக் 
கின்றன . இவ்விடத்தில் மசூரை அங்குட்டங்களைத் திருட்டாந்த 
மாகக் கூறியது சாதியொருமைபற்றி ஒன்றென்னும் விடயத் 
தில் கூறப்பட்டது . உண்மையில் அங்குட்டத்திற்கும் மசூரைக் 
கும் வேற்றுமையுள தாகையாலென்க . இவ்வாறே சிவனுக்குஞ் 
சத்திக்கும் தரும தருமி ரூபமான வேற்றுமையிருந்தும் தாதான் 
மியச் சேர்க்கையால் , வேறான ஆன்மாவைப்போல் வேற்றுமை 
கிடையாதென்று , “ முன்னர்க் கூறப்பட்ட காரணங்களால் , " என் 
பதனால் கூறுகின்றாரென்க, 

( 1.00 இ ) 


( அ - கை ) , சத்திக்கும் சத்திமானுக்கும் வடிவத்தில் வேற் 
றுமையில்லையாயினும் தரும தருமித் தன்மைபற்றி வேற்றுமை 
யுண்டென்பதைக் கூறிவிட்டு இவ்விடயத்தைக்கூட்டி முடிக்கின் 
சார் . 


( 150 கஇ ) இந்தச் சத்தியானது பரமசிவனோடு பிரிக்க முடி 
யாத அபின்னத்திலிருந்தும் சூரியனுடைய கிரணம்போல் நிர்மல 
மாயும் சுபாவசித்தமாயும் பரமசிவனைப் பற்றுக்கோடாய்க் 
கொண்ட தாயும் வேறாயுமிருக்கின்றது என்பதாம் . { x0கஇ ) 


இரத்தினத்திரயம் . 


ககக 


( அ - கை ) பரமசிவன் விந்துவென்னும் சடசத்தியினா 
லேயே காரியத்தைச் செய்யட்டும் ; சிற்சத்தியினால் யாதுபய 
னென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( கூ 02 இ ) இந்தப் பரமேசுவரன் தன்னினின்றும் மிக 
வேற்றுமையை யுடையதான 

விந்து வென்னும் சத்தியைக் 
கொண்டு ஒருபொழுதும் ஒரு பொருளையும் செய்கின்றானில்லை . 
அறிகின்றானில்லை என்பதாம் . 


(உரை ) விந்துவானது முதற்காரணமாயிருப்பது பற்றி வெ 
ளிச் சாதனமாயிருத்தலாலும் முதற்காரணமாயிருப்பது பற்றியே 
அசேதனப் பொருளாயிருத்தலாலும் , சித்து ரூபமாயும் தன்னி 
டத்தில் சமவாயச் சேர்க்கையால் இருக்கின்றதாயுமுள்ள சத்தி 
யையின்றி விந்து முதலிய பொருள்களை விடயமாகச் செய்வதற் 
கும் அவற்றைக் கலக்கஞ் செய்வதற்கும் சிவன் சமர்த்தனாகின்றா 
னில்லை . உலகத்திலும் குலாலன் முதலியோர் சிற்சத்தியோடு 
கூடியே கடம் முதலிய காரியங்களைச் செய்கின்றவர்களாகக் 
காணப்படுகின்றனராகையாலென்க . 

( ங.0 உ இ ) 
( அ - கை . ) அவ்வாறாயின் சத்தியையின்றிப் பரமசிவ 
னுக்கு ஒரு காரியத்தையுஞ் செய்யுந்தன்மை இல்லாமையால் 
இந்தச்சத்தியே உலகத்திற்கு நிமித்த காரணமாக விருக்கட்டும் . 
பெரியோர்களும் “ சத்தியே யாதொரு உன்னையின்றிப் பரமசிவ 
னும் சருவஞ்ஞனாயில்லையோ அத்தகைய உன்பொருட்டு நமஸ் 
கார " மென்று சத்தியைப் புகழ்ந்திருக்கின்றனரெனில் , அது பொ 
ருந்தாது . எதனாலெனில் , சத்தியானது தருமமாகையால் அது 
தருமியைவிட்டு இராமையால் அச்சத்திக்குத் தருமியாகச் சங் " 
கற்பமாத்திரத்தால் உலகத்திற்குக் கருத்தாவான பரமசிவன் நிச் 
சயமாய் வேண்டுமென்று கூறுகின்றார் : 


1 


( KOW ) ஒருவிதமான விசேடமற்றவனாயிருந்தும் பரமசிவ 
னே உலகத்திற்கு நிமித்த காரணனாயிருக்கின்றானென்பதாம் . 

( ங OB ) 


கம் 2 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) - இனி , கருத்திரு சத்திக்கு உபசாரமாய்க் கூற 
பட்ட வேற்றுமை விஷயத்தில் உபாதியாயுள்ள காரியங்களின் 
வேறுபாடு உண்மையென்று கூறுகின்றார் . 


( ங OW . இ ) காரிய வேறுபாடானது காரியங்களின் அவத்தை 
வேறுபாட்டால் நிகழ்கின்றது என்பதாம் . 

( ROX 

இ ) 
( அ- கை . ) இதனையே விரியாய்க் கூறுகின்றார் . 

( .0சஇ - ஈ.05 இ ) ஒடுங்கிய காரியங்களையுடையதாயும் 
சிவசத்தியாலேவப்பட்டதாயுமிருக்கும் விந்துவானது சிருட்டி 
யின் பொருட்டும் நிலைத்தலின் பொருட்டும் படைக்கப்பட்ட 
உலகத்தின் ஒடுக்கத்தின் பொருட்டும் அவத்தையின் வேறு 
பாட்டை யடைந்து நீண்ட நாளாக இருக்கும்படி செய்யப்பட்ட 
உலகத்தையுடையதாய்ப் பிரவிருத்திக்கின்றது என்பதாம் . 

( ங 0 ச இ -- ங O 5 இ ) 
( அ - கை ,) இவ்விஷயத்தையே திருட்டாந்த முகத்தால் 
காட்டுகின்றார் . 

( ஙசு இ ) எவ்வாறு மண்ணானது வேறுவிதமான அவத் 
தையால் கடத்தைத் தோற்றுவிக்கின்றதோ , அவ்வாறே இந்த 
விந்துவும் தோற்றுவிக்கின்றது என்பதாம் . 

( $.0 சு இ ) 
( ங O எ - கூகூ ) ( அன்றியும் ) இந்த விந்துவானது 
சிவன் விகாரமற்றவனாயிருந்தும் அவனிடத்தில் அவனுடைய சத் 
தியால் கலக்கஞ் செய்யப்பட்டதாய் அந்தந்த விருத்தி விசேடத் 
தால் காரிய வேறுபாட்டின் பொருட்டுச் சேருகின்றது . பரமசிவ 
னும் தான் ஒருவிதமான விகாரமில்லாதவனாயிருந்தும் மேலே 
கூறப்பட்ட முறையாகத் தோன்றுவனவாயும் அவத்தை வேறு 
பாட்டால் உண்டானவையாயுமிருக்கும் படைத்தல் முதலிய 
காரியங்களைச் சூரியன் விகாரமற்றவனாயிருந்து தாமரைகளை மலரச் 
செய்வதுபோலச் செய்கின்றான் என்பதாம் . ( 0 எ -கூகூ ) 

( அ - கை . ) ஆனால் அந்தப்பரமசிவன் என்ன பயனைக்கருதி 
படைத்தல் முதலிய தொழில்களைச் செய்கின்றானென்பார்க்குப் 
பசுக்களுக்கு அனுக்கிரகஞ் செய்வதின் பொருட்டுச் செய்கின்றார் 


இரத்தினத்திரயம் . 


ககம் 


னென்று கூறுகின்றோம் . அவ்வாறாயின் பரமசிவன் அனைவருக்கும் 
அனுக்கிரகஞ் செய்யவேண்டியதாயிருக்கச் சிலர்களுக்கு மோ 
க்ஷத்தைக் கொடுக்கின்றான் . சிலர்களுக்குக் கொடுக்கவில்லை . இவ் 
வாறு செய்வது அவனுடைய இயல்பானால் அப்பொழுது சில 
ஆன்மாக்களிடத்தில் விருப்பும் சில ஆன்மாக்களிடத்தில் வெ 
றுப்புமுடையனாகின்றா னென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( ஙக - ஙகக ) எவ்வாறு சூரியனானவன் தான் ஒருவித 
மான விகாரமற்றிருந்தும் , விருப்பு வெறுப்பற்று , மெழுகை உரு 
கவும் மண்ணை உலாவும் செய்கின்றானோ , அவ்வாறே பரமசிவ 
னும் தான் ஒருவிதமான விகாரமற்றவனாயிருந்தும் புண்ணிய 
பாவரூபமான 

வினைகளின் ஒப்பையடைந்த ஆன்மாக்களுக்கு 
மோக்ஷத்தையும் அந்த இருவினை யொப்பைப் பெறாத ஆன்மாக் 
களுக்குப் பந்தத்தையுஞ் செய்கின்றானென்பதாம் . 


றது . 


(உரை ) பரமசிவன் அனைவருக்கும் அனுக்கிரகஞ் செய்கின் 
றானென்பது உண்மையே . ஆயினும் அவனுக்கு விருப்பு 
வெறுப்பு கிடையா . எதனாலெனில் , அனாதியே மலமற்றவனா 
யிருத்தலாலென்க . உரிமை இருப்பதுபற்றி ஆன்மாக்களுக்கே 
பந்தமோக்ஷங்களுக்குக் கருத்தாவாயிருக்குத் தன்மை யிருக்கின் 

ஆகையால் எவ்வாறு சூரியன் தானொருவனாய் விகார 
மடையாமலிருந்து தனது சன்னிதானத்தால் உருக உரிமை 
யுடைய மெழுகுக்கு உருகுதலையும் , உலர உரிமையுடைய மண் 
ணுக்கு உலர் தலையும் செய்கின்றானோ, அவ்வாறே பரமசிவனும் 
மோக்ஷத்திற் குரியவர்களான மலபரிபாகமுடைய ஆன்மாக்க 
ளுக்கு மோக்ஷத்தைச் செய்கின்றான் . பந்தத்துக்குரியவர்களான 
மலபரிபாகமில்லாத ஆன்மாக்களுக்கு மலபரிபாகம் நிகழ்வதின் 
பொருட்டுப் பந்தத்தைச் செய்கின்றான் . இவ்வாறு கொள்ளின் 
ஒரு விதமான முரணுதலுமில்லாமை காண்க . இவ்விடத்தில் 
புண்ணியம் பாவமென்னுஞ் சொல்லால் எவனொருவன் உபகாரத் 
தில் மகிழாமலும் அபகாரத்தில் வெகுளாமலும் எல்லாவுயிர்க 
ளிடத்தும் ஒரேவிதமாயிருக்கின்றானோ அவனே சீவன் முத்த 
னென்று கூறப்படுகின்றானென்ற நீதியை அனுசரித்து உபகாம் 


கல்சு 


அஷ்டப்பிரகரணம் . 


அபகாரமென்னும் இரண்டு கன்மங்கள் கூறப்படுகின்றன . இவ் 
வாறான உபகாரம் அபகாரமென்னு மிவற்றிற்கு மலபரிபாகத்தால் 
ஒப்பு நிகழவே மோக்ஷம் நிகழ்கின்றது . அவற்றின் ஒப்பு 
இல்லையாயின் பந்தம் நிகழ்கின்றதென்று தான் பொருள் கொள்ள 
வேண்டுமேயன்றிப் புண்ணியம் பாவமென்பது அசுவமேதம் 
பிராமணக்கொலை முதலியனவென்றும் , ஒப்பு என்பது அவ்விரண் 
டின் ஒப்பு யென்றும் பொருள் கொள்ளுதல் கூடாது . எதனா 
லெனில் , சாத்திரவிரோதமாதலாலும் , அசுவமேதம் பிராமணக் 
கொலை முதலிய கன்மங்களுக்கு ஒப்பு சம்சாரவத்தையிலும் 
இருக்கின்றமையாலும் , அந்தக் கன்ம ஒப்பு கன்மநாசத்தினா 
லேயே உண்டானதாயிருத்தலால் மோக்ஷத்திற்குக் காரணமாகா 
மையாலும், முன்னர்க் கூறப்பட்ட கன்ம ஒப்புரூபமான குறி 
யால் ஊகிக்கப்பட்ட மலபரிபாகமே தீக்கையின் வழியாய் மோ 
க்ஷத்திற்குக் காரணமாயிருக்கின்றமையாலு மென்க . இன்னும் 
இதுபோன்ற வற்றை நம்மால் மிருகேந்திர விருத்தி தீபிகையில் 
விரிவாய்க் கூறப்பட்டிருக்கின்றமையால் அவ்விடத்துக் கண்டு 
கொள்க வென்க . 

( ஙகள்- ஙகக ) 


( ஙகஉ ) ஒன்றுக்கொன்று விரோதத்தால் தடுக்கப்பட்ட 
பரிபாகமுடைய கன்மங்களுக்குச் சம்பந்தமேற்படுங்கால் அணுவி 
னிடத்தில் சிவசத்தி விழுகின்ற தென்பதாம் . 


(உரை ) ஒன்றுக்கொன்று மாறுதலான பயன்களையுடைய 
அசுவமேதம் பிராமணக்கொலை முதலிய புண்ணியபாவ ரூபங்க 
ளான கன்மங்களுக்காவது , அல்லது சுவர்க்கலோகம் , பிரமலோ 
கம் என்னுமிவற்றைப் பயன்களாகக்கொண்ட புண்ணிய ரூபமான 
கன்மங்களுக்காவது , அல்லது அவீசீனம் ரௌரவம் என்னும் நர 
கங்களைப் பயனாகக்கொண்ட பாவரூபமான கன்மங்களுக்காவது , 
ஆன்மாவினிடத்தில் சம்பந்தமிருப்பின் , அந்த ஆன்மாவினிடத் 
தில் சிவத்தன்மையைக் கொடுப்பதாயும் , அனுக்கிரகஞ் செய்வதா 
புமுள்ள சிவசத்தியானது விழுகின்றதில்லை . எதனாலெனில் , 
அனுக்கிரகஞ்செய்யுஞ் சத்தியானது மலபரிபாகம் நிகழ்ந்தபின் 
சர்த்தான் விழுகின்றதாகச் சாத்திரங்களில் கேட்கப்படுதலா 


இரத்தினத்திரயம் . 


தரு 


லென்க . அன்றி , திரோதான சத்தியே நியதியின் வழியாய் 
மாறுபட்ட கன்மங்களுடைய நாசத்தின் பொருட்டு விழுகின் 
றது . அவ்வாறே மதங்காகமத்தில் , புண்ணிய பாபவங்களுக்குப் 
பரிபாகமேற்படுங்கால் என்ற தொடக்கத்தால் , மலபரிபாகத்தை 
இன்றியமையாத தீக்ஷைக்கே கன்ம நாசத்தின்வழியாய் மோ 
க்ஷத்திற்குக் காரணமாயிருக்கும் தன்மை கூறப்பட்டிருத்தல் 
காண்க . இவ்வாறே கிரணாகமத்திலும் எந்தப் பிராரத்த கன்மத் 
தால் அநேகம் பிறவிகளில் சம்பாதிக்கப்பட்ட கன்மமும் வருங் 
கன்மமும் வறுத்தவித்துப் போல் தடைசெய்யப்பட்டிருக்கின் 
றனவோ , அந்தக் கன்மமும் போகத்தால் நசிக்கின்றதென்று 
கூறப்பட்டிருக்கின்றது . மலபரிபாகம் நிகழ்ந்த பின்னர் 
கிரக சத்தி விழுகின்றது என்க . 

( ஙகஉ ) 


அனுக் 





( கூகங .) அந்தச் சிவசத்தி விழுந்தமாத்திரத்தில் நெருக்க 
மான மறைப்பினின்றும் விலகினவனாய் மலத்தாலுண்டாகிய 
கலக்கத்தினின்றும் நீங்கிய தனது சொரூபத்தைப் பார்க்கின்றா 
னென்பதாம் . 


: 


(உரை ) மலமென்னும் மறைப்பினின்று நீங்கிய ஆன்மாவுக் 
குச் சருவஞ்ஞத்தன்மை முதலிய அவனது உண்மைச் சொரூபம் 
விளங்குகின்றதென்பது கருத்து என்க . 

( ஙககூ ) 


( ஙகங.இ ) எப்பொழுது சிவனுடைய இச்சாரூபமான சிவ 
சத்தியால் சம்பந்திக்கப்பட்டானோ அப்பொழுதே முத்தனாகின்றா 
னென்பதாம் 

( ஙகங.இ ) 


( அ -- கை . ) தீக்ஷையென்னும் சிவசத்தியினால் சம்பந்திக் 
கப்பட்டவன் முத்தனாயிருந்தாலும் பிராரத்தபந்தத்தை நீக்கு 
தற்காக அவன் கன்மங்களை அனுட்டிக்கின்றானென்று கூறுகி 
றார் . 


( ஙகச ) இந்த முத்தனும் நித்தியகன்மம் நைமித்திக கன்ம 
மென்னும் இவற்றோடு மாத்திரமிருக்கின்றானென்பதாம் . ( ந.கச ) 


15.சு 


அஷ்டப்பிரகரணம் . 


( ஙகந ) ( அந்த முத்தர்களுள்ளும் ) மிகத்தீரர்களான சிலர் 
இந்தச்சரீரத்துடனேயே மேலான வியாத்தியை யடைகின்றனர் . 
அவர்கள் மிகப்பெருமைவாய்ந்த சிவயோகிகளாவரென்பதாம் , , 


( உரை ) யோகாப்பியாசத்தால் இவ்விடத்திலேயே சருவஞ் 
ஞத்தன்மை முதலியன அவர்களுக்குத் தோன்றுகின்றனவென் 
பது கருத்து என்க . 

( ஙகரு ) 


( அ - கை ) எடுத்துக்கொண்ட விஷயத்தை அனுசரித்துச் 
சிவயோகியின் மகிமையைக் கூறுகின்றார் . 


( ஙகசு - ஙகசு இ ) சிவயோகியானவன் தனது லீலையாக 
பார்வையாலும் , வாக்காலும் , காலாலும் , கையாலும் , நதிகள் , கிரா 
மங்கள் , உத்தியானங்கள் , பட்டணங்களென்னுமிவற்றைப் பரிசுத் 
தஞ் செய்கின்றான் . அவ்வாறாயின் சம்சாரத்திற்கு அஞ்சிச் சரண் 
மடைந்தவர்களைக் காக்கும் விஷயத்தில் சொல்லவேண்டியதில்லை, 
என்பதாம் . 

( ஙகசு --சகசு இ ) 


( அ -- கை . ) இனி இந்தப் பிரகரணஞ்செய்த ஆசிரியர் 
தனது குருவுக்கு நமஸ்காரத்தைச் செய்கின்றார் . 


( ஙகஎ - கூகஅ ) மிகப் பிரசித்திபெற்றவராயும் , அதிகமான 
பலன்களைத் தரக்கூடிய யோக இரத்தினங்களுக்கு இருப்பிடமா 
யும் , சிவயோகியாயுமிருக்கும் எனது குருவின்பொருட்டு நமஸ் 
கரிக்கின்றேன் என்பதாம் . 

( ஙகஎ - ஙகஅ ) 
( அ -- கை , ) இனி இந்தப்பிரகரணம் இன்னாரால் செய்யப் 
பட்டதெனக் கூறுகின்றார். 


( ஙககூ ) ஸ்ரீ ராமகண்டரால் செய்யப்பட்ட ஆலோகமென் 
னும் வியாக்கியானத்தால் நிர்மலமாகச் செய்யப்பட்ட மனதை 
யுடைய ஸ்ரீ கண்டரென்னும் வித்துவானால் இந்த இரத்தினத் 
திரயங்களின் பரீக்ஷை செய்யப்பட்டது என்பதாம். 


இரத்தினத்திரயம் . 


ககள் 


(உரை) இராமகண்ட 

ராமகண்டருடைய அழகான விருத்தியை அனு 
சரித்து என்னால் மூன்று இரத்தினங்களுடைய ஆராய்ச்சி சுருக்க 
மாய்ச் செய்யப்பட்டது என்க . 

( கூககூ ) 


அழகிய சொற்களையுடையவராயும் கவிகளுக்கெல்லாம் மேற் 
பட்டவராயுமுள்ள யாதொருவரால் , மதுரம்பொருந்திய ஆச்சரிய 
சாரமென்னும் நூலும் , பாஷண்டாபஜயம் என்னும் நூலும் , பக் 
தப் பிரகாசம் என்னும் நூலும் , நாட்டியாப்புயதயம் என்னும் 
நூலும் , சிவாகமங்களுக்கு அநேகம் விருத்திகளும் செய்யப்பட் 
டனவோ , அத்தகைய அகோர சிவாசாரியரால் இந்த இரத்தினத் 
திரயத்திற்கு உல்லேகினி என்னும் கடைதலும் நன்றாய்ச்செய்யப் 
பெற்றது என்க . 


இரத்தினத்திரயம் மூலமும் , 

விருத்தியுரையும் , 

முற்றுப்பெற்றன . 
சிவபெருமான் றிருவடிவாழ்க . 


சிவமயம் 


ஸ்ரீ சத்தியோஜ்யோதி சிவாசாரியாரால் இயற்றப்பெற்ற 
போககாரிகை மூலமும் , 

இதற்கு 
ஸ்ரீ அகோர சிவாசாரியராலியற்றப்பெற்ற 

விருத்தியுரையும் . 


(தமிழ் மொழிபெயர்ப்பு ) 


உரைமங்கலம் . 


சி 


( க ) போக மோக்ஷங்களை அளிப்பவரான சிவபெருமானை 
நமஸ்கரித்து மந்தாதிகாரிகளின் நன்மையின் பொருட்டுப் போக 
காரிகை யென்னும் நூலுக்குச் சிறிது விளக்கமான உரையைச் 
செய்கின்றேன் என்பதாம் . 

( க ) 
நூல் மங்கலம் . 
( அவதாரிகை ) பூசிக்கப்படுபவரான சத்தியோ ஜ்யோதி 
சிவாசாரியார் இப்பிரகரணத்தில் கூறப்படும் போக மோக்ஷ ரூப 
மான பொருள்களின் குறிப்புடன் , நூல் விக்கினமின்றி முடியும் 
பொருட்டு முதலாவது பரமசிவனை நமஸ்கரிக்கின்றார் . 

ழலம் . 
( க - உ ) மூன்று பந்தங்களையுடைய ஞான சொரூபமான 
ஆன்மாக்களுக்குக் கலையினுடைய சேர்க்கையால் போகத்தையும் , 

நீக்கத்தால் மோக்ஷத்தையுங் கொடுக்கிறவராயும் , காலம் 


அதன் நீக் 


க 


அஷ்டப்பிரகரணம் . 


மூன்றனையும் , பொருள்களனைத்தையும் அறிபவராயும் , பிறவி 
யற்றவராயும் , விகாரமில்லா தவராயுமுள்ள பரமசிவனை நமஸ்கரித் 
துச் சாதகர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு யுத்தியினால் நிர் 
ணயஞ் செய்யப்பட்டவையாயும் , ரௌரவாகமத்தினால் சித்தித்த 
வையாயும் , சாதனங்களுடன் கூடினவையாயும் உள்ள போக 
மோக்ஷங்களை ரௌரவாகமத்தை அனுசரித்தே சிறிது கூறுகின் 
றேனென்பதாம் . 


உரை . 


மூன்று பந்தங்களாவன , மல கன்ம மாயைகள் . இவை எவ 
ர்களுக்கிருக்கின்றனவோ அவர்களே மூன்று பந்தங்களையுடைய 
வர்கள் . அந்த மூன்று பந்தங்களையுடைய சகல வருக்கத்து 
ஞான சொரூபமான ஆன்மாக்களுக்குச் சூக்கும தேகத்தை யுண்டு 
பண்ணக்கூடிய கலைமுதல் பிருதிவி ஈறான தத்துவரூபமாயும் , அந் 
தந்தப் புவனங்களினின் றுண்டான தேகரூபமாயுமுள்ள மாயை 
யைச் சார்ந்த அவயவங்களுடன் சேர்க்கையால் போகத்தையும் , 
இவற்றின் நீக்கத்தால் மோக்ஷத்தையும் கொடுக்கிறவரென்ற 
தனால் சிவன் அனாதி முத்தனென்பது பெறப்படும் . அதுபற்றி 
அனைவருக்கும் அநுக்கிரகஞ் செய்யுந் தன்மையும் , எவற்றிற்குங் 
கருத்தாவாயிருக்குந் தன்மையும் சிவனுக்குள்ளன வென்பது 
குறிப்பிக்கப்படுகின்றது . அதுபற்றியே அவர் இறப்பு , நிகழ்வு 
எதிர்வு என்னும் காலங்களையும் , அவ்வவக் காலங்களிலுண்டாகும் 
எல்லாப் பொருள்களையும் அறிகின்றவராகின்றார் . இவ்வாறு 
கூறியவாற்றால் சிவன் , நின்மலன் , சர்வகருத்தா வென்பது பெறப் 
படுதலால் எப்பொழுதும் இவருக்கு எல்லாவற்றையும் அறியுந் 
தன்மை இருக்கின்றதென்பது கூறப்படுகின்றது . இன்னும் 
சிவன் நின்மலனா யிருப்பதினாலேயே சரீர முதலியவற்றின் சம் 
பந்த ரூபமான பிறவியற்றவராயும் , விகாரமில்லாத வராயுமிருக் 
கின்றார் . விந்து முதலியவற்றிற்குப் போலப் பரிணாமியாயிருக் 
குத் தன்மை இவருக்கில்லை . விகாரியாயிருக்கிறாரென்று கூறில் 
ஈசுவரனுக்குச் சடத்தன்மை யுண்டென்பது சித்திக்கும் . முத 
--லாவது சுலோகத்தில் இத்தகைய சிவபெருமானை நமஸ்கரித்து 


போககாரிகை . 


என்று எச்சமாகக் கூறி இரண்டாவது சுலோகத்தில் போக 
மோக்ஷங்களைக் கூறுகின்றேனென்று முடிக்கின்றார் . போக 
மோக்ஷங்களைச் சாதித்துக் கொடுத்தல் பற்றிச் சாதகரென்னும் 
பதத்தால் ஆசிரியர் முதலியோரையுங் கொள்ளல் வேண்டும் . 
அவர்களுக்குப்போக மோக்ஷங்களுக்குச் சாதனங்கள் தீக்ஷை 
முதலியவை யென்பது அறிவித்தற் பொருட்டு யுத்தியினால் , 
அதாவது அனுமானத்தால் நிச்சயிக்கப்பட்டவையாயும் , ரௌர 
வாகமத்தினால் சித்தித்தவையாயும் , சாதனத்துடன் கூடினவை ! 
யாயுமுள்ள போக மோக்ஷங்களை ரௌரவத்தை அனுசரித்தே 
சுருக்கமாகக் கூறுகின்றேன் என்றாரென்க . 

( க -2 ) 


நூல் . 


( அ - கை ) சாதனத்துடன் கூடின போகத்தை யறிவித் 
தற்பொருட்டு , போகத்தில் அதிகாரம் இத்தன்மையருக் குண் 
டெனக் கூறுகின்றார் . 

( ங ) மலத்துடன் கூடியிருத்தலால் ஈசனாலேவப்படுந் தன் 
மையுடைய ஆன்மாக்களுக்குச் சம்சார நிலையில் கன்மத்தை 
அனுசரித்துப் போகத்தில் ஆசையுண்டாகிறது என்பதாம் . 

(உரை ) மலத்துடன் கூடியிருத்தலால் , ஈசனாலென்றவற் 
றால் , அதிகாராவத்தையிலிருக்கும் சிவனால் அனந்தர் வாயிலாக 
போகத்துடன் கூடியிருக்கும் ஆன்மாக்களுக்கு மலம் காரணமாக 
சம்சார நிலையில் கன்மங்களின் பக்குவத்திற்கு ஏற்பப் போகத்தில் 
இச்சையானது உண்டாகின்றதென்பது அறிவிக்கப்பட்டது . 
சாங்கியர்கள் ஆன்மாவை நின்மலனாகக் கூறுகின்றனரே எனில் , 
அது பொருந்தாது . ஆன்மா நின்மலனாயின் அவனுக்குப் போகத் 
தில் பற்றுதல் கூடாது . நின்மலனுக்கும் பற்றுதல் உண்டென்று 
கூறின் முத்தனுக்கும் போகத்தில் ஆசையுண்டாக வேண்டும் . 
ஆசைக்குக் காரணம் மலமன்று . அராகமேயெனில் , அஃதுண் 
மையே . 

ஆயின் , அராகமும் மலமுள்ளவனுக்குத்தானுண்டு . 
இதற்குப் பிரமாணம் “ 

புருடனுக்கு மலமில்லையாயின் போகத் 
தில் ஆசையானது எதனால் நிகழும் . என்னும் சுவாயம்புவாகம் - 
மேயாகுமென்க. 


கது 


அஷ்டப்பிரகரணம் . 
( அ - கை ) பின்னர் போகமென்பது எது ? அது எந்தச் 
சாதனங்களால் அடையப்படுகிறதென்பதைப் பற்றிக் கூறுகின் 
றார் . 


( ச ) ஈசுவரனுடைய இச்சையினால் கலக்கப்பட்ட ஜகத் 
பீஜத்தினின்றுண்டான சாதனங்களால் யாதொரு போகமானது 
சாதிக்கப்படுகின்றதோ , அந்தப் போகமானது ஆன்ம சைதன் 
னியத்திற்குப் புத்தியின் வியாபாரத்தாலுண்டாகும் ஆசையின் 
ரூபமாக இருக்கின்றது என்பதாம் . 


( உரை ) ஈசுவரனென்பது இவ்விடத்து அனந்த தேவரைக் 
குறித்தது . அவருக்கே மாயையைக் கலக்குந் தன்மையுண்டு . 
" சுத்தாத்துவாவிற் சிவனும் அசுத்தாத்துவாவிலனந்தரும் 
கருத்தா . என்று கிரணாகமத்திலுங் கூறப்பட்டிருக்கின்றது . 
அவருடைய இச்சையினால் கலக்கப்பட்ட ஜகத்பீஜமென்பது 
அசுத்தமாயை யாகும் . அந்த மாயையினின் றுண்டான சிறப் 
பான சூக்கும தேக ரூபமாயும் , பொதுவான புவனமுதலிய ரூப 
மாயும் , பொதுச் சிறப்பான தூலதேக ரூபமாயும் உள்ள சாதனங் 
களால் யாதொரு போகம் உண்டுபண்ணப்படுகின்றதோ, அந்தப் 
போகமானது சுகதுக்க மோகமென நிச்சயிக்கும் ரூபமான புத்தி 
வியாபாரத்தால் ஆன்ம சைதன்யத்திற்கு ஆசையின் ரூபமாக 
இருக்கின்றது . ஆசையாவது , சுகத்தை நிச்சயிக்கும் ரூபமான 
புத்தி வியாபாரத்திலிருக்கும் ஞானம் . ஞானமாவது , 
பவமே . புத்தி விருத்தியில் ஆன்மாவிற்குப் பிரதி பிம்பங் கிடை 

உண்டென்று கொள்ளின் பரிணாமதோஷம் நிகழும் 
வ்வாறே சுவாயம்புவத்திலும் " போகமாவது சுக துக்கங்களை 
அறிவிக்கும் புருடனுடைய ஞா 

ஞானம் என்று கூ 

என்று கூறப்பட்டிருக் 
கிறது என்க . 

( ச ) 


( அ -- கை ) 


பூதங்கள் போகத்திற்குச் சாதனமென்று கூறு 


கின்றார் . 


( ரு ) காரணமான தன்மாத்திரைகளால் விருத்தியடைந்த 
பூமி , ஜலம் , அக்கினி, வாயு , ஆகாசங்களென்னுமிவை , இவற்றின் 


போககாரிகை . 


குணங்களும் , விருத்திகளும் , இந்திரியங்களுக்கு ஆதாரமாயிருக் 
குந் தன்மையும் ஆகிய இவற்றால் போகத்திற்கு அங்கமாயிருக் 
கின்றன என்பதாம் . 

(உரை ) இவ்விடத்தில் பூமிமுதலிய பூதங்களினுடைய 
குணமுதலியவையே அந்தப்பூதங்களுக்குப் போகத்திற்கு அங்க 
-மாயிருக்கும் தன்மையைச் சாதித்துக் கொடுக்கின்றன . அவற் 
றுள் , குணங்கள் கந்தமுதலியன. விருத்திகள் தரித்தல் முதலி 
யன . இவை பின்னர் விளக்கமாய்க் காட்டப்படும் . ஆகவே குணங் 
கள் , விருத்தி , இந்திரியங்களுக் காதாரமாயிருக்கும் தன்மையென் 
னுமிவற்றால் , பூமி முதலிய பூதங்கள் போகத்திற்குச் சாதனமா 
யிருக்குந் தன்மையை யடைகின்றன வென்பது கருத்து , பூமி 
முதலியன எத்தன்மையுடையவை யென்பது அறிவித்தற்கு 
காரணமான தன்மாத்திரைகளின் கூட்டத்தால் விருத்தி செய்யப் 
பட்டன வென்றார் . செய்யப்படாததைச் செய்தலும் , செய்ததை 
விருத்தி செய்தலும் முதற்காரணத்தின் றொழிலாதலால் , காரண 
மான தன்மாத்திரைகளால் பூதங்கள் விருத்தி செய்யப்பட்டன 
வாம் . இந்தப் பூதங்கள் தமக்குக் காரணமான தன்மாத்திரை 
களுடன்கூடி தூலமாயும் , சூக்குமமாயும் , இந்திரியங்களுக்கு 
ஆதாரமாயிருக்கின்றன . இவ்வாறே “ தன்மாத்திரைகள் கடம் 
போலும் . மகா பூதங்கள் பூச்சுப்போலும் இருக்கின்றன 
என்று மதங்கத்திலுங் கூறப்பட்டிருக்கின்றது . இந்தப் பத்துக் 
காரியங்களும் கரணங்களுடன் சேர்ந்து தொழிற்படுகின்றன . 
கரணங்களுக்குத் தானே தொழிற்படுஞ் சாமர்த்திய மின்மை 
யால் இந்தப் பத்துக் காரியங்களையும் ஆதாரமாகக் கொண்டே 
தொழிற்படுகின்றன வென்பது தத்துவ சங்கிரகத்திலுங் கூறப் 
பட்டிருக்கின்றது . 

( அ - கை . ) இவ்வாறாகவும் சூக்கும தேகத்திலிருக்கும் 
பூதங்களுக்கு இந்திரியங்களுக் காதாரமாயிருக்குந் தன்மையும் , 
தூலதேகத்திலிருக்கும் பூதங்களுக்கு விருத்திசெய்யும் தன்மை 
யும் பொதுவாயிருப்பினும் , அந்தப் பூதங்களுக்குத் தரித்தல் முத 
லியன சிறப்பான தொழில்களெனக் கூறுகின்றார் . 


அது 


அஷ்டப்பிரகரணம் . 


( சு ) கரணங்களுக்கு ஆதாரமாயிருக்குந்தன்மை சித்தித் 
திருக்கும்பொழுது தரித்தல் , சேர்த்தல் , பாகஞ்செய்தல் , அவ 
யவங்களைத் திரட்டல் , இடங்கொடுத்த லென்னுமிவை பூமி முத 
வியவற்றின் தொழில்களாக இருக்கின்றன என்பதாம் . 


(உரை . ) அவற்றுள் , தரித்தல் பூமியின்றொழில் சேர்த்த 
லாவது உண்டையாகச் செய்தல் . இது ஜலத்தின்றொழில் . பாகஞ் 
செய்தல் அக்கினியின்றொழில். அவயவத்தைத்திரட்டல் வாயு 
வின்றொழில் . இடங்கொடுத்தல் ஆகாயத்தின் றொழிலென்க . ( சு ) 


( அ- கை .) பின்னர்ச் சூக்கும தேக ரூபமாக இந்திரியங் 
களுக் காதாரமாயிருக்குத்தன்மை பூமிமுதலிய பூதங்கட்குப் 
பொதுவெனக் கூறுகின்றார் . 


( எவ ) ஆதி வாகிகமான தேகத்திலிருந்து கொண்டே 
இந்திரியங்கள் தொழிற் செய்கின்றன . அந்த இந்திரியங்கள் 
புருடார்த்தத்தைக் கொடுக்கின்ற கன்ம வசத்தால் புருடனுக்குப் 
போகத்தை யுண்டுபண்ணும் பொருட்டு ஒரு யோனியிலிருந்து 
மற்றொரு யோனியை யடைகின்றன என்பதாம் . 


( உரை ) ஆன்மாக்களுடைய கன்மங்களைப் போகானுபவத் 
தால் நாசஞ் செய்வது பற்றி ஆதிவாகிக சப்தத்தால் சூக்கும் 
தேகத்தைக் கொள்ளல் வேண்டும் . ஆதிவாகிக மென்பது , நாசஞ் 
செய்வதென்னும் பொருள் குறித்தது . அந்தச் சூக்கும தேகத்தி 
லிருந்து கொண்டே இந்திரியங்கள் தொழிற்செய்கின்றது . இச் 
திரியங்களுக்குச் சாமர்த்தியமின்மையால் பற்றுக்கோடின்றித் 
தொழிற் செய்யாது . அதுபற்றிச் சூக்கும தேகத்திலிருக்கும் 
பூதங்கள் தன் மாத்திரைகளென்னு மிவற்றை ஆதாரமாகக் கொ 
ண்டே இந்திரியங்கள் தொழிற் செய்கின்றன வெனக் கூறப்பட் 
டது . அன்றியும் அந்தச் சூக்கும தேகத்திலிருக்கும் இந்திரியங் 
கள் புருஷார்த்தத்தைக் கொடுக்கக்கூடிய கன்ம வசத்தால் அதே 
புருஷனுக்குப் போகத்தை யுண்டுபண்ணுதற் பொருட்டு ஒரு 
யோனியினின்றும் பிறிதொரு யோனியை யடைகின்றன . தத் 
துவ சங்கிரகத்திலும் பூமி முதல் கலை யீறான தத்து வக்கூட் 


போககாரிகை. 


கசடு 


டம் ஒவ்வொரு உயிர்தோறும் இன்றியமையாதிருந்துகொண்டு 
கன்மத்துக் கீடாகப் புவனத்திலிருந்தும் உண்டான தூல தேகங் 
களில் சஞ்சரிக்கின்றது . எனக் கூறப்பட்டிருக்கின்றது . ( எவ ) 

( அ - கை ) இந்தச் சூக்கும தேகம் சூக்குமமாயிருத்தல் பற் 
றிப் பிசாசுகள் போல் நம் போன்றவருக்குத் தோன்றாது . ஆனால் 
யோகிகளின் பிரத்தியக்ஷத்தால் அறியத்தகுந்தது எனக் 


கூறு 


கின்றார் . 


( அ ) இந்திரியங்களுக் காதாரமான இந்தச் சூக்கும தேகம் 
பிரத்தியக்ஷத்தால் அறியத்தகுந்ததில்லை . சாமர்த்தியமில்லா 
தார் பிசாசுகளை அறிய முடியாதவாறுபோலு மென்பதாம் . ( அ ) 


( அ - கை ) பூதங்களின் குணங்களைக் கூறு 

என்றார் . 


( கூ - கக ) பூமியில் கந்த குணமிருக்கின்றது . ஆறுவித 
சுவையுண்டு . பூமி , ஜலமென்னு மிவற்றில் இரத மிருக்கின்றது . 
பூமி , ஜலம் , அக்கினி என்னு மிவற்றில் உருவமிருக்கின்றது . பூமி 
யில் வெளுப்பு முதலிய பேதத்தால் அனேகவிதமான உருவ 
மிருக்கும் . ஜலத்தில் வெளுப்பு ரூபமொன்றே . அக்கினியில் பிர 
காசிக்கும் ரூபமிருக்கும் . பூமி வாயு வென்னுமிவற்றில் தட்ப 
மின்மையான பரிசமும் , வெப்பமின்மையான பரிசமுந் தனித் 
தனி யிருக்கின்றன . ஆனால் அவை முறையே பாகத்தாலுண் 
டாம் பரிசம் , பாகமின்மையாலுண்டாம் பரிச மென்னும் பேதத் 
தால் வேறுபடுகின்றன . ஜலத்தில் சீதள பரிசமும் , அக்கினி 
யில் உஷ்ண பரிசமுமுண்டு. பிருதிவி முதலிய பூதங்களாலுண்டு 
பண்ணப்பட்டது சத்தம் . அது பிருதிவி முதலிய நான்கினு 
மிருக்கும் . ஆகாயத்தில் எதிரொலி வடிவாயிருக்கும் . இவ்வாறு 
வித்துவான்கள் கூறுகின்றனரென்பதாம் . 


Ed 


(உரை ) அவற்றுள் , கந்தம் நறுநாற்றம் தீ நாற்றபென 
இருவகையாகப் பூமியிற்றானுண்டு . இரதம் , பூமி ஜலமென்னும் 
இவற்றிலுண்டு . பூமியில் உறைப்பு , புளிப்பு , கைப்பு , தித்திப்பு , 
கசப்பு , துவர்ப்பு முதலிய ஆறுவகை இரதமுமுண்டு . ஜலத்தில் , 


கசகூ 


அஷ்டப்பிரகரணம் . 


தித்திப்பு ஒன்றுதான் . உருவம் பூமி , ஜலம் , அக்கினி என்னும் 
மூன்றினுமுண்டு . பூமியில் வெண்மை , 

பூமியில் வெண்மை , செம்மை , பொன்மை , 
கருமை என்னும் உருவங்களிருக்கின்றன . ஜலத்தில் வெண்மை 
யொன்றுதானுள்ளது . அக்கினியில் பிரகாசிக்கும் ரூபமிருக்கின் 
றது . வாயுவில் பரிசமிருக்கின்றது . பூமி , வாயுவென்னுமிவற் 
றில் குளிரின்மையான பரிசமும் , வெப்பமின்மையான பரிசமும் 
உண்டு . பூமியிலிருக்கும் பரிசம் பாகத்தாலுள்ளது . வாயுவி 
இருக்கும் பரிசம் பாகமின்மையாலுள்ளது . பூமி , வாயுவென்னும் 
இரண்டினுமுள்ள பரிசத்திற்கு வேற்றுமை பாகமுண்மையும் , 
பாகமின்மையுமேயாம் . பரிசத்திற்குக் கூறிய இவ்வேற்றுமையை 
உபலக்கணமாக வைத்துக்கொண்டு பூமியின் குணங்களான உருவ 
முதலியவையும் பாகத்தாலுள்ளன வென்று கொள்ள வேண்டும் . 
நீரில் தட்பமென்னும் பரிசமொன்று தான் இயல்பாகவுள்ளது . 
நெருப்பில் வெப்பமென்னும் பரிசந்தானுள்ளது . சத்தம் பூமி 
முதலிய நான்கினும் இருக்கின்றது . பூமி முதலிய திரவியங்களில் 
ஒன்றுடனொன்று அடி பட்டுச் சத்தமுண்டாகின்றது . ஆகாசத் 
தில் எதிரொலிவடிவாகவிருக்கின்றது . 

வைசேடிகர் சத்தத்துக்குப் பற்றுக்கோடான பேரிமுதலிய 
வற்றினும் வேறான ஆகாயத்தில் சத்தங் காணப்படுதலால்,, 
ஆகாசத்திற்கு மாத்திரந்தான் சப்தகுண முண்டென்று 
கின்றனர் . அது பொருந்தாது . பிரத்தியக்ஷம் ஆகமமென்னும் 
பிரமாணங்களுடன் முரணுதலால் வைசேடிகர் கூறிய ஏது, பாதித 
மென்னும் குற்றத்தால் கண்டிக்கப்படுகின்றது . பேரி முதலியவற் 
றிலுண்டாகும் சத்தமும் , அவற்றைப் பற்றுக்கோடாகக் கொண்டு 
தான் உண்டாகின்றது . அன்றியும் , பூமியில் கடகடவென்றும் , 
நீரில் சலசலவென்றும் , நெருப்பில் தமதமவென்றும் , வாயுவில் 
சகசகவென்றும் , ஆகாயத்தில் எதிரொலி ரூபமாயும் சப்தமிருக் 
கின்றது . வைசேடிகரால் கூறப்பட்ட கொள்கையின் மறுப்பு மிரு 
கேந்திர விருத்தி தீபிகையில் விரிவாகக் கூறியிருக்கின்றோம் . மிரு 
கேந்திரத்திலும் " சப்தம் ஐந்து பூதங்களிலும் , பரிசம் நான்கு 
பூதங்களிலும் , சீதளமின்மையான பரிசமும் , உஷ்ணமின்மையான 
பரிசமும் பூமி வாயுக்களிலும் , சீதபரிசம் ஜலத்திலும் , உஷ்ணபரி 


சுறு 


போககாரிகை . 


கசஎ 


சம் அக்கினியிலும் , பிரகாசிக்கும் ரூபம் அக்கினியிலும் , வெண்மை 
ரூபம் நீரிலும் , வெண்மை முதலிய அனேக ரூபம் பூமியிலும் , 
தித்திப்பு இரதம் நீரிலும் , ஆறுவகை இரதமும் நறுநாற்றம் தீநாற் 
றமும் பூமியிலும் உண்டென்று வித்துவான்களாற் கூறப்பட்டிருக் 
கின்றது . ” எனக் கூறப்பட்டிருக்கின்றது . 

( கூ - கக ) 


( அ - கை .) பூதசம்பந்தமாகக் கூறப்பட்ட விஷயத்தை 
முடித்துக் காட்டுகின்றார் . 


( ககத ) இவ்வாறு கூறப்பட்ட கந்தம் முதலிய குணசமூ 
கத்துடன் கூடின பிருதிவி முதலியவை உலகத்தில் பிரசித்தமா 
யுள்ளனவென்பதாம் . 


(உரை . ) கந்தம் முதலியவற்றிற்குப் பற்றுக்கோடாகப் பிரு 
திவி முதலியன உலகத்தில் பிரசித்தமாயுள்ளன . ( ககத ) 


( அ - கை .) இந்த ஐந்து பூதங்களும் நம்மனோருடைய 
வெளியிந்திரியங்களால் அறியப்படுங் குணத்தையுடையனவாயி 
ருத்தல் பற்றிக் க . - முதலியவற்றிற்குப் போல் இப்பூதங்களுக்குக் 
காரியத்தன்மையுண்டென்பது சித்தித்தலால் அவற்றின் காரண 
மாக ஐந்து தன்மாத்திரைகள் சித்தித்தனவெனக் கூறுகின்றார் . 

( கஉ ) அனுமானத்தால் தன் மாத்திரைகள் சித்தித்தன 
வென்பதாம் . 

( க 2 ) 


( அ - கை .) இனி , குணங்களை யறிந்ததினாலேயே குணங் 
களினின்றும் வேறுபடாத குணிகளையும் அறிந்ததாக ஆகின்ற 
தென்பதைக் காட்டுதற்காகக் கூறப்பட்ட பூதங்களுக்குக் குணங் 
களினின்றும் வேறுபடாமலிருக்குந் தன்மையைச் சாதிக்கின்றார் . 
- 

( க ..) குணங்களால் வேறுபாடடைந்த முன்னர்க் கூறப் 
பட்ட பிருதிவி முதலியன பலவிதமான இயல்பினையுடையன. 
சுற்றப்பட்ட ஆடையிலுள்ள சித்திர ரூபம் எவ்வாறு முறையாக 
அறியத்தகுந்ததாக ஆகின்றதோ , அவ்வாறே பிருதிவி முதலிய 
வையும் முறையாக அறியத்தகுந்தனவா யாகின்றனவென்பதாம் . 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) கந்தம் முதலிய குணங்களால் வேறுபாட்டை 
படைந்த பிருதிவி முதலியன தரை , கல் , மலை , நதி , கடல் முத 
லியரூபமான வேறுபாட்டால் பலவிதமான இயல்பினையுடையன 
வாய்க் காணப்படுகின்றன . ஆதலால் இந்தப் பூதங்கள் மடிக்கப் 
பட்ட ஆடையிலிருக்கும் சித்திர ரூபம்போல் முறையாகவே 
அஃதாவது ஒவ்வொன்முகவே அறியத்தகுந்தனவாக ஆகின்றன . 
காணப்படுகின்ற உட்பிரிவால் வேறுபாடடைந்ததாயும் சமீபத்தி 
லுக் தூரத்திலுமிருப்பதாயுமுள்ள பிருதிவி முதலியவற்றின் சொ 
ரூபத்தை ஒரே சமயத்திலறியமுடியாது . இந்திரியங்களாலும் 
அனுமானத்தாலும் ஒவ்வொன்றாக அறியப்படுகின்றது , ( கங . ) 


( அ - கை . ) இவ்வாறு கூறியதன் கருத்து இன்னதெனக் 
கூறுகின்றார் . 

( கச ) இந்தப் பூதங்கள் முறையாக அறியத்தகுந்தமை 
பற்றிப் பலவிதமான ஞானங்களுக்கும் , விசேடண விசேடியத் 
தன்மையைக் குறிப்பதற்கும் விஷயமாக ஆகின்றன என்பதாம் . 

(உரை .) இந்தப் பூமி முதலிய பொருள்கள் முறையாக 
அறியத்தகுந்தமைபற்றி நறுநாற்றமுடைய பிருதிவி யென்பது 
முதலிய விசேடண விசேடிய ரூபமான ஞானபேதங்களுக்கும் , 
விசேடண விசேடியத் தன்மையைக் குறிப்பதற்கும் விஷயங்க 
ளாக ஆகின்றன என்க . 

( கச ) 
(கடு - கநிதர் கந்த முதலிய குணங்களின் ஞானமின்றி பூமி 
விஷயமான ஞானம் உண்டாகிறதில்லை . நீர் முதலிய பொருள் 
களின் ஞானமில்லாமலே உண்டாகின்றது . ஆகையால் பூமியா 
னது கந்த முதலியவற்றினின்றும் வேறில்லை ; நீர்முதலியவற்றி . 
னின்றும் வேறு என்பதாம் . 


(உரை ) யாதொரு காரணத்தால் விசேடண ரூபமாயிருக் 
கும் கந்த முதலிய குணங்களை யறியாது குணி ரூபமாயிருக்கும் 

* சமீபத்திலிருப்பது மண்ணுலகத்துள்ள பிருதிவி முதலியவற்றின் 
சொரூபம் தூரத்திலிருப்பது அப்புலோக முதலியவற்றிலுள்ள அப்பு முத 
லியவற்றின் சொரூபம் . 


போககாரிகை . 


கசக்க 


விசேடி யமான பூமி விஷயமான அறிவு எக்காலத்தும் உண்டாவ 
தில்லையோ, நீர் முதலியவற்றின் ஞானமின்றிப் பூமி விஷயமான 
ஞானம் உண்டாகின்றதோ , அந்தக் காரணத்தால் கந்த முதலிய 
வற்றினின்றும் பூமி வேறில்லை . நீர் முதலியவற்றினின்றும் பூமி 
வேறுதான் என்க . 

(கரு - கநித ) 


( அ - கை ) இவ்வாறே ஏனைய பூதங்களிலும் அறிந்து 
கொள்ள வேண்டுமெனக் கூறுகின்றார் . 


( கசு ) இந்த ஏதுவானது நீர் முதலியவற்றில் புத்திமான் 
களால் இவ்வாறே அறியத்தகுந்தது என்பதாம் . 

( கசு ) 
( அ - கை ) படி கமானது செவ்வரத்தையின் சமீபத்திலிருக் 
கும்பொழுது சிவப்பு வர்ணத்தை யடைந்திருக்கும் . அந்தப் 
படிகமணியை அதன் குணமான வெளுப்பு வர்ணத்தைக்கொண்டு 
அறியாது பிரதிபலித்த சிவப்பு வர்ணத்துடன் கூடினதாக அறிகி 
றோம் . ஆதலால் , குணியையறிவதற்கு அதன் குணத்தினறிவு 
வேண்டுமென்பது சித்திக்கா தென்னும் ஆசங்கைக்கு விடை கூறு 
கின்றார் , 

( கஎ ) உருவமானது வடிவமாயும் , நிறமாயும் , இருவகைப் 
படும் . இதுகொண்டு குணியை யறிவதற்குக் குணத்தையறிய 
வேண்டாமென்று சொல்லுதல் கூடாது . செவ்வரத்தை பிரதி 
பலித்த படிகத்தை , வடிவரூபமான குணத்தை அறிந்தபின்னரே 
அறிகின்றோமென்பதாம் . 

(உரை ) பொருள்களின் நிறத்தை எவ்வாறு குணமாகக் 
கொள்கின்றோமோ , அவ்வாறே வடிவரூபமான உருவத்தையும் 
குணமாகக் கொள்ளல் வேண்டும் . ஆதலால் , செவ்வரத்தை பிரதி 
பலித்த படிகத்தையறியுமிடத்து அப்படிகத்தில் வெளுப்பு ரூப 
மான குணத்தை அறியவில்லையாயினும் , வட்டமாயும் , நான்கு 
முக்குச் சதுரமாயும் , இன்னும் இவைபோன்றிருக்கும் வடிவ 
விசேடத்தை அறிந்தே செவ்வரத்தையினறிவு உண்டாகின்றது . 
ஆகையால் குணியை யறிவதற்குக் குணத்தை யறிதல் இன்றி 
யமையாததென்பது சித்தித்தது என்க . 

( கஎ ) 


கரு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறு பூதங்கள் போகத்திற்கு அங்கம் 
களெனச் சாதித்துவிட்டு, இனி அனுமானத்தால் சித்தித்தன 
வென்று முன்னர்க் கூறப்பட்ட தன் மாத்திரைகள் உண்டென் 
சித்திப்பதைக் கூறுதற்குப் பூதங்களுக்குக் காரியத்தன்மை யுண் 
டென்று கூறுகின்றார் . 


(கஅ ) குணங்களுக்குக் காரியத்தன்மை உண்டென்பது சித் 
திப்பதற்காக எந்த ஏதுவானது கூறப்படுகின்றதோ , அதே ஏது 
வைக்கொண்டு பிருதிவி முதல் கலை ஈறாகவுள்ள தத்துவங்களும் 
காரியங்களென்று கொள்ளல் வேண்டும் . எதன்பொருட்டெனின் , 
பிருதிவி முதலியவற்றிற்குக் காரணமான தன் மாத்திரைகள் உண் 
டென்பது சித்தித்தற்பொருட்டு என்பதாம் . 


( உசை ) , குணங்களுக்கு அறிவின்மையும் அநேகத்தன்மை 
யும் இருப்பது கொண்டு கடம் முதலியவற்றிற்குப்போல் காரணத் 
தை முதன்மையாகக் கொண்டிருக்குந் தன்மை உண்டென்று 
கூறப்படுகின்றது . ஆகையால் அதே ஏதுவைக்கொண்டு பிருதிவி 
முதலியவற்றிற்கும் காரியத்தன்மையுண்டென்று சித்திக்கின்றது . 
பலவிதமான போகங்கள் காணப்படுவது கொண்டு பிருதிவிமுதல் 
கலை ஈறாகவுள்ள முப்பது தத்துவங்களின் ரூபமாயும் , ஒவ்வொரு 
ஆன்மாக்கள் தோறும் இருக்கிறதாயுமுள்ள சூக்கும தேகமுண் 
டென்று கூறப்பட்டது . ஆகமங்களிலுமிவ்வாறு கேட்கப்படு 
கின்றது . ஆகையால் பிருதிவி முதலியன ஒவ்வொரு ஆன்மாக் 
கள் தோறும் இன்றியமையாதிருத்தலாலும் , அறிவின்மையும் 
அனேகத்தன்மையும் அவற்றிற்கிருத்தலாலும் , அப்பூதங்களுக் 
குக் காரணமான தன்மாத்திரைகளுண்டென்பது சித்திக்கிறது . 

(க- ) 
( அ - கை ) பூதங்களுக்குக் காரணமாகத் தன்மாத்திரைகள் 
சித்திப்பதால் தன்மாத்திரை ரூபமான அந்தந்தக் குணங்களின் 
பேதத்தினாலேயே பிருதிவி முதலியவற்றின் முறை சித்திக்கிற 
தெனக் கூறுகின்றார் . 


போக்காரிகை . 


கடுக 


( கசு ) சத்தம் முதலிய ஒவ்வொரு குணத்தை அதிகமாகக் 
கொண்டவையாயும் , குணங்களினின்றும் விசேடமின்மையால் 
காரணங்களாயுமிருக்கும் தன்மாத்திரைகள் , குணிகளான ஆகாச 
முதலியவற்றின் தோற்ற முறையைச் செய்கின்றன வென்பதாம் . 


(உரை ) இதன் கருத்தாவது : - வெளிப்படாத விசேட சத் 
தத்தை மாத்திரம் சொரூபமாகவுடைய சத்த தன்மாத்திரை 
ஆகாசத்திற்குக் காரணம் . சத்தம் பரிசமென்னும் இரண்டையும் 
சொரூபமாகவுடைய பரிசதன்மாத்திரை வாயுவுக்குக் காரணம் . 
சத்தம் , பரிசம் , உருவமென்னும் மூன்றையும் சொரூபமாக 
வுடைய ரூபதன்மாத்திரை அக்கினிக்குக் காரணம் . சத்தம் , பரி 
சம் , உருவம் , இரதமென்னும் நான்கையும் சொரூபமாகவுடைய 
இரத தன்மாத்திரை ஜலத்திற்குக் காரணம் . சத்தம் , பரிசம் , உரு 
வம் , இரதம் , கந்தமென்னும் ஐந்தனையுஞ் சொரூபமாகவுடைய 
கந்ததன் மாத்திரை பூமிக்குக் காரணம் . 


ஆகாசம் முதலியனபோல் சத்தம் முதலிய ஒவ்வொரு 
குணத்தை அதிகமாகவுடையனவாயும் , வெளிப்படையாயில்லாத 
விசேட சத்தம் முதலியவற்றின் சொரூப மாத்திரத்தால் ஆகாயம் 
முதலியவற்றிற்கு முறையே முதற்காரணங்களாயுமிருக்கும் சத்த 
முதலிய தன்மாத்திரைகள் , விசேட குணங்களையுடையனவாயும் , 
குணிகளாயுமிருக்கும் இந்த ஆகாசம் முதலிய பூதங்களின் தோற்ற 
முறையைச் செய்கின்றன. குணங்கள் அதிகமாயிருக்கும் முறை 
யினால் குறைந்த குணமுடைய தன்மாத்திரைகள் காரியங்களான 
பூதங்களுக்கும் குறைந்த குணங்களைச் செய்கின்றனவென்பது 
பொருள் . 

( கக ) 


( அ - கை ) இந்தத்தன்மாத்திரைகள் எவ்வாறு போகத் 
திற்கு அங்கங்களாக ஆகின்றன என்பதைப்பற்றிக் கூறுகின்றார் . 


( 20 ) யாதொரு காரணத்தால் எல்லா முதற்காரணங்களி 
னிடத்தும் தனது காரியத்தை உண்டுபண்ணுவதும் 
விருத்தியைச் செய்வதும் காணப்படுகின்றனவோ , அதே காரணத் 


क्रिय 


கருஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


தால் தன்மாத்திரைகளிடத்தும் புருடார்த்தத்திற்குச் சாதனமா 
யிருக்குந் தன்மை யிருக்கின்றதென நிச்சயிக்கப்பட்ட தென்ப 


தாம் . 


(உரை) தோன்றாததைத் தோற்றுவித்தலும் தோற்று 
வித்ததை விருத்தி செய்தலும் எல்லா முதற்காரணங்களினிடத் 
தும் இருக்குமாறுபோல , காரியங்களுக்கு முதற்காரணங்களான 
தன்மாத்திரைகளுக்கும் மாயைக்கும் போகத்திற்குச் சாதனங் 
களான தத்துவங்களைத் தோற்றுவித்தலாலும் , அவற்றை விருத்தி 
செய்தலாலும் , போகத்திற்கு அங்கமாயிருக்குந் தன்மை சித்தித் 
தது எ 

( உ . o ) 


என்க . 


( அ - கை ) இந்திரியங்களும் போகாங்கங்கள் என்பது அறி 
வித்தற்காக முதலாவது கன்மேந்திரியங்கள் உண்டென்று சித் 
திப்பதைக் கூறுகின்றார் . 


( உக ) ஆனந்தித்தல் , நடத்தல் , மலங்கழித்தல் , சொல்லு 
தல் , வாங்குதலென்னும் கிரியைகளுக்காக முறையே உபஸ்த்தம் , 
கால் , பாயு , வாய் , கை என்னும் இந்திரியங்கள் உண்டென்பது 
சித்திக்கும் என்பதாம் . 


1 


(உரை ) ஆனந்தித்தல் முதலிய கிரியைகளின் ஏதுவால் 
உபஸ்தம் முதலிய கன்மேந்திரியங்களுண்டென்று சித்தித்தன 
வென்பது பொருளென்க . 

( உக ) 
( அ - கை ) உபத்த முதலிய இவை தானங்களேயல்லது 
இந்திரியங்களல்ல வென்பாரை மறுத்துரைக்கின்றார் . 

( உஉ ) தானங்களிருந்தும் கிரியைகளின் உண்மையினையும் 
இன்மையினையும் மேற்கொண்டிருத்தல் காணப்படுதலால் உபத் 
தம் முதலிய ஐந்தும் கன்மேந்திரியங்களென்று சித்தித்தன 
என்பதாம் . 

(உரை ) இவ்வுலகில் சிலருக்குக் கால் முதலிய தானங்க 
ளிருந்தும் அந்தந்த இந்திரியங்களின் சத்தியில்லாமையால் செல் 
லுதல் முதலிய காரியங்கள் நிகழவில்லை. ஆகையால் தானங்க 


போககாரிகை . 


கடுங் 


ரென்க . 


ளிருந்தும் கிரியைகளின் உண்மையின்மைகள எவற்றை ஆதார 
மாகக் கொண்டிருக்கின்றனவோ , அவை அந்தத்தானங்களிலிருக் 
கும் சத்திகளேயாகும் . இந்தச் சத்திகளை ஐந்து இந்திரியங் 
களாக அறிய வேண்டும் . இவ்வாறு கூறியவாற்றால் கன்மேந் 
திரியங்களை ஒப்புக்கொள்ளாத நையாயிகர் மறுக்கப்பட்டன 

( உஉ ) 
( அ -- கை ) கன்மேந்திரியங்கள் ஐந்தாயின் புருவநெரித்தல் 
முதலியவையும் கிரியைகளாதலால் கன்மேந்திரியங்கள் மிகுதி 
யாக வேண்டுமே யென்பார்க்கு விடை கூறுகின்றார் . 

(உங ) சொல்லப்பட்ட ஆனந்தித்தல் முதலிய இந்தக் கன் 
மங்களால் கன்மேந்திரியங்கள் சித்தித்தன . தொழில்களின் 
வசத்தால் ஐந்திற்கு மேல் உண்டென்ற தோஷம் இல்லை என் 
பதாம் . 

(( உ . ) கன்மேந்திரியங்களைச் சரீரத்தின் ஏகதேசத்தில் 
மாத்திரம் இருப்பனவாக நாம் கொள்ளும் விஷயத்தில் இந்தத் 
தோஷம் நேரிடும் . தோல் - இந்திரியம் போல் சரீரமுற்றும் 
வியாபித்திருப்பதாகக் கன்மேந்திரியங்களைக் கொண்டிருப்பதால் 
புருவ நெரித்தல் முதலிய தொழில்கள் கையினுடையதேயாம் . 
ஜீரணமானவற்றை வெளியில் தள்ளுதல் முதலியன பாயு முத 
லியவற்றிற்கு இருப்பது போலாம். ஆகவே புருவ நெரித்தல் 
முதலியவையும் ஆனந்தித்தல் முதலியவற்றுள் அடங்குதலால் 
கன்மேந்திரியங்கள் ஐந்திற்கு மேல் இல்லை . அன்றியும் இந்த 
ஆனந்தித்தல் முதலியன வாய் முன்னர்க் கூறப்பட்ட பிரதான 
மான கன்மங்களினாலேயே ஐந்து கன்மேந்திரியங்களும் சித்திக் 
கின்றமையால் , அதிகமென்னும் தோஷங்கிடையாது . பாணி 
முதலிய கன்மேந்திரியங்கள் புருவ முதலிய ஏனைய உறுப்புக்களை 
யும் அதிட்டிக்குமாயின் பாணி முதலியனவாய்ப் பெயரிடுதல் எவ் 
வாறு கூடுமெனின் , அந்தந்தத் தானங்களில் அந்தந்தக் கிரியை 
கள் விசேடமாக அதிட்டிப்பதுபற்றிக் கூடுமென்க . (உக ) 


( அ -- கை ) இனிஞானேந்திரியங்களூண்டென்று சித்திப்ப 
தைக் கூறுகின்றார் 


காச 


அஷ்டப்பிரகரணம் . 


வான 


( உச ) சத்த முதலியவற்றை அறியும் விஷயத்தில் கருத்தா 

புருஷனுடைய கிரியையானது கரணமின்றி - நிகழாது . 
யாதொரு காரணத்தால் அபேக்ஷையானது நிவிர்த்தியாகவில்லை 
யோ அந்தக் காரணத்தால் கரணம் ஒன்றென்று சொல்லவும் 
முடியாது என்பதாம் . 


(உரை ) சத்தம் முதலியவற்றை அறிதலும் கிரியையாத 
லால் , அறுத்தலென்னுங் கிரியையானது எவ்வாறு கரணமின்றி 
நிகழாதோ , அவ்வாறே இந்தக் கிரியையும் கரணமின்றி நிகழாது . 
இந்த ஐந்து கிரியைகளும் காது முதலியவற்றுள் யாதானு 
மொரு காணத்தினின்று நிகழ்கிறதில்லை . எதனாலெனின் , 
யாதொரு காரணத்தால் வேறு கரணங்களை விரும்புதல் நீங்கு 
கிறதில்லையோ , அதே காரணத்தாலென்க . சத்தத்தை யறிதற் 
குக் காரணமாகிய செவியிருப்பினும் பரிச முதலியவற்றை பறியும் 
விஷயத்தில் தோலிந்திரிய முதலிய கரணங்களை விரும்புதல் 
காணப்படுதல் காண்க . 

( உச ) 
( அ - கை ) அந்த ஞானேந்திரியங்கள் வையெனக் கூறு 


இன்றார் . 


( உச இ ) செவி , தோல் , கண் , நாக்கு , மூக்கு என்னும் 
இவைகளே ஞானேந்திரியங்களென்பதாம் . 


( அ - கை ) சத்த முதலியவற்றைக் கிரகித்தல் வேறு வழி 
யாக நிகழாமையின் அவ்விந்திரியங்கள் உண்டென்றறியப்படு 
கின்றன வென்னும் அபிப்பிராயங்கொண்டு கூறுகின்றார் . 

(உடு ) சத்த முதலியவற்றின் சன்னிதியில் அவற்றை பறி 
தல் அந்த ஞானேந்திரியங்களின் தொழில் என்பதாம் . 


(உரை ) சன்னிதி என்று பாடங்கொள்ளாது சன்னிபா 
யென்று பாடங்கொள்ளின் வெளியிலிருக்கும் சத்த முதலியவற் 
றின் சொரூபத்திற்குச் சமானமான உள்ளிருக்குஞ் சொரூபத்தை 
நிச்சயிக்கும் புத்தியுடன் கூட மனதா லதிட்டிக்கப்பட்ட இந்திரி 
யங்கள் வித்தையென்னும் தத்துவத்திற்கு விஷயமாகச் சேர்க் 


. ள ஏதுவாகக் 

போககாரிகை . 
கின்றனவென்பது பொருள் . இந்திரியங்களால் சமீபத்தில் வைக் 
கப்பட்டுப் புத்தியினால் நிச்சயிக்கப்பட்ட சொரூபத்தை வித்தை 
யென்னும் பெயருடைய உட்கரணத்தால் புருடன் கிரகிக்கின் 
றான் என்று பின்னர்க் கூறப்போகின்றோம் . 

புத்தியினால் நிச் 
சயிக்கப்பட்ட பொருளைப் புருடன் கிரகிக்கின்றான் என்று பிறி 
தோரிடத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது . 

( அ - கை ) செவி முதலிய இடங்களிலிருக்கும் முறுக்குப் 
போன்ற வடி வங்களை 
வங்களை மாத்திரம் இந்திரியங்களெனக் 

கொள்ள 
லாகாது . யாதொரு காரணத்தால் அந்தந்தத் தானங்களிருந்தும் 
கன்மங்காரணமாக அந்தந்தத் தானங்களுக்குரிய சத்தியின்மை 
யால் சத்த முதலியவற்றின் அறிவு நிகழ்கிறதில்லையோ , அந்தக் 
காரணத்தால் செவி முதலிய தானங்களிலிருக்கும் சத்திகளைத் 
தான் இந்திரியங்களாகக் கொள்ள வேண்டுமெனக் கூறுகின்றார் . 

( உசு ) இந்தத் தானங்களை மாத்திரம் ஞானேந்திரியங்களா 
கக் கொள்ளக்கூடாது . 

தானங்களிருப்பினும் சத்தியின்மையால் 
ஞானம் நிகழாமையே தானங்கள் இந்திரியமாகாமைக்குக் காரண 
மென்பதாம் . 

( அ - கை ) பின்னர் அந்தக்கரணம் உண்டென்று சித்திப் 
பதை கூறுகின்றார் . 

( உஎ ) இச்சை , சம்ரம்பம் , போதமென்னும் வியாபாரம் 
கள் மேலே கூறப்பட்ட சாதனங்களால் சித்திப்பதில்லை . ஆகை 
யால் சொல்லப்பட்ட இந்த வியாபாரங்கள் சித்திப்பதின் பொ 
ருட்டு மனம் , அகங்காரம் , புத்தி என்னும் அந்தக் கரணங்கள் 
வேண்டப்படு மென்பதாம் . 

( உரை ) பிருதிவி முதலிய தத்துவங்கள் தத்தம் காரியன் 
களினாலேயே சித்திக்கின்றன . ஏனைய 
கூறுவதில் பிரமாணமில்லை . அன்றியும் , அனேக தத்துவங்களில் 
லாமல் போய்விடும் . அதுபோல இவ்விடத்தும் இச்சை முதன் 
யன் சித்திக்கும் விஷயத்தில் எவை சாதனங்களோ, அவை மனம் , 


அஷ்டப்பிரகரணம் . 


அகங்காரம் , புத்தி என்னும் இவைகளே என்று அந்தக் கரணங்க 
ளுண்டென்பது சித்திக்கிறது . இச்சை என்னும் பதத்தால் கவன் 
மென்னும் ரூபமான சங்கற்பத்தைக் கொள்ளவேண்டும் . 
--மனத்தின் றொழில். சம்ரம்பமாவது அகங்காரத்தின் பிரயத்தினம் . 
போதமாவது , புத்தியினுடைய நிச்சயம் . இவை பின்னர் விரி 
வாய்க் கூறப்படுகின்றன . 

( உள) 
( அ - கை ) உட்கரணங்கள் , வெளிக்கரணங்க 

ளென்னு 
--மிவை ஒன்றுக்கொன்று உபகரித்துப் புருடார்த்தத்திற்குச் சாத 
னங்களாக வாகின்றனவெனக் கூறுகின்றார் . 


( உ அ - உக ) உள்ளேயிருக்கும் கரணங்களும் வெளியிலிருக் 
குங் கரணங்களும் சிவிகை தூக்கும் மனிதர்போல் சேர்ந்து 
இச்சை முதலியவற்றிற்குச் சாதனங்களாக ஆகின்றன . ஆகை 
யால் ஆன்மாவிற்குப் போகப் பயனைச் சாதித்துக் கொடுக்கின்ற 
உட்கரணங்கள் வெளிக்கரணங்களென்னு மிவற்றுள் யாதானு 
மொன்று இல்லையாயின் , வெளியிலுள்ள சத்த முதலியவற்றின் 
அறிவுடன் கூட இச்சை முதலிய கிரியைகள் புருடார்த்தத்தைச் 
சாதித்துக்கொடுக்கமாட்டா என்பதாம் . 


(உரை ) யாதொரு காரணத்தால் உட்கரணங்களும் வெளிக் 
கரணங்களும் சவிகை சுமப்பவர்போல் சேர்ந்தே இச்சை முத 
லிய கிரியைகளுக்குச் சாதனங்களாக ஆகின்றனவோ, அதே 
காரணத்தால் வெளியிலிருக்கும் பொருள்களைப் பார்த்தபின்னரே 
நிச்சயம் முதலியன காண்டலாலும் , ஒரே கவனமாயிருத்தல் முத 

யனவின்றி வெளியிலிருக்கும் பொருள்களை அறிய முடியாமை 
யாலும் , சேர்ந்தே போகத்திற்குச் சாதனமெனக் கூறப்பட்டது . 
ஆதலால் ஆன்மாவிற்குப் போகமாகிய பயனைச் சாதித்துக் கொ 
டுக்கின்ற உட்கரணங்கள் வெளிக்கரணங்களென்னும் இவற்றுள் 
யாதானுமொரு கரணமில்லையாயின் இச்சை முதலிய கிரியை 
களாவது வெளியிலுள்ள சத்த முதலியவற்றை யறிதலாவது 
புருடார்த்தத்திற்குச் சாதனமாக ஆகிறதில்லை . சிவிகை சுமப்ப 
வருள் ஒருவனில்லையாயினும் , சுமத்தற்றொழில் காணப்படாத 
வாறு போலுமென்க . 

( உ அ - உக ) 


போககாரிகை . 


கருஎ 


( அ - கை ) இவ் விஷயத்தில் பிறருடைய அபிப்பிராயத் 
தைக் கூறுகின்றார் . 


( உ. • இ ) சிலர் வெளிப்படையான சேதனத்தன்மையினை 
யுடைய பிராண வாயுவையே அந்தக் கரணமாக எண்ணுகின் 
றன ரென்பதாம் . 


(உரை ) உலகாயதருள் சிலர் மேலே செலுத்துதல் முத 
லிய வியாபாரங்களினால் சீவித்தல் முதலியவற்றிற்குக் காரணமா 
யும் பூதங்களின் பரிணாம விசேடத்தால் வெளிப்படையான 
அறிவை யுடையதாயும் இருக்கும் பிராணனென்னும் பெயரு 
டைய உள்ளிருக்கும் வாயுவையே அந்தக் கரணமாகக் கூறுகின் 
றனர் என்க . 

( உகூஇ ) 


( அ - கை . ) இந்த அபிப்பிராயத்திற்கு மறுப்புக்கூறுகின் 


றார் . 


( x0 ) அந்த வாயு பிரயத்தினமின்றி நிகழ்கிறதில்லை . அந்தப் 
பிரயத்தனம் சித்திப்பதற்குக் கரணம் எது என்பதாம் . 


(உரை ) பிராண வாயு சில சமயத்தில் மாத்திரம் தொழிற் 
படுவதால் , பிரயத்தனத்தை முன்னிட்ட தொழிற்பாடு அத 
னிடத்தில் காணப்படுகின்றது . இவ்வாறே “ ஏவுதல் இழுத்த 
லென்னும் தொழில்கள் பிரயத்தனமன்றி வாயுவுக்கு எவ்வாறு 
நிகழும் " என்று பிறருங் கூறுகின்றனர் . ஆகையால் சம்ரம்ப ரூப 

பிரயத்தினம் சித்திப்பதின் பொருட்டு யாதானுமொரு கர 
ணம் வேண்டப்படும் என்பது கொண்டு அந்தக்கரணம் உண்டென் 
பது சித்திக்கின்றது . நூலாசிரியரும் “ சம்ரம்பம் அகங்காரத்தின் 
றொழில் " என்று பின்னர்க் கூறப்போகின்றாரென்க . ( $ 0 ) 


( அ - கை . ) அன்றியும் பிராணனுக்குச் சைதன்னியத்தின் 
உற்பத்தி உண்டென்று உன்னால் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின் 
றது . அந்தச் சைதன்னிய உற்பத்திக்குக் கரணம் இதுவென்று - 
நீ கூறவேண்டுமெனக் கூறுகின்றார் . 


கருஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


( ஙக ) இந்தப் பிராணனுக்குச் சைதன்னியம் உண்டென்று 
நீ கூறுவதற்குக் கரணம் இன்னதென்று கூறுவாயாக . இந்தப் 
பிராணனுக்குச் சைதன்னியம் நிச்சயமாக இல்லை ; வாயுவாயிருக் 
கிறபடியால் ; வெளியிலிருக்கும் வாயுப்போலென்பதாம் . 


(உரை ) சடத்திற்குச் சைதன்னியத்தின் தோற்றம் பொ 
ருந்தாது , எதனாலெனின் , எல்லாவற்றிற்கும் சைதன்னியத்தின் 
தாற்றம் உண்டாய்விடும் ஆதலாலென்க . இதற்குப்பிரமாணமாக 
இதற்குச் சைதன்னியமில்லை ; வாயுவானபடியால் ; வெளியிலிருக் 
கும் வாயுப் போலும் என்று கூறப்பட்டதென்க. ( ஙக ) 


( அ - கை . ) இவ்வாறு பிராணனையே அந்தக்கரணமென் 
லும் கொள்கையை மறுத்து விட்டு மேலே கூறப்பட்ட அந்தக் 
கரணம் மூன்றனுள் மனம் உண்டென்று சாதிப்பதற்காகக் கூறு 
கின்றார் . 


( கூஉ ) இச்சைக்குக் காரணமாயும் , விரைவில் செல்லுகிறதா 
யும் , வெளியிலிருக்கும் இந்திரியங்களைத் தொழிற்படுத்துகிறதா 
யும் இருப்பது மனம் . இதுவேகமாய்ச் சுழல்கிறபடியால் ஒரே 
காலத்தில் ஐம்பொறிகளும் தொழிற்படுகிறதில்லை என்பதாம் . 


(உரை ) இந்திரியங்களிடத்தும் பொருள்களிடத்தும் உள்ள 
சம்பந்தம் ஆன்மாவிற்கிருந்தும் எல்லா இந்திரியங்களும் ஒரே 
காலத்தில் தொழிற்படுகிறதில்லை . ஒவ்வொரு இந்திரியங்களாகத் 
தான் தொழிற்படுகின்றன . அந்த ஒரு இந்திரியமும் எப்பொழு 
தும் தொழிற்படுகிறதில்லை. ஆகையால் இந்திரியங்களைத் தொழிற் 
படுத்துவதில் எது கரணமோ அதுவே 

கரணமோ அதுவே இச்சைக்கு அதாவது 
சங்கல்பரூபமான கவனத்திற்கு ஏதுவாயும் , 

ஏதுவாயும் , வெளியிலுள்ள 
பொறிகளைத் தொழிற்படுத்துகிறதாயுமுள்ள மனமென அறிந்து 
கொள்ளல் வேண்டும் . அதுகொண்டே மனம் உள்ளிருக்கும் 
பிற அந்தக் கரணங்களை அதிட்டித்துச் சுக முதலியவற்றைச் சங் 
கற்பிக்கின்றமையாலும் , வெளி இந்திரியங்களை அதிட்டிக்கின்ற 
மையாலும் , இரண்டு விதமான அதிகாரமுடையதாக ஆகுமென் 
று மதங்கத்தில் கூறப்பட்டிருக்கின்றது . அது வருமாறு : 


போககாரிகை. 


கடுக 


" ஆன்மாவிற்குப் போகத்தை யுண்டுபண்ணுகின்ற மனம் வெளியி 
லிருக்கும் கரணத்தாலும் தன்னிடத்திலிருக்குஞ் சங்கற்பத்தா 
லும் உள்ளிருந்து கொண்டு இந்திரியங்களுக்குச் சாமர்த்தியத்தை 
யுண்டுபண்ணுகின்றது . இதுபற்றியே மனம் அந்தக் காண 
மெனப் பட்டது என்பதாம் . மிருகேந்திரத்திலும் " மனம் இந் 
திரியங்களைத் தொழிற்படுத்துகிறதாயும் , விரைவில் செல்லுகிற 
தாயும் , சங்கற்பத்தைத் தருமமாகக் கொண்டுமிருக்கின்றது ” 
எனக் கூறப்பட்டிருக்கின்றது . 


சுவையாயும் , நல்லமணமுடையதாயும் , அழகாயும் . மா மர 
வென்னும் சப்தத்துடன் கூடின தாயுமுள்ள முறுக்கென்னும் 
உணவுப்பொருளையுண்ணுங்கால் ஒரேகாலத்தில் ஐம்பொறிகளுக் 
கும் அறிதற் றொழில் நிகழ்கின்றதே யெனின் , அவ்வாறன்று . 
அநேகம் இதழ்களை ஒன்றாகச் சேர்த்து அடுக்கி ஊசியினால் 
குத்தின் ஒரே கணத்தில் எல்லா இதழ்களிலும் குத்துப்படுகின் 
றது . இவ்விடத்தில் ஒவ்வொரு இதழாகச் செல்லும் முறை 
யைச் சூக்குமமாக அறிய வேண்டுமாறு போல மேலே கூறப் 
பட்ட உணவுப் பொருளை யுண்ணும் பொழுது ஒவ்வொரு இந் 
திரியமாகவே தொழிற்படும் முறை சூக்குமமாக அறியத்தக்கது . 
[விரைவுபற்றி ஒரே காலத்தில் எல்லாம் தொழிற்படுதல் போலக் 
காணப்படுதலேயன்றித் தொழிற்படுமாறில்லை .) இதுபற்றியே 
மனம் விரைவிற் செல்லும் தொழிலையுடையதெனக் கூறப்பட்ட 

( ங 2 ) 


தன்க . 


( அ - கை ) இவ்வாறே அகங்காரத்தையும் சாதிக்கின்றார் . 


( ங.உறு ) ஐந்து தொழில்களையும் செய்கின்ற வாயுவி 
னுடைய சீவனத்தின் பொருட்டுப் பிசவிருத்திக்கின்ற சம்ரம்ப 
மென்னுமுயற்சி அகங்காரத்தின் றொழில் என்பதாம் . 


( உரை) சீவனத்தின் பொருட்டு அஃதாவது சரீரத்தைத் 
தரித்தற் பொருட்டுப் பிரணயனம் அபனயனம் முதலிய ஐந் 
தொழில்களைச் செய்கிறதாயும் , அந்த அந்தத் தொழில்களின் 
பேதத்தால் பிராணன் அபானன் முதலிய பெயரை அடைகிற 


கசு 


அஷ்டப்பிரகரணம் . 


தாயுமுள்ள வாயுவைத் தொழிற்படுத்துகிற சம்ரம்ப ரூபமான 
யாதொரு பிரயத்தனமுண்டோ, அது , அகங்காரத்தின் தொழில் 
என்று அகங்காரம் உண்டென்பது சித்திக்கின்றது . ஸ்ரீ மிருகேக் 
திரத்திலும் “ பின்னர் உள்ளிருக்கும் வியக்தமான புத்தியினின் 
றும் ஆன்மாவிற்குக் கரணமாகக் கருவம் உண்டாயிற்று . யா 
தொன்றினுடைய சம்ரம்பத்தால் சரித்திலுள்ள ஐந்து வாயுக்க 
ளும் தொழிற்படுகின்றனவோ ” என்று கூறப்பட்டிருக்கின்றது . 


பிரணயனமாவது , சூக்கும தேகத்தை மேலும் கீழுமாகக் 
கொண்டுபோதல் . இது , பிராணன் என்னும் வாயுவின் றொழில் . 


அபனயனமாவது , மல முதலியவற்றைக் கீழே தள்ளுதல் . 
து அபானனென்னும் வாயுவின்றொழில் . 


சாமானனென்னும் வாயுவின் றொழிலாவது , ரசரூபமான 
அன்ன முதலியவற்றைச் சமமாகச் சரீரமெங்குங் கொண்டுசேர்த் 


தல் , 


வியானனென்னும் வாயுவின் றொழிலாவது , அங்கங்களை 
வணங்கும்படி செய்தல் . 

உதானனென்னும் வாயுவின் றொழிலாவது , உள்ளிருக்குக் 
தொனியை எழுத்து ரூபமாகச் சேர்த்தல் . 


பிரதானமாக ஐந்து தொழில்களையும் செய்வதுகொண்டு ஐந் 
தொழில்களைச் செய்வது வாயுவெனக் கூறப்பட்டது . வெளியில் 
கக்குதல் முதலிய தொழிற்பாடுகள் வாயுவுக்கு உண்டென்று 
காணப்படுகின்றது . ஸ்ரீ காலோத்தரத்திலும் “ வெளியில் கக்கு 
தல் ரூபமான கிரியையில் நாகனென்ற வாயுவும் , விழித்தலில் 
கூர்மனென்ற வாயுவும் , தும்முதல் அழுதல்களில் கிரிகானென்ற 
வாயுவும் , ஓடுதல் இழைத்தல்களில் தேவதத்தனென்ற வாயும் 
இருக்கின்றன . தனஞ்சயனென்ற வாயு உயிர்நீங்கினும் நீங்கு 
கிறதில்லை " யென்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( ஙஉத ) 


போககாரிகை . 


கசுக . 


( அ - கை ) அன்றியும் புத்தியின் காரியமாயும் , இந்தக் 
கடம் என்பது முதலியவாய்க கிரகிக்கத் தகுந்த பொருள்களின் 
நிச்சயரூபமாயும் , ஒவ்வொரு பொருள்தோறும் வேறு வேறான 
சொரூபத்தையுடையதாயுமுள்ள ஞானத்தினின்றும் மிகவும் 
வேற்றுமையுடன் விளங்குகிறதாயும் , பொருள்களனைத்தையும் 
கிரகித்தலில் ஒரே ரூபமாயுமுள்ள நானென்னும் நிச்சய ஞான 
ரூபமான அறிவு அகங்காரத்தின் றொழிலென்று கூறுகின்றார் . 
( ங்க ) அகங்காரத்தின் தொழில் 

ரூபமான ஞானம் , 
பொருள் விஷயமான அறிவினின்றும் வேறு என்பதாம் . 
(உரை ) அகங்காரத்தின் வியாபார 

ரூபமான ஞானம் , 
பொருள் விஷயமான ஞானத்தினும் வேறென்பது பொருளென்க . 

( கூகூ ) 
( அ - கை ) சத்தத்தை அறிதல் முதலிய தொழில்கள் 
கா.சு முதலிய இந்திரியங்களுக்குச் சிறப்பாக இருக்கின்றன . சம் 

. 
ரம்பமோவெனின் , அதே யிந்திரியங்களின் பொதுவான தொழி 
லென்று கொள்ளாமல் அகங்காரமுண்டென்று அதனைப் புதிதாக 
ஏன் கொள்ளல் வேண்டுமென்று ஆசங்கை செய்வார்க்கு விடை . 
கூறுகின்றார் . 


( ஙச ) இந்திரியங்களின் பொதுத் தொழிலாக சம்ரம்பத் 
தைக் கொள்ளக்கூடாது . எதனாலெனில் , இந்திரியங்களுள் 
ஓரிந்திரிய மில்லாதிருப்பினும் அகங்காரம் நிகழுகின்றது என்ப 
தாம் . 

(உரை ) பொதுவான காரியத்தைச் செய்கிறவர்களுள் ஒரு 
வரில்லையாயின் , அந்தச் செயல் நிகழாது . இது முன்னரே கூறப் 
பட்டுள்ளது . இந்தச் சம்ரம்பரூபமான தொழில் இந்திரியங்க 
ளுள் , ஒன்றில்லையாயினும் நிகழ்கின்றது . ஆகையால் நானென் 
னும் இந்த அறிவு அகங்காரத்தின் காரியமென்க . ( ஙச ) 

( அ - கை ) இவ்விடத்தில் சந்தர்ப்பத்தை அ.தசரித்து 
மனதுடன் கூட ஞானேந்திரியம் , கன்மேந்திரியம் , தன் மாத்திரை 


கக 


க 2 


அஷ்டப்பிரகரணம் . 


களென்னுமிவை , அகங்காரத்திலிருந்து உண்டாகின் றனவென்று 
கூறுகின்றார் . 


( நடு ) இன்னும் ஞானேந்திரியம் கன்மேந்திரியம் தந்மாத் 
ரை ஆகிய இவற்றை உண்டுபண்ணும் ஏனைய சாத்து வீக முதலிய 
அகங்காரங்கள் முறையே தைசச முதலிய பெயரைவுடையன 
வாக ஆகின்றன வென்பதாம் . 


(உரை ) சத்துவம் , ரஜசு , தமசு , என்னுங் குணங்கள் நிரம் 
பப்பெற்ற சாத்துவிக அகங்காரம் , இராசத அகங்காரம் , தாமச 
அகங்காரமாகிய இம்மூன்றும் , முறையே தைசசம் , வைகாரிகம் , 
பௌதிக மென்னும் பெயர்களை யடைகின்றன . சத்துவமுதலிய 
குணங்கள் மிகுதியாயிருத்தலால் , சாத்துவிக முதலியவாய்க் 
கூறப்பட்டன . " கலப்பில்லாதது பரிணாமத்தை யடையாது " 
என்னும் நியாயத்தால் , வேறு குணங்களின் சேர்க்கையும் இந்த 
அகங்காரங்களுக்கு இருக்கின்றதென்க . 

( நடு ) 


( அ - கை ) எந்தத் தத்துவங்கட்கு எந்த அகங்காரத்தி 
லிருந்து உற்பத்தி யென்பதைப் பற்றிக் கூறுகின்றார் . 

( ஈ.ஈ ) யாதொரு காரணத்தால் விளக்குகின்றதோ அந்தக் 
காரணத்தால் தனக்குரிமையான சாத்துவிக அகங்காரத்திலிருந்து 
மனமும் ஞானேந்திரியங்களும் தோன்றுகின்றன வென்பதாம் . 

( ஙசு ) 


( அ - கை ) இவ்விடத்தில் நையாயிகருடைய மதத்தை 
அநுவாதஞ்செய்து மறுக்கின்றார் . 


( $ எ ) சிலர் , விஷயங்களுக்கு நியமமிருத்தலால் , ஞானேர் 
திரியங்களைப் பவு நிகங்களாகக் கொள்ளுகின்றனர் . அது பொ 
ருந்தாது . அந்த விஷய நியமம் அசித்தமான ஏதுவால் கற்பிக் 
கப்படுகின்ற தென்பதாம் . 


(உரை ) காது , சத்தம் ஒன்றை மாத்திரம் அறியக்கூடியது . 
தோல் , பரிசம் ஒன்றை மாத்திரமறியக் கூடியது . இவ்வாறே 


போககாரிகை. 


கசும் 


வென்று 


பிற இந்திரியங்களுமாம் . ஆதலால் இந்திரியங்கள் , சப்தம் முத 
லியவற்றிற்கு ஆதாரமான ஆகாசம் முதலிய பூதங்களினின்றும் 
உண்டாயின . அகங்காரத்தினின்று உண்டாயின 
கூறின் , காரண மான அகங்காரம் 

ஒன்றாதலின் 
காரியமான இந்திரியங்களும் ஒர்ே ரூபமாயிருக்கவேண்டும் ; 
தனித்தனி விஷய நியமம் சித்திக்காதென்று நையாயிகர் கூறு 
கின்றனர் . இந்தக் கூற்று அசித்தமான ஏதுவால் கற்பிக்கப்படு 
கிறது . எதனாலெனின் , முதற்காரண நியமத்தைச் சாதிக்கும் 
விஷய நியமம் இந்திரியங்களுக்குச் சித்திக்காமையாலென்க. இந் 
திரியங்களை நியதமான விஷயங்களையுடையனவாகக் கொள்ளின் , 
அவ்விந்திரியங்கள் தனக்குக் காரணங்களான பூதங்களை மாத்திரம் 
குணத்துடன் அறியவேண்டும் . வேறு திரவியங்களையும் அவற் 
றின் குணங்களையும் அறிதல் கூடாது . கண் முதலிய இந்திரியங் 
கள் ஏனைய திரவியங்களையும் அவற்றின் குணங்களையும் அறிகின் 
றன . ( ஆதலால் இந்திரியங்கள் பூதகாரியங்களாகாமை காண்க ) 

( ங எ ) 


( ந.அ ) ( எவ்வாறெனின் ) வாயுவைச் சேர்ந்த தோலிந்திரி 
யம் வாயுவுடன் கூடவே பிருதிவி, அப்பு , தேயுவாகிய திரவியங் 
களையும் , அந்தத் திரவியங்களிலுள்ள பரிசங்களையும் கட்டுப்பா 
டின்றி அறிகின்றதென்பதாம் . 


கூட 


(உரை ) நையாயிகர் பக்கத்தில் தோலிந்திரியமானது வாயு 
வின் காரியமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது , வாயுவுடன் 
பிருதிவி , அப்பு , தேயு வென்னும் இவற்றையும், அவற்றினிடத் 
துள்ள பரிசங்களையும் , தோலிந்திரியமானது அறிகின்றதென்க . 

( ங.அ ) 


( ஙசு ) ( அன்றியும் ) கண்ணிந்திரியமானது அக்கினியின் 
காரியமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது . இது பிருதிவி, அப்பு , 
தேயுவென்னு மிவற்றையும் , இவற்றின். ரூபங்களையும் அறிகின் 
றது . ஆகையால் இந்திரியங்களைக் கட்டுப்பாடான விஷயங்களை 
யுடையனவாகக் கூறலாகாது . 

( ஙகூ ) 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இன்னுமொரு குறை கூறுகின்றார் . 

( ச 0 ) பூதகாரியத்துக்காக நியமத்தை ஒப்புக்கொள்ளும் 
விஷயத்தில் கன்மம் , சாமான்யம் , சமவாய மென்னும் இவற்றின் 
அறிவு இந்திரியங்களால் உண்டாகக்கூடாது என்பதாம் . 

(உரை) இந்திரியங்கள் பூதகாரிய மென்பதைச் சாதிப்ப 
தற்காக அவற்றிற்கு விஷய நியமத்தை ஒப்புக்கொண்டால் பூத 
கங்களில் நின்றும் குணங்களில் நின்றும் வேறாக உங்களால் ஒப் 
புக்கொள்ளப்பட்ட கன்மம் சாமான்யம் 

சமவாய மென்னும் 
பதார்த்தங்களினறிவு இந்திரியங்களில் நின்றும் உண்டாகக் 

( ச O ) 


கூடாது , 


( அ - கை ) அகங்காரத்தில் நின்றும் இந்திரியங்கள் உண் 
டாகுமாயின் இந்திரியங்களுக்குக் காரியபேதம் எவ்வாறு 

கூடு 
மென்று முன்னர்க் கேட்கப்பட்டது . அந்தக் கேள்வி பொருந் 
தாது . உற்பத்தியின் பேதத்தால் கரும்பின் விகாரங்களான 
வெல்லம் சருக்கரைகள்போல் காரிய பேதங் கூடும் . செவி முதலி 
யன விசேடமாக சத்த முதலியவற்றை அறியும் விஷயத்தில் புரு 
டார்த்தத்தைக் கொடுக்கக்கூடிய கன்மமே நியமிப்பதாக எங்க 
ளால் ஒப்புக்கொள்ளப் படுகிறதெனக் கூறுகின்றார் . 

( சக ) விஷய நியமத்திற்குக் காரணமாக அகங்காரத்தில் 
நின்றும் தோன்றுவதை நாங்கள் கொள்ளவில்லை . புருடார்த்தத் 
தைக் கொடுக்கக்கூடியதாயும் , சிவனால் அதிட்டிக்கப்பட்டதா 
யும் இருக்கும் கன்மமும் , விஷய நியமத்திற்குக் காரணமென்ப 
தாம் . 

( உரை ) அகங்காரத்தில் நின்றும் உண்டாவதையே விஷய 
நியமத்திற்குக் காரணமாக நாங்கள் கூறவில்லை . சிவனால திட்டிக் 
கப்பட்ட கன்மமும் அதற்குக் காரணமென்க . 

( சக ) 


( அ - கை ) சரீரத்திலிருக்கும் துவாரத்துடன் கூடின ஆகா 
சம் சத்தத்தை வெளிப்படுத்துகிறதாக ஒப்புக்கொள்ளின் , மூக் 
குத்துவாரமும் செவியாய் விடுமென்பதுபற்றி , செவியிலிருக்கும். 


போககாரிகை . 


கசுரு 


ஆகாசந்தான் சத்தத்தை அறியுமென்னும் நியமத்தில் கண்ணுக் 
குப் புலப்படாத கன்மமே நியமிப்பதாக இந்திரியங்களைப் பூத 
காரியமாய்க் கூறுகிறவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டுமெனக் 
கூறுகின்றார் . 


( சஉ ) அநேகஞ் செவிகள் ஏற்பட்டு விடுமென்னும் அச்சத் 
தால் செவியின் துவாரத்திலிருக்கும் ஆகாசமே சத்தத்தை அறி 
யுமென்னுங் நியமத்திற்குக் காரணமாக புருஷார்த்தத்தைக் கொ 
டுக்கக்கூடிய கன்மம் உன்னாலும் ஒப்புக்கொள்ளப்படுகிறது என்ப 
தாம் . 


( உரை ) சரீரத்திலிருக்கும் ஆகாசம் சத்தத்தை அறிகிறதா 
கக் கூறுமிடத்தில் அனேகஞ் செவிகள் ஏற்பட்டு விடுமென்பது 
கொண்டு செவியிலிருக்கும் ஆகாசமே சத்தத்தை யறியுமென்று 
கொள்வதில் , புருஷார்த்தத்தைக் கொடுக்கக்கூடிய கன்மமே 
காரணமென்றுஉன்னாலும் ஒப்புக்கொள்ளப்படுகின்றதென கூட்டி 
முடித்துக்கொள்ள வேண்டும் என்க . 

( சஉ ) 


( அ - கை ) இவ்வாறே கன்மேந்திரியங்களும் அகங்காரத்தி 
னின்று உண்டாகின்றன வென்று கூறுகின்றார் . 


( சங ) இராசதமான வைகாரிக அகங்காரத்தினின்றும் கன் 
மத்தைச் செய்யும் கன்மேந்திரியங்களின் கூட்டமானது உண்டா 
யிற்று . காரியத்திற்குக் காரணத்தை ய நுசரித்திருக்குந் தன்மை 
யானது யாதொரு காரணத்தால் காணப்படுகின்றதோ என்பதாம் . 


( உ - ரை ) இரசோ குணத்தைத் தொழிற் படுத்துவதால் 
ராசதமான வைகாரிக அகங்காரத்தினிறும் கிரியைக்கு எதுவான 
கன்மேந்திரியக்கூட்டம் உண்டாயிற்று . யாதொரு காரணத்தால் 
காரணத்தைய நுசரித்திருக்குந் தன்மை காரியத்திற் காணப்படு 
கின்றதோ , அந்தக் காரணத்தால் சத்துவகுணம் பிரகாசரூபமாயி 
ருப்பது பற்றிப் பிரகாச ரூபமான ஞானேந்திரியக்கூட்டம் சாத்து 
கமான அகங்காரத்தினின்றும் உண்டாயிற்றென்று முன்னர்க் 
கூறப்பட்டது . இவ்வாறின்றி மாறுபட்ட இயல்புடைய இந்த 


கசுசு 


அஷ்டப்பிரகரணம் . 


இரண்டிந்திரியவர்க்கங்களும் ஒன்றிலிருந்தே உண்டாயினவெனக் 
கொள்ளின் , காரணத்திற்கு நியமமின்மையைக் குறிப்பிடக் 
கூடிய வரம் பின்றி யோடலென்னும் குற்றம் நேருமென்க . (சங ) 

( அ --- கை ) வரம்பின்றியோடலென்னுங் குற்றத்தைக் 
காட்டுகின்றார் . 

( சச ) சாத்துவிகத்தினின்றும் இரு வர்க்கங்களும் உண் 
டாயினவென்று கொள்ளின் , சத்துவத்தின் விகாரம் 

இரச 
சின் விகாரம் பற்றி உண்டாயினவென்று கூறும் வரம்பில்லையாய் 
விடும் என்பதைத் தடுக்க முடியாது என்பதாம் . 

( சச ) 
( சரு ) ( ஆகையினாலேயே ) கூறப்பட்ட இருவர்க்கங்களுக் 
கும் மாறுபட்ட தன்மாத்திரைகளின் கூட்டமும் தாமசமான 
பவுதிக அகங்காரத்தினின்றும் உண்டாயிற்று என்பதாம் . ( ச.நி ) 

( அ - கை ) இனி, புத்தியானது அத்தியவசாய முதலிய 
வற்றிற்கு ஏதுவாகுமெனக் கூறுகின்றார் . 
( சசு ) விஷய சொரூபமான அறிவும் இந்திரியங்களை வாயி 

சில விடங்களிலில்லை . புருடனுடைய அறிவு 
விளங்குவதற்கு இடமாயிருத்தலால் , அந்த அறிவானது , புத்தி 
னுடைய வியாபாரமாகு மென்பதாம் . 

( உரை ) இந்திரியங்களை வாயிலாகக் கொண்டு இந்தக் கடம் 
என்பது முதலியனவாய் வெளியிலிருக்கும் விஷயங்களை நிச்ச 
யிக்கும் ரூபமான அறிவும் , இந்திரியங்களை வாயிலாகக் கொள்ளாது 

ள்ளிருக்கும் நினைவு கூர்மை என்னும் இவற்றினறிவும் ,, 
பாவப்பிரத்தியய ரூபமான அறிவும் , ஆன்மாவி 
லிடத்துத் தோன்றுதற்குப் புத்தி யிடமாய் யிருத்தலால் 
இவை அனைத்தும் புத்தியின் வியாபார மென்றறிந்து கொள்க . 
ஆகையால் நிச்சயம் நினைவு என்னும் இவற்றை அடையாளமாக 
வுடைய புத்தியுண்டென்பது சித்திக்கின்றது . ஸ்ரீ மிருகேந்திரத் 
திலும் “ பாவப் பிரத்தியய ரூபமான புத்தியின் பிரகாசமானது புரு 
டனுக்கு அறிவு தோற்று மிடமாகையால் அந்த அறிவு புத்தியின் 
வியாபாரமென்று சொல்லப்படும் . என்று கூறப்பட்டிருக் 

( சசு ) 


லாக உடையது . 


கின்றது . 


போககாரிகை . 


கசுஎ 


( அ - கை ) இந்தப் புத்தியினுடைய அறிவு மூன்று விதமா 
யிருக்குமென்று கூறுகின்றார் . 


( சசுவ ) க்லுப்தி , மதி , ஸ்மிருதி என்று ( புத்தியின் போதம் 
மூன்று வித மென்பதாம் ) 


( உ - ரை ) க்லுப்தி யென்பது கற்பித்தல் . அதாவது 
கூர்மை யென்பதாம் . மதியாவது , மனனம் அல்லது ஞானம் . 
அஃதாவது நிச்சயம் என்பதாம் . 

( சசுவ ) 


( அ -- கை ) இவ்வாறு இச்சை முதலிய காரிய பேதத்தால் 
அந்தக் காணங்களின் பேதம் சித்திக்கின்ற தென்று முடித்துக் 
காட்டுகின்றார் . 


(சஎ ) இச்சை , சம்ரம்பம் , போதமென்னும் வியாபார 
வேறுபாட்டால் அந்தக் காரணம் மூன்று விதமாயிற்றென்பதாம் . 


( உ - ரை ) நினைப்பு முதலியவற்றிற்குத் தம்முட் பேத 
மிருப்பினும் , அறிவிக்குந்தன்மை யென்ற ஒற்றுமை இருப்பது 
கொண்டு ஒரே பொருளா யிருத்தலால் அவற்றைப் புத்தியிலிருப் 
பதாகக் கொள்ளவேண்டும் . இச்சை முதலிய வியாபாரங்களோ 
வெனின் , வேறு வேறான பொருளையுடையனவா யிருத்தலால் 
வேறு வேறான காரணங்களையுடையன வென்பது பொருள் . ( சஎ ) 


( அ - கை ) பிருதிவி முதலியன விடயமாயிருத்தல் பற்றிப் 
போக்கியமாயிருத்தலாலும் , இந்திரியங்கள் அந்த விடயங்களை 
யறிதற்கு ஏதுவாயிருத்தலாலும் , இந்தப் பிருதிவி முதலியவை 
களும் இந்திரியங்களும் போக சாதனமாயிருக்கட்டும் . புத்தியோ 
வெனின் , இந்திரியம் பொருள் என்னும் இவற்றின் சம்பந்தத் 
தால் ஆன்மாவினிடத் துண்டாகும் ஞான ரூபமாயிருத்தலால் 
போக சாதனமெனக் கொள்ளக்கூடாது . ஆன்மாவின் குண 
மென்றே கொள்ளல் வேண்டு மென்று கூறும் நையாயிகர் கொள் 
கையை மறுக்கின்றார் . 


கஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


சமமா 


( சஅ ) குணங்களுடன் கூடியிருக்கும் தன்மை 
யிருப்பது கொண்டு புத்தியை அறியப்படும் பொருளாகவே 
கொள்ளல் வேண்டும் . நீயோ புத்தியை அறியப்படாத தென்று 
காள்கின்றாய் . மிக நன்றாயிருக்கின்ற தென்பதாம் . 


(உரை ) இதன் கருத்தாவது - அறிவு , அநத்யவசாயமென் 
றும் அத்யவசாய மென்றும் இருவகைப்படும் . அநத்யவசாய 
அறிவானது எப்பொழுதும் அறியும் ரூபமாகவே விளங்கிக்கொ 
ண்டிருப்பதால் ஆன்மாவிற்கு இயல்பாகும் . அத்யவசாய அறி 
வானது தோற்ற நாசங்களைத் தருமமாக உடையதாய் விளங்கிக் 
கொண்டிருப்பதால் ஆன்மாவிற்கு இயல்பாகாது . எதனாலெனில் , 
நித்தியப்பொருளுக்கு அநித்தியத் தன்மையின் சேர்க்கை கிடை 
யாதாதலாலென்க . அத்யவசாயத்தை 

ஆன்மாவின் இயல் 
பென்று கொள்ளின் ஆன்மாவிற்கு அநித்தியத்தன்மை வந்து 
விடும் . இந்த அத்யவசாயம் நித்தியமாக அநுபவிக்கப்படுகிற 
தில்லை . ஆகையால் புருடனுடைய இயல் பில்லை . இதுது எத 
னுடைய இயல்போ அதுவே புத்தியாகும் . இந்தப் புத்தி , 
பதார்த்தங்களை நிச்சயிக்கிறதாயும் தருமம் ஞானம் முதலிய எண் 
குணங்களையுடையதாயுமிருக்கும் . ஆகவே விஷயங்களை நிச்ச 
யித்தலாலும் , பாவங்கள் பிரத்தியயங்களென்னும் இவற்றின் ரூப 
மாயும் சத்துவமுதலிய முக்குணங்களுடன் - கூடின தாயுமுள்ள 
சொரூபத்தால் போக்கியமாயிருத்தலாலும் , புத்தியானது அறி 
யப்படுவதாகவே இருக்கின்றது . ஆன்மகுணமாக இருக்கவில்லை . 


இவ்வாறே தத்துவசங்கிரகத்திலும் ‘ விஷய ரூபமாயும் சுகம் 
முதலியவற்றின் ரூபமாயும் இருக்கும் புத்தி சுருக்கமாகப் போக்ய 
மாகும் என்று கூறப்பட்டிருக்கின்றது . புத்தி அறியப்படுவ 
தாகும் ; சத்துவம் முதலிய முக்குணங்களுடன் கூடியிருத்த 
லால் ; பிருதிவி முதலியனபோலென்று பிரயோகமும் காணப்படு 
கின்றது . விஷயங்களை நிச்சயிக்கும் ஏதுவால் இந்திரியம் போல 
புத்திக்குக் கரணத்தன்மையும் சித்தித்ததென்று கூறப்பட்டிருக் 


கின்றது . 


போககாரிகை . 


கசுகூ 


தர்மமுதலிய பாவங்களும் ஆன்ம குணங்களென்றே எங்க 
ளால் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற தென்பையாயின் , அது பொருந் 
தாது . தர்ம முதலிய குணங்கள் ஆன்மாவிற்குச் சமஸ்க்காரமாக 
ஆகிறதில்லை . சோதிஷ்டோம முதலிய கன்மங்களின் சமஸ்க்கா 
ரம் ஆன்மாவினிடத்துச் சம்பவிக்கிறதில்லை . 

எதனாலெனில் , 
ஆன்மாவிகாரியாகாமையாலென்க . அன்றியும் உழுதல் முதலிய 
தொழில்களின் சமஸ்க்காரம் உழுதவனிடத்து நிகழ்கிறதில்லை. 
அத்தொழிலுக்கிடமான பூமியிற்றான் காண்கின்றோம் . எந்த 
விடத்தில் கன்மங்களின் சமஸ்க்காரங்கள் காணப்படுகின்றனவோ 
அந்த இடமே புத்தி யெனப்படும் . இவ்வாறே ஞானமுதலிய 
வற்றின் சமஸ்க்காரத்திலும் கூறிக்கொள்க . இந்தச் சமஸ்காரம் 
பற்றியே சொப்பனம் , நினைப்பு , கூர்மை என்னு மிவற்றில் பொரு 
ளில்லையாயினும் தோற்றங் காணப்படுகின்றது . 

( சக ) ( ஆகையால் ) உள்ளிந்திரியம் வெளி இந்திரிய மென் 
னும் இவை போகத்திற்கு நேரே 

இருக்கின்றன . 
போக்கியமின்றிப் போகமில்லை யாகையால் போக்கியமானது 
போகத்திற்குச் சாதனம் என்பதாம் . 


கரணமாக 


(உரை ) உள்ளே இருக்குங் கரணங்களும் வெளியிலிருக் 
குங் காணங்களும் சுகமுதலியவற்றின் ரூபமான போகத்திற்கு 
நரே கரணமாக இருக்கின்றன . இவ்வாறே ஸ்ரீ சுவாயம்புவத் 
திலும் " புருஷனுடைய சுகதுக்க ரூபமான அறிவே போகம் " 
எனக் கூறப்பட்டிருக்கின்றது . அந்தப் போகமானது மாலை சந் 
தனம் முதலிய போக்கியப் பொருள்களின்றி உண்டாகாதாகை 
யால் அவற்றின் அறிவை முன்னிட்ட சுகமுதலியவற்றின் நிச்ச 
யத்திற்கும் போக்கியங் காரணமாகக் கொள்ளப்படுகின்றது . (சசு ) 

( அ - கை ) இதனையே திருட்டாந்தத்தில் வைத்துக் காட்டு 


கின்றார் . 


( 10 - நிஉஇ ) அரசனானவன் வெற்றியின் பொருட்டுச் 
சேனைகளை எவ்வாறு ஏவுகின்றானோ , அவ்வாறே சீவனானவன் 
அறிவு முதலியவற்றின் பொருட்டுக் குணதத்துவ முதலிய 


செண்டு 


கஎ 0 


அஷ்டப்பிரகரணம் . 


Tn - m 


வற்றை ஏவுகின்றான் . வெற்றியானது சேனையிடத்திலிருப்பினும் 
கருத்தாவாயிருக்குந் தன்மை அரசனுக்கு எவ்வாறு ஏற்படுகின்ற 
தோ , அவ்வாறே அறிவு முதலியன புத்தி முதலியவற்றிலிருப்பி 
னும் கருத்தாவாயிருக்கும் தன்மை ஆன்மாவுக்குச் சித்திக் 
கின்றது . சேனைகளின் வெற்றி அந்தச் சேனைகளுக்கு ஆகாத 
வாறு போல மகதத்துவ முதலியவற்றால் உண்டான அறிவுமுதலி 
யன அத் தத்துவங்களுக்கு ஆகிறதில்லை . சேனைகள் போல இத் 
தத்துவங்கள் சாதனங்களாக நிச்சயிக்க பட்டனவென்பதாம் . 

(உரை ) கரணங்கள் அசேதனங்களாகையால் அவற்றின் 
வியாபாரம் அவற்றின் பொருட்டாக இல்லை . சேதனான ஆன் 
மாவின் பொருட்டாகவே என்பது கருத்து . { 50- நிஉ இ ) 

( ங ) ஆகையால் அறிவு முதலிய வியாபாரங்களுக்குக் 
குணத்ததுவ முதலியன சாதனங்களாகு மென்பதாம் . ( ருகூ ) 

( அ - கை ) இனி , போக்கியத்தைப் பிரித்துக் 
கின்றார் . 

( நிசு ) மோகம் , துக்கம் , சுகமென்னும் இவற்றின் சொரூப 
மாயும் , ரூபமென்னும் பெயருடைய தாயுமுள்ள தரும முதலிய 
பாவ வருக்கமும் அவற்றிலிருந்தும் உண்டான சித்தி முதலிய 
தமும் புருஷனுக்கு நேரே போக்கியமாய் இருக்கின்றது . மாயை 
முதலியன அதற்காக ஏற்பட்டுள்ளன என்பபதாம் . 
(உரை ) வெளிப்பட்டம் 

குணத்துடன் 

மோக 

முதலிய 
வற்றிற்கு ஏதுவாய் பாவப் பிரத்திய யங்களிருக்கின்றமையால் , 
மோக முதலியவற்றின் ரூபமாயும் ரூபமென்னும் பெயருடைய 
தாயுமுள்ள தரும முதலிய பால வருக்கமும் , அவற்றிலிருந்து 
உண்டான சித்தி முதலிய பிரத்தியயவருக்கமும் என்னும் இந்த 

ரண்டு விதமான புத்தியிலுள்ள போதமும் புருடனுக்கு நேரே 
போக்கியமாக இருக்கின்றன. மாயை முதலியனவும் புவன முத 
விய பொருள்களும் அந்தப் போக்கியத்துக்காக ஏற்பட்டுப் போ 
கத்திற் கிடமாயிருத்தலால் பரம்பரையாகப் போக்கியமா 
யிருக்கின்றன . 


போககாரிகை . 


கஎக : 


( அ - கை ) ரூபமென்னும் பெயருடையது என்றால் என்னை 
யென்பதை பற்றி கூறுகின்றார் . 


( ( நி ) தமோ குணம் பற்றிய அதர்மம் முதலிய மூன்றும் , 
இராசதகுணம் பற்றிய இராகம் ஒன்றும் , சாத்துவிக குணம் பற் 
றிய தரும முதலிய நான்கு மாகிய இந்த எட்டு விதமான 
ரூபமும் புத்தியில் குணமாக இருக்கின்றன . இந்த ரூப முதலியன 
முதற் காரணமான கன்மத்தினின்றும் உண்டாயின வென்ப 
தாம் . 


(உரை ) அதர்மம் , அஞ்ஞானம் , அனைஸ்வரிய மென்னும் 
மூன்று ரூபங்களும் தமோ குணம் பற்றி நிகழ்வன . அவைராக் 
கியம் இராசத குணம்பற்றி நிகழ்வது . தருமம் , ஞானம் , வைராக்கி 
யம் , ஐஸ்வரிய மென்னும் நான்கும் சத்துவ குணம்பற்றி நிகழ்வன . 
இந்த எட்டும் புத்தியினிடத்துக் குணமாக இருக்கின்றன . முதற் 
காரணமான கன்மத்தினின்றும் உண்டாயின . தத்துவம் , புவனம் , 
சரீர மென்னும் இவை யோவெனில் , துணைக்காரணமான கன்மத் 
துடன் முதற் காரணமான மாயையில் நின்றும்நேராயும் , பரம் 
பரையாயும் உண்டாயின.இவ்வாறு சுவாயம்புவம் முதலிய ஆகமங் 
களில் கூறப்பட்டிருக்கின்றது . 


(ருசு 


சு ) ( இவை ) முத்தியில் முற்றும் அற்றுப்போவன வாத 
லாலும் , எங்கும் வியாபகமாய் வெளிப்பட்டுத் தோன்று வன 
வாதலாலும் , ஆடை முதலிய வற்றின் ஞானம் வியாபகமாயில்லா 
ததாலும் , அதர்மம் முதலியன ஆன்மாவின் குணங்களாக ஆவன 
வல்ல வென்பதாம் . 


( உரை ) யாதொரு காரணத்தால் முத்தியில் தர்மம் முத 
விய வற்றிற்கு முற்றும் நாசத்தை அன்னியர்களும் ஒப்புக் 
கொள்ளுகின்றனரோ, யாதொரு காரணத்தால் நித்தியமாயும் 
வியாபகமாயுமிருக்கும் ஞானக்கிரியா ரூபமான ஆன்ம சுபா 
வத்திற்கு முத்தியில் எவ்விடத்தும் வியாபகத் தன்மையுடன் 
வெளிப்பட்டு விளங்குதல் கேட்கப் படுகின்றதோ , யாதொரு 
காரணத்தால் நிச்சய ரூபமான ஆடை முதலியவற்றின் ஞானங் 


க 12 


அஷ்டப்பிரகரணம் . 


-- கட்கு வியாபகமில்லாதிருக்குந் தன்மை காணப்படுகின்றதோ , 
அந்தக் காரணங்களால் அநித்தியமாயும் வியாபகமில்லாத தாயு 
மிருக்கும் அதர்மம் முதலியன , நித்தியமாயும் வியாபகமாயு 
மிருக்கும் ஆன்மாவின் குணங்களாக ஆவனவல்ல . ஆன்மாவிற்கு 
அநித்தியங்களின் சேர்க்கை உண்டாயின் பரிணமிக்குந் தன்மை 
முதலிய தோஷங்கள் நேரு மாதலாலென்க . 

இந்த அதர்மம் முதலியன சாமுசித்திகம் , வைாயிகம் , பிரா 
கிருத மென் னும் பேதத்தால் மூன்று விதமாய் ஆன்மாவினின் 
றும் தோன்றுகின்றன . இவ்வாறே மிருகேந்திரத்திலும் கூறப்பட் 
டிருக்கின்றது . அது வருமாறு : - இந்தப் பாவங்கள் ஆன்மா 
வினிடத்து சாமுசித்திகம் வைகயிகம் பிராகிருத மென மூன்று 
விதமாயிருக்கும் . சடமான தரும் சமஸ்காரத்தால் பிரகாசிக் 
கப்பட்ட சித்தத்தை யுடையாருக்குத் தேகம் நீங்கிய பின்னரும் 
முன் போலவே பிரகாசிக்கும் குணம் சாமுசித்திகமெனப்படும் . 
உலகத்தார் புத்தியாலும் குருமுகத்தாலும் சாத்திரத்தாலும் 
பிரகாசிக்குங்குணம் வைநயிகமெனப்படும் . இது மனம் வாக்குக் 
காயங்களால் 

சொப்பனம் முதலிய வற்றைப் 
போல் தேக மிருக்கும் பொழுது மாத்திரம் தோன்றிக் கொண்டு 
பின்னர்த் தோன்றாமலிருக்குங் குணம் பிராகிருத மெனப்படு 
மென்பதாம் . 

( அ - கை ) இவ்வாறே மூன்றுவிதமான அதர்மம் முதலிய 
வற்றிலிருந்தும் உண்டாகும் பல பேதங்களைக் கூறுகின்றார் . 


உண்டாவது . 


( நஎ.ந.அ.நிசு ) பிராகிருத ரூபத்திற்கும் , வைநயிகரூபத்திற் 
கும் , கீழேபோதல் , பந்தம் , தடை , சம்சாரம் சுவர்க்கம் , முத்தி 
பிரகிருதிபாவம் , தடையின்மை யென்னும் பலன்களும் , சாமு 
சித்திகரூபத்திற்கு சம்சாரம் , தனது தானத்தினின்றும் நீங்குதல் , 
விக்கினம், போகத்தைக் கடத்தலின்மை , தனது தானத்திற்குக் 
கீழுள்ளவர்களை யதிட்டித்தல் , அந்தந்த விஷயங்களில் நன்றாக 
ஞானமிருத்தல் , போகத்திலாசையின்மை , தன்னால் நினைக்கப் 
பட்ட விஷயங்களில் விக்கினமின்மை யென்னும் பலன்களும் 
உண்டாகுயென்பதாம் . 


போககாரிகை . 


கங் 


- 


( உரை ) வைாயிகமாயும் பிராகிருதமாயுமுள்ள அதர்மம் 
முதலியவற்றினின்றும் கீழே செல்லுதல் முதலிய பலன்கள் 
உண்டாகின்றன . சாமுசித்திகத்தினின்றும் சமுசாரமுதலிய 
பலன்கள் உண்டாகின்றன . 

பாகின்றன . கீழே செல்லுதலாவது நரகத்தை 
யடைதல் . பந்தமாவது ஆன்மாவல்லாத பொருள்களில் ஆன்ம 
பாவனை செய்தல் . 

செய்தல் . சம்சாரமாவது பல பிறவிகளை யடைதல் . 
முத்தியாவது ஏனைய மதத்தினருடைய முத்தியடைதல் , பர 
முத்தியை தீக்கைக்குப் பலனாக மோக்ஷ காரிகையில் கூறப்போ 
கின்றமையால் இவ்விடத்து முத்தியென்பதற்கு மேலே கூறிய 
வாறு கொள்க . பிரகிருதிபாவமாவது பிரகிருதியில் ஒடுங்குதல் . 
போகத்தைக் கடத்தலின்மையாவது போகத்திலிச்சையுடமை . 
மற்றவை வெளிப்படை . 

( நிஎ. அ . (நுக ) 


( அ - கை ) இவ்வாறு பாவங்களைக் கூறிவிட்டு இனிப் பிரத் 
திய யங்களைக் கூறுகின்றார் . 


( 10 ) இராசதமான அவைராக்கியத்துடன் கூடின சாத்து 
விகமான தரும் முதலிய நான்கினின்றும் குணம் முதலியவையும் 
பிரகிருதியும் புருஷனுமென்னும் இவற்றின் விஷயமான ஞான 
ரூபமாகிய சித்தி யுண்டாகின்றதென்பதாம் . 


(உரை ) இவ்விடத்தில் புத்தியில் வாசனா ரூபமாக இருப் 
பனவாய் தரும் முதலிய எட்டுப் பாவங்கள் கூறப்படுகின்றன . 
" யாதொரு காரணத்தால் லிங்கங்களாயிருந்து கொண்டு புத்தி 
யைச் சாதித்துத் தருகின்றனவோ, அந்தக் காரணத்தால் பாவங் 
களெனக் கூறப்பட்டன என்று பிறருங் கூறுகின்றனர் 
அந்தப் பாவங்களே மேலான அவத்தை யடைந்து தூல ரூப 
மாகப் போக்கியா வத்தையு மடைந்து சம் சாரிகளுக்கு அறிவை 
யுண்டு பண்ணுவதால் பிரத்திய யங்களென்று கூறப்படுகின்றன . 
இவ்வாறே " யாதொரு காரணத்தால் புருடனுக்கு அறிவையுண்டு 
பண்ணுகின்றனவோ அந்தக் காரணத்தால் பிரத்திய யங்களென்று 
கூறப்பட்டன " என்று கூறப்பட்டிருக்கின்றது . ஆகவே இராசத 
சம்பந்தமான அவைராக்கியத்துடன் சிறிது சேர்ந்த சாத்துவிக 


கஎது 


அஷ்டப்பிரகரணம் . 


மான தரும் முதலிய பாவங்கள் நான்கினின்றும் சித்தியான துண் 
டாகின்றது . அது , குணம் , பிரகிருதி , புருடனென்னும் இவற் 
றின் விஷயமான ஞானத்தின் மேலான அவத்தையெனக் கூறப் 
படுகின்றது . இவ்வாறே “ புருடன் பிரகிருதியென்னுமிவற்றை 
விஷயமாக உடைய யாதொரு அறிவுண்டோ அதுவே இவ்விடத் 
துச் சித்தியாகும் " என்று கூறப்பட்டிருக்கின்றது . குணம் , 
பிரகிருதியென்னும் இவை விஷயமான புத்தியினுடைய அறி 
வில் அவற்றை யறிவிப்பவனான புருடன் தனியாகவேயிருந்து 
கொண்டு தானாகவே பிரகாசிக்கிறான் . இவ்வாறே “ அப்பொ 
ழுது அறிபவனுக்குக் தனது சொரூபத்திலிருப்பு " என்று பிற 
ருங் கூறுகின்றனர் . இவ்வாறன்றி ஆன்மாவைப் புத்தி அறிவிப் 
பதில்லை . தெனாலெனில் , போக்கியத்தன்மை முதலிய குற்றங் 
கள் நேரிடுமாகையாலென்க . “ புத்திக்கு விஷயமாக புருடனாகும் 
விஷயத்தில் புருடனுக்குப் பரிணாமத்தன்மையும் போக்கியத்தன் 
மையும் வந்துவிடும் என்று மோக்ஷகாரிகையிலும் கூறப்போ 
கின்றார் . 

( சு ) 


( சுக ) தரும முதலிய ரூபத்துடன் கூடிய அதர்ம முதலிய 
மூன்றினின்றும் துஷ்டி உண்டாகின்றது . சித்தியினால் ஆன்மா 
விற்கு ஞானம் உண்டானபொழுது கிருதார்த்தனாய்விட்டே 
னென்ற ஞானந்தான் துஷ்டியெனப்படுமென்பதாம் . 


(உரை ) சிறிது சத்துவ சம்பந்தமான தரும முதலியவற் 
றுடன் சேர்ந்த தமசின் சம்பந்தமான அதர்ம முதலிய மூன்றி 
னின்றும் துஷ்டி உண்டாகின்றது . முன்னர்க் கூறப்பட்டவாறு 
பூத்தன்மாத்திரை முதலியவற்றை அறிதல் ரூபமான சித்தியினால் 
அந்தந்த மதத்திற் கூறப்பட்ட சொரூபத்தின்படி ஆன்மாவிற்கு 
அறிவு உண்டாகும் பொழுது குறைந்த வைராக்கியத்தினால் கிரு 
தார்த்தனாகாதிருந்தும் கிருதார்த்தனாய்விட்டதாகத் தோன்றும் 
புத்தி துஷ்டியெனப்படும் . இவ்வாறே “ அகிருதார்த்தனிடத் 
தில் கிருதார்த்தனாய்விட்டேனென்னும் யாதொரு புத்தியுண்டோ 

வ துஷ்டியெனப்படும் " என்று கூறப்பட்டிருக்கிறது . ( சுக ) 


அதுவே 


போககாரிகை . 


கஎ 


( சுஉ ) சுகம் முதலியவற்றில் இந்திரியங்களின்மையாலுண் 
டான யாதொரு சத்தியின்மையுண்டோ அது சிறிது அராகத் 
துடன் கூடின அதர்மம் முதலிய மூன்றினின்றும் உண்டாகின் 
றது என்பதாம் .. 


ரூப 


(உரை ) சுகம் என்னும் 

சுகம் என்னும் சொல்லால் இவ்விடத்தில் உபத் 
தேந்திரியத்தின் தொழிலான ஆநந்தம் கூறப்படுகிறது . அந்த 
ஆநந்த முதலியவற்றில் இந்திரியங்களில்லாமையாலாவது , அல் 
லது இந்திரியங்களிருத்தற்குரிய சரீரத்தின் உறுப்பு இல்லாமை 
யினாலாவது உண்டான அலித்தன்மை செவிட்டுத்தன்மை 
மான யாதொரு சாமர்த்தியமின்மையுண்டோ அதுவே சத்தி 
யின்மை யெனப்படும் . இது இராசச 

ராசசத்துடன் சிறிது சேர்ந்த 
தாமச வருக்கத்தினின்றும் உண்டாகிறது . இவ்வாறே “ அசத் 
திபென்பது விடயப்பிரவர்த்தியில்லாமையால் தாமசமாகவும் 
துக்கமாவதால் இராசசமாகவும் சொல்லப்படும் . காரணத்தின் 
குணம் காரியத்திற் றோன்றுமாதலால் இரசசின் குணமாகிய துக் 
கம் அசத்தியில் தோற்றுவதால் இராசசமென்றும் சொல்லல் 
வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( சுஉ ) 


( சுங ) அராகமில்லாததாயும் சிறிது தரும் முதலியவற் 
றுடன் கூடினதாயுமுள்ள அந்தத் தாமசவருக்கத்தினின்றும் 
உள்ளதை உள்ளவாறு அறியாமையென்னும் விபர்யயம் உண்டா 
கின்றதென்பதாம் . 


துடன் 


(உரை ) இராச சம்பந்தமில்லாததாயும் சிறிது சாத்துவிகத் 

கூடினதாயுமுள்ள அந்தத் தாமசவருக்கத்தினின்றும் 
உள்ளதை உள்ளவாறு அறியாமை ரூபமான விபர்யமுண்டா 
கின்றது . அது தமசு , மோகம் , மகாமோகம் , தாமிச்ரம் , அந்த 
தாமிச்சிரமென்னும் இவற்றின் ரூபமாக இருந்து கொண்டு 
தோன்றுகின்றது . இவ்வா 
வாறே " சிறிது பொதுத்தன்மையைக் 
கொண்டு ஒரு பொருளினிடத்தில் பிறிதொரு பொருளின்றி 
வானது விபர்யயம் என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( சு ) 


கஎசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறு மிகச்சுருக்கமாகக் கூறப்பட்ட 
பாவப்பிரத்தியயரூபமான புத்தியினறிவை முடித்துக் காட்டு 


கின்றார் . 


( சுகூ - வ ) இந்தப் புத்தியின் தருமம் சிறிது கூறப்பட்ட 
தென்பதாம் . 


(உரை ) இந்தப் பாவங்கள் , பிரத்தியங்களென்னுமிவற் 
றின் விரிவு மதங்க முதலியவற்றில் கூறப்பட்டிருக்கின்றது . 
மிருகேந்திர விருத்தி தீபிகையில் எம்மாலுங் கூறப்பட்டிருக்கின் 
றது . ஆதலின் விரிவை அவ்விடங்களிலறிந்துகொள்க . விரியு 
மென்றெண்ணி இவ்விடத்துக் கூறவில்லை . 

( சுகூ - வ ) 


( சு..இ ) ( இது ) சேதனனால் அநுபவிக்கப்படுகின் றதென் 
பதாம் . 


( உரை ) போக்கியமாயிருக்கின்றமையாலென்பது மூலத் 
தில் சேர்த்துக் கொள்ளவேண்டும் . 

( சுங. இ ) 


( அ - கை ) புத்தியின் தருமத்திற்குப் போக்கியத் தன்மை 
யைச் சாதிக்கின்றார் . 


( சுச ) யாதொரு காரணத்தால் தோன்றியனுபவிக்கப்படு 
கின்றதோ அந்தக் காரணத்தால் இந்தப் புத்தியின் தருமத்திற் 
குப் போக்கியத் தன்மை சித்தித்தது என்பதாம் . 


( உரை) இந்தப்புத்தியினுடைய ஞானமானது தோன்றி 
யழிதல் பற்றிப் போக்கியத்தன்மையை உடையதாய் இருக்கின் 
றது . இந்தப்புத்திக்குப் போகத்தையனுபவிக்கும் கருத்தாவா 
யிருக்குந்தன்மை கிடையாது . அந்தக் கருத்தாத் தன்மையோ 
வெனின் , நிலைபேறு டையதாய் அறிவிக்கும் ரூபமாயிருந்து 
கொண்டு தன்னுடைய அறிவால் அறியக்கூடியதாயிருக்கும் . 

( சுச ) 


போககாரிகை. 


கஎள 


( சுந ) ( ஆகவே ) அந்த அநுபவமே போகம் . 
கருத்தா உண்டென்பதைச் சாதித்துக் கொடுக்கின்றது . 
தொரு காரணத்தால் போகக்கிரியையின் சித்தியானது அது 
பவிக்கிறவனையின்றி நிகழாதோ, அந்தக் காரணத்தால் , வேண்டப் 
படுங் கருத்தா ஒருவனுண்டென்று சாதித்துக் கொடுக்கின்றது 
என்பதாம் . 


( உரை ) இவ்விடத்தில் புத்திக்குச் சைதன்யத்தன்மை . 
கூறும் பௌத்தர்களால் போக்தாவாக ஒப்புக்கொள்ளப்பட்ட 
இந்தப்புத்தி சம்பந்தமான ஞானமானது நிலைபேறில்லாமையா 
னும், கடம் முதலியனபோல் அசேதனமாயிருப்பதாலும் , வேறு 
காலத்தில் நிகழப்போகுங்கன்மபலனை அனுபவித்தல் கூடாமை 
யானும் , மேலே கூறியவாறே போக்கியமாயிருத்தலாலும் , அந் 
தந்த விஷயங்களிலுள்ள சுக முதலியவற்றின் அநுபவரூபமான 
போகமே போக்தாவைச் சாதித்துத் தருகின்றது . 
காரணத்தால் போகக்கிரியையின் சித்தியானது சேஷ்டிக்கி 
போக்தாவன்னியில் உண்டாகாதோ , அந்தக் காரணத்தால் 
போகமும் கிரியையாதலால் அதற்குக் கருத்தாவாக ஆன்மா 
சித்திக்கின்றது . 

( கூடு ) 


யாதொரு 


( அ - கை ) இவ்விடத்து வேறுமதத்தைக் கூறுகின்றார் . 


( சுநிஇ ) காணப்பட்ட வியாப்தியின்றி அநுமான 

வானமும் பிர 
மாணமன்றென்பதாம் . 


( உரை ) புகையினால் அநுமானஞ் செய்யப்பட்ட அக்கினி 
பானது அநுமானஞ்செய்கிறவனால் முன்னரே பிரத்தியக்ஷமாகச் 
செய்யப்படுகிறது . அதனால் அநுமானத்திற்கு ஏனைய பிரமா 
ணங்களுடன் ஒற்றுமையைக் காண்கின்றோம் . அதுபற்றியே 
அந்த அதுமானத்திற்குப் பிராமாண்யமுண்டு . சுழற்தப்படும் 
சக்கரத்தின் சிரசில் புகையிருந்தும் அக்கினி காணப்படவில்லை . 
ஆகையால் இவ்விடத்தும் அநுபவரூபமான 

ஞானமாத்திரங் 
காணப்பட்டு அறிபவனுக்கும் அறிவிற்கும் சொரூபபேத மறியப் 
படாமையால் போகம் நிகழ்வது கொண்டு போக்தா உண்டென்று 


க 2 


கஎஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


சாதிக்கில் பிறட்சி நேரிடுமேயென்னும் சங்கை நிகழுமாதலின் 
இந்த அனுமானத்திற்குப் பிராமாண்யங் கிடையாது . ஆகையால் 
ஞானத்தைத் தவிர போக்தாவான ஆன்மா ஒன்று சித்திக்கா 
தென்று பௌத்தர் கூறுகின்றனர் . அவ்வாறே “ அறிவுரூபமான 
இந்த ஒன்றையே சுகந்துக்கம் முதலிய அனேக ரூபமான பரி 
ணாமத்தையுடையதாகப் பார்க்கின்றோம் . அந்த ஞானத்திற்கு 
விருப்பப்படி பெயர்களிட்டுக் கொள்ளட்டும் " என்று பௌத்தர் 
கூறுகின்றனர் . 


கூறு 


( அ -- கை ) பௌத்தர் - கூற்று பொருந்தாதெனக் 
கின்றார் . 

( சுசு ) யாதொரு பிரத்தியக்ஷத்தோடு ஒற்றுமையிருப் 
பது பற்றி அந்த அநுமானத்திற்குப் பிரமாணத்தன்மை யிருக் 
கின்றதோ , அதுபோல் பிரத்தியக்ஷமாய்ப் பார்க்கப்பட்டதற்கு 
எதனுடன் ஒற்றுமை வேண்டுமென்பதாம் . 


(உரை ) இதன் கருத்தாவது-விஷயங்களின் அறிவு ரூப 
மான அனுபவம் போகம் . அந்தப் போகத்திற்குச் சுழுத்தி முத 
லியவற்றில் வெளியிலுள்ள விஷயங்களின் சம்பந்தமில்லையாயி 
னும் , உள்ளிருக்கும் தேகத்தின் பரிசமாத்திரம் விடயமாக இருத்த 
லால் போகரூபமான அந்த அறிவு நிலைபேறுடையதாகவே இருக் 
கிறது . ஆதலால் தன்னுடைய அந்த அறிவுப் பிரத்தியக்ஷத் 
தால் சித்தமாயும் அறியும் ரூபத்துடன் கூடினதாயும் ஆன்மா 
உள்ளதென்பது கூறப்பட்டது. பௌத்தர் க்ஷணிகமான ஞானத் 
திற்குப் பிறபொருள்களினிடத்தில் கிரியை நிகழுமேயன்றித் 
தன்னிடத்துக் கிரியை நிகழாதாதலால் நிலைபெற்றிருக்குத் 
தன்மையை ஞானத்தால் தன்னிடத்தில் கற்பித்தல் பொருத்த 
மன்று ; அன்றியும் நிலைத்திருக்கும் பொருளுக்கு ஒன்றன் பின் 
ஒன்றாகவும் ஒரேகாலத்திலும் கிரியை நிகழவுமாட்டாது ; ஆகை 
யால் எது சத்தோ அது க்ஷணிகம் என்று கூறுகின்றனர் . அவ 
ருடைய அந்தக் கூற்றும் நன்றன்று . எதனாலெனில் , ஒளியை 
யுடைய இரத்தின முதலியன நிலைத்திருந்து முறையாகக் கடம் 
முதலிய பொருள்களை விளக்கிக்கொண்டும் , ஒரே காலத்தில் 


போககாரிகை . 


கஎக 


மானது 


ஒரே வீட்டிலுள்ள பொருள்களை விளக்கிக்கொண்டு மிருப்பதாக 
அனுபவத்துடன் காண்கின்றமையாலென்க . இதுவன்றி க்ஷணிக 

தோன்றும்பொழுதே நசிக்குமாகையால் அதற்கு 
அனேக க்ஷணத்தில் நிகழக்கூடிய கிரியையின் நிகழ்ச்சி சம்ப 
விக்காது . இந்த விஷயம் மதங்கவிருத்தியில் ஆசிரியர்களால் 
விரிவாய்ச் சாதிக்கப்பட்டிருக்கின்றது . 

( சுசு ) 


( அ --கைக ) ஆகவே ஆன்மா தனது ஞானத்தால் சித்தமா 
யினும் அனுமானத்தாலறியக் கூடுந்தன்மையை ஒப்புக்கொண்டு 
கூறுகின்றார் . 

( சுசு இ ) பிரத்தியக்ஷத்திற்குப் பிராமாண்ய மிருக்கிறபடி 
யால் இவ்விடத்தில் பிரமாணத்துடன் ஒற்றுமைகிடையாது 
என்பதாம் . 


(உரை ) இவ்விடத்தில் பிரமாணத்திற்கு வேறு பிரமாணங் 
களுடன் ஒற்றுமை வேண்டுமென்பது 

கிடையாது . எதனா 
லெனின் , பிரத்தியக்ஷப் பிரமாணத்திற்கு வேறு பிரமாணங்களு 
டன் ஒற்றுமை யில்லையாயினும் அறியப்படாத விஷயங்களின் 
ஞானத்தை யுண்டுபண்ணும் வழியால் பிராமாண்யமிருத்தலா 
லென்க . இவ்வாறே “ அறியப்படாத பொருளை யறிவிப்பது 
பிரமாணம் . என்று பிறருங் கூறுகின்றனர் . 

( சுசு இ ) 


சிரசில் புகை 


( அ - கை ) சக்கரத்தின் 

காணப்பட்டும் 
நெருப்பில்லாமையாகிய பிறட்சி காணப்படுகின்றதே என்பதைப் 
பற்றிக் கூறுகின்றார் . 


( சுஎ ) உடன்பாட்டானும் எதிர்மறையானும் பிறட்சி நீங்கி 
விடுகின்ற தென்பதாம் . 


(உரை ) எந்தப் புகை முதலியவற்றிற்கு எவற்றுடன் விட் 
டுப் பிரியாத சம்பந்தமானது உடன்பாடு எதிர்மறைகளால் நிச்ச 
யிக்கப்பட்டதோ , அவற்றிற்கு அவற்றினிடத்துப் பிறட்சி 
காணப்படுகிறதில்லை . எதுபோலுமெனின் , நன்றாய் ஆராய்ச்சி 
செய்யப்பட்ட புகை முதலியவற்றிற்கு அக்கினி முதலியவற்றி 


அடி 


அஷ்டப்பிரகரணம் , 


னிடத்தில் பிறட்சி காணப்படாதது போலுமென்க . சக்கரத்தின் 
சிரசில் உண்டானதோ வெனின் , சொரூப ஆராய்ச்சியின்மையால் 

மயக்கத்தைத் தோற்றுவிக்கின்றதென்க . 
ஆகவே எவ்விடத்தும் கிரியையானது கருத்தாவை முன்னிட்ட 
தாகக் காண்டலால் இவ்விடத்தும் போகக்கிரியையினால் போக் 
தாவை யனுமானஞ் செய்து கொள்ளல் வேண்டும் . ( சஎ ) 


புகை யென்னும் 


( அ - கை ) உங்களாலும் தனது தேகத்தில் புத்தி பூர்வ 
மாக உண்டான காரியமுதலியவற்றால் அன்னியருடைய சரீரத் 
தில் புத்தியுண்டென்பது வேறு பிரமாணங்களுடன் ஒற்றுமை 
யின்றியே அநுமானத்தால் ஊகிக்கப்படுகிறதென்று கூறுகின் 


றார் . 


( சுளஇ ) சரீரதர்மத்திற்குப் பிராமாண்யமிருக்கும் பொழுது 
அதுகொண்டு அன்னியருடைய சரீரத்திலும் புத்தியுண்டென்பது 
நிச்சயிக்க படுகின்றதென்பதாம் . 


(உரை ) சேட்டை முதலியவற்றின் ரூபமான சரீரதர்மம் . 
புத்தியை நிச்சயிப்பதற்கு ஏதுவாயிருப்பது கொண்டு பிறருடைய 
சரீரத்திலும் சேட்டை முதலியவற்றிற்குக் காரணமான புத்தி 
யுண்டென்பது சாதிக்கப்படுகின்றதென்பது பொருள் . அவ்வாறே 
தனது சரீரத்தில் புத்திபூர்வமான கிரியையைப்பார்த்து அன்னி 
வருடைய சரீரத்திலும் அதே ஞானத்தால் புத்தியானது அறி 
யப்படுகின்றது " என்று பிறருங் கூறுகின்றனர் . (சுஎஇ ) 


( அ - கை ) ஆகவே , எவ்வாறு ரூபம் முதலியவற்றின் 
காட்சி வேறு வழியாக யேற்படாதது கொண்டு கண் முதலிய 
இந்திரியங்கள் சித்திக்கின்றனவோ , அவ்வாறே இவ்விடத்தும் 
போக்தாவன்னியில் போகம் ஏற்படாதது கொண்டு போக் 
தா சித்திக்கிறதென்னும் கருத்துடன் கூறுகின்றார் . 


( சு அவ ) பொதுவாகக் காணப்பட்ட இந்தக் காரணத்தால் 
அநுமானத்திற்கும் பிராமாண்யம் சித்தித்ததென்பதாம் . 


போககாரிகை . 


கஅக 


பரிணாம 


(உரை ) சாருவாகன் , போக்தா ஒருவனிருக்கட்டும் ; ஆனால் 
அவன் காணப்படும் பிருதிவி முதலிய நான்கு பூதங்களுடைய 
விகாரங்களின் கூட்ட ரூபமாயிருக்கும் சரீரந்தான் ; மதுவைத் 
தோற்றுவிக்கும் பாளை முதலியவற்றின் விகாரமாகிய மதுவால் 
மதசத்தி தோன்றுமாறுபோல் அந்தச்சரீரத்தின் 
விசேடத்தினாலேயே அறிவின் தோற்றம் ஏற்படுகின்றது . பிரா 
ணன் முதலிய வாயுக்களின் பலத்தால் போகமுதலிய கிரியைகள் 
காணப்படுதலாலும் சரீரத்தின் வேறாகப்போக்தா உண்டென்று 
சொல்லுதல்கூடாது . எதனாலெனின் , பிரத்தியக்ஷப் பிரமாணத் 
தால் அந்த போக்தாவை அறிய முடியாதாகையாலென்க . 
காணப்பட்டது சம்பவிக்கும்பொழுது காணப்படாததைக் கற் 
பிப்பது நியாயமில்லை ” யென்று பிறருங்கூறுகின்றனர் . ( சு அ - வ ) 


மதமும் ஒதுக்கப்பட்ட 


( அ -- கை ) அந்தச்சாருவாக 
தென்று கூறுகின்றார் . 


( சு + இ ) இதே காரணத்தினாலேயே புத்தி போதத்தை 
யனுபவிக்கின்றவன் சேதனனென்பது பிரமாணத்தால் நிச்சயம் 
செய்யப்பட்டது . பிருதிவி முதலியவற்றின் கூட்டம் போக்தா 
வாயிருக்கட்டுமென்று சொல்லுவது பொருந்தாதென்பதாம் . 


(உரை) இதன் கருத்தாவது , யாதொரு காரணத்தால் 
சரீரத்தினுள்ளே சூலமூதலிய நோய்களின் ரூபமான பரிசத்தா 
லும் வெளியில் மிருதுவாயும் கடினமாயுமுள்ள பரிசத்தாலும் சரி 
ரத்தில் போக்கியத்தன்மை காணப்படுகின்றபடியால் கடமுதலி 
யனபோல் சரீரத்திற்குச் சேதனத்தன்மை பொருந்தாதோ , அந் 
தக் காரணத்தால் இந்தச்சரீரத்தை அனுபவிக்கின்றமையால் 
ஆன்மா சித்தித்ததென்பது கொண்டு இந்தச்சரீரத்திற்கு ஒரு 
பிரமாணத்தாலும் சேதனத்தன்மை 
சேதனத்தன்மை சொல்லமுடியாதென்க .. 

( சுகூ இ ) 


( எ ) சரீரத்திற்குச் சைதன்யத்தன்மை எந்தக்காரணத் 
தால் உன்னால் நிச்சயிக்கப்பட்டதென்பதாம் . 

( 20 ) 


கஅஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


மான 


( அ - கை ) சுக்கிலம் , இரத்தமென்னும் இவற்றின் ரூப 

சரீரத்தையுண்டு பண்ணும் பூதங்களிருக்கும் பொழுது 
தான் சைதன்யம் தோன்றுகின்றது . அவை இல்லாத பொழுது 
தோன்றுகிறதில்லை . ஆதலின் சைதன்யம் சரீரரூபமாகவே இருக் 
கின்றதென்று சொல்லுவாரை நோக்கிக் கூறுகின்றார் . 


( எ 0 - வ ) பூதங்களிருந்தும் பிறட்சி காணப்படுகின்றதென் 
பதாம் . 


ரூபமான 


( உரை ) பிணசரீரத்திலும் கருப்பமுதலியவற்றிலும் தேக 

பூதங்களிருப்பினும் சைதன்யந் தோன்றாமையால் 
தேகரூபமாயிருப்பது சைதன்யமென்று கூறுதல் பொருந்தாது . 

( எனவ ) 


( அ - கை ) ஆகையால் சரீரத்தை ஆன்மாவாகக் கூறும் 
கூற்றுப்பிரமாணத்திற்குப் பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 

( எ 0 இ ) ஆகையால் சரீரத்தை யான்மாவாகக்கூறும் கூற்று 
காகத்தின் கரைதலுக்கு ஒக்குமென்பதாம் . 

( எ.இ ) 
( அ - கை . ) போக்கியமாதலின் இந்தச் சரீரத்திற்கு அசே 
தனத்தன்மை உண்டென்று கூறுகின்றார் . 

( எகஇ ) சர்க்கரை முதலியன சீவனுடைய சாயையினால் 
போக்கியமாயிருத்தல் பற்றி அவற்றில் சைதன்யத்தன்மை தோன் 
முாதவாறுபோல் சரீரரூபமான பூதக்கூட்டமும் சீவனுடைய 
சாயையினால் போக்கியமாயிருப்பது பற்றிச் சருக்கரை முதலிய 
வற்றுடன் ஒக்குமென்பதாம் . 

(உரை ) சாயை என்பது அநுபவரூபமான ஞானம் . சருக் 
கரை முதலியன சீவனான ஆன்மாவினுடைய அநுபவ ரூபமான 
ஞானத்தினால் போக்கியமாக அறியப்படுந்தன்மையுடன் விடய 
மாபிருத்தலால் எக்காலத்தும் அவை சேதனத்தன்மையுடைய 
னவாய்க் காணப்படாதவாறுபோல் சரீரரூபமான பூதக்கூட்டமும் 
முன்னர்க்கூறியவாறு அறியப்படுந்தன்மையுடன் போக்கிய ரூப 
மாக விஷயமாயிருத்தலால் அசேதனமென்பதுபற்றி அந்தச்சரீ 


போககாரிகை . 


கஅம் 


ரத்திற்குப் போக்திருத்தன்மைப் பொருந்துகிறதில்லை . அன்றியும் 
சரீரத்தைச் சேதனனாகக்கூறின் அந்தச் சரீரம் அடிக்கடி பரிணா 
மத்தையடைந்து நாசத்தையடைவதால் பாலியநிலையில் 
பவிக்கப்பட்டதை விருத்தநிலையில் நினைத்துப்பார்த்தால் ஞாபகத் 
திற்குவராமலிருக்கவேண்டும் . இவ்வாறு விரிவாக இந்தப்பட்சம் 
மிருகேந்திரவிருத்தி தீபிகையில் எம்மால் விலக்கப்பட்டிருக்கின் 

( எகஇ ) 


றது . 


( அ - கை .) சரீரத்தினும் வேறான இந்திரியங்களே போக் 
தாவாயிருக்கட்டும் . அவற்றின் வேறான பொருள்களுக்குப் போக் 
திருத்தன்மையில்லை யென்றும் இந்திரியங்களுக்குச் சைதன்யத் 
தன்மை உண்டென்றும் கூறுவோர் கூற்றுப் பொருந்தாதெனக் 
கூறுகின்றார் . 


( எஉஇ ) போக்கியத் தன்மை கரணத் தன்மையென்னும் 
இவற்றால் இந்திரியங்களுக்குச் சைதன்யமின்மை சித்தித்தது . 
ஆகையால் ஞானசுபாவனான புருடன்றான் போக்தாவாவெனென்ப 
தாம் . 


(உரை . ) முன்னர்க்கூறியவாறு இந்திரியங்களும் போகத் 
திற்காக ஏற்பட்டமைபற்றிப் போக்கியமாயிருத்தலாலும் , ஆயு 
தம் முதலியன போல் கரணத்தன்மையுடன் கூடியிருத்தலாலும் , 
இதற்குச் சேதனமின்மை மறுக்கமுடியாததாகும் . ஆகையால் 
இந்திரியங்களுக்குக் கருத்தாவாயிருக்குந்தன்மை கிடையாது . 
ஞானசுபாவனான ஆன்மாவிற்கே கருத்தாவாயிருக்குந் தன்மை 
யுண்டு . ஏனையகாரகங்களின் பிரவிருத்தியிலும் நிவிருத்தியிலும் 
ஆன்மாவேயேதுவாக இருக்கின்றமையால் அவனுக்கே கருத்தா 
வாயிருக்குந்தன்மை பொருந்துகின்றது . இவ்வாறே “ கார்கங்க 
ளைத் தொழிற்படும்படி செய்வதிலும் தொழிற்படாதிருக்கச்செய் 
வதிலும் எவன் சமர்த்தனாயிருக்கின்றானோ அவனே கருத்திருகார 
கன் . அவன் பிரவிருத்தியில்லாதவனாகவாவது பிரவிருத்தியுடைய 
வனாகவாவது இருக்கலாம் " என்று பிறருங்கூறுகின்றனர் . ( எஉ இ ) 


கஅசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( எங ) போக்கியத்தினுடைய சாயையினால் சம்பந்தஞ்செய் 
யப்பட்ட அறிவின் தோற்றமே போக்தாவிற்கு போகமாகும் 
என்பதாம் . 


( உரை ) போக்யமென்பது சுகம்முதலியவற்றின் ரூபமான 
புத்தியாகும் . சாயையென்பது இவ்விடத்தில் புத்தியின் சொரூ 
பம் . இந்த புத்தி சொரூபத்துடன் சம்பந்தித்த அறிவின் தோற்ற 
மே போக்தாவிற்குப் போகமாகும் . இவ்வாறே சுவாயம்புவத்தி 
லும் “ இந்தப்புமானுடைய சுகதுக்கங்களைக் குறிக்கக்கூடிய ஞான 
மே போகம் என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( எக ) 


( எங.இ ) ( அவ்வாறாகவும் ) அசேதனமான போக்கியமா 
னது அந்த ஆன்மாவின் சைதன்ய சம்பந்தத்தால் சேதனம் 
போல் பிரகாசிக்கின்றதென்பதாம் . 


(உரை ) புத்தி முதலிய போக்கியமானது அசேதனமா 
யினும் அந்த ஆன்மாவின் சைதன்ய சம்பந்தத்தால் சேதனம் 
போல் பிரகாசிக்கின்றது . அவ்வாறே சாங்கியர்களும் “ அசே 
தனம் சேதனம்போலிருக்கின்றது என்றுகூறுகின்றனர் .( எங. இ ) 


( எச 


ச இ ) ( இவ்வாறாகவும் ) பசுக்களுக்கும் பாசங்களுக்கும் 
ஒன்றுக்கொன்று சேதன மசேதனமென்னும் இவற்றின் சாயா 
சம்பந்தமானது போக்கியம் வாயிலாக மிகவும் பிரகாசிக்கின்றது 
என்பதாம் . 


( உரை ) சித்தத்தாலதிட்டிக்கப்பட்ட ஞானேந்திரியங்களின் 
சமூகமானது போக்கிய வஸ்த்துக்களை ஆன்மாவிற்கு விஷயமா 
கும்படி சேர்க்கின்றது . புத்தியினால் நிச்சயிக்கப்பட்ட அந்தப் 
போக்கியப் பொருளை ஆன்மா அறிகின்றான் . இவ்வாறே “ புத்தியி 
னால் நிச்சயிக்கப்பட்ட பொருள்களைப் புருடன் கிரகிக்கின்றான் 
என்று பிறருக்கூறுகின்றனர் . ஆகவே பிரகாசரூபமாயிருத்தலால் 
கண்ணாடி போலிருக்கும் புத்திபோதரூபமான போகம் வாயிலாக 
போக்தாவான ஆன்மாக்களுடையனவும் , விஷய ரூபமாகப் பரிணா 
மத்தையடைந்த போக்கியங்களான பாசங்களுடையனவும் ஆகிய 


போககாரிகை . 


கஅரு 


தது . 


சாயை 


பிரதிபிம்பிக்கப்பட்ட சேதனாசேதன ரூபமான சாயைகளின் சொ 
ரூபத்தினுடைய சம்பந்தமாத்திரம் எப்பொழுதும் ஒரே ரூப 
மாகப் பிரகாசிக்கின்றது . அது கொண்டே ஆன்மாவல்லாத பொ 
ருள்களில் ஆன்மாவென்னும் மயக்கமானது சம்சாரிகளுக்குண்டா 
கின்றது . ஆன்மாவைப்பற்றிய விவேகஞானம் உண்டாகும் பொ 
ழுது சம்சாரிகளுக்குப் பிரகிருதிலயமென்று கூறப்பட்டிருக்கின் 
றது . அதுவே சாங்கியர்களுக்கு முத்தியாகும் . 

( எசஇ ) 
( எடு ) ( ஆகவே ) பிரபுவினுடைய போக்கியத்தை விடய 
மாக உடைய போகமானது நீரில் சந்திரனுடைய சாயை எவ்வா 
றோ அவ்வாறிருக்கின்றதென்பதாம் . 
(உரை ) பிரபு என்பது இவ்விடத்திலான்மாவைக் குறித் 

போக்கியத்தை விஷபமாக உடைய போகமானது வியா 
பகனான ஆன்மாவினுடையதாகும் . அந்த ஆன்மா போகத்தின் 
நிச்சயரூபமான புத்தி போதத்தில் நீரில் சந்திரனுடைய 
போலிருக்கின்றது . சந்திரபிம்பம் சடமாயுந் தூலமாயுமிருப்ப 
தால் சைதன்யத்தின் தோற்றத்திற்குத் திருட்டாந்தமாகாது . 
சொரூபத் தோற்றத்திற்கு மாத்திரம் திருட்டாந்தமாகக் கொள் 
ளல் வேண்டும் . ஆகவே சேதன னுக்குப் போக்திருத்தன்மை 
யிருப்பது கொண்டு புருடனுக்குத்தான் கருத்திருத்தன்மை சொல் 
லல் வேண்டும் . அசேதனங்களாயும் போக்கியங்களாகவுமிருக் 
கும் புத்தி முதலியவற்றிற்குக் கருத்திருத்தன்மை 

கூறுதல் பொ 
ருந்தாது . 

( எடு ) 
( அ - கை ) கருத்திருத்தன்மையாவது கிரியையை நிகழ்த் 
துதல் . அது புருடனுக்கிருப்பின் அவனுக்குப் பரிணாமத்தன்மை 
வந்துவிடும் . புருடன் விகாரமற்றவனல்லவா . ஆகையால் இந் 
தப் புருடனுக்குக் கருத்திருத்தன்மை யுண்டென்பது பொருந் 
தாது . ஆனால் பிரகிருதிக்குக் கருத்திருத்தன்மை கூறவேண் 
டும் . அந்தப்பிரகிருதியானது விவேக ஞானம் வருமுன்னர் மகத்து 
முதலியவற்றின் 

ரூபமாகப் போக்கியமாயிருந்து 

கொண்டு 
புருடனுக்குப் போக்கிய ரூபமாய்த் தன்னைக்காட்டுகின்றது . ஆத 
லால் இந்தப்பிரகிருதி சம்சாரமென்று க.றப்படுகின்றது . 


காசு 


அஷ்டப்பிரகரணம் . 


கிருதி புருடவிவேகம் உண்டான பொழுது புருடனிடத்தினின் 
றும் பிரகிருதி நீங்குதலே முத்தியென்று சொல்லத்தகுந்தது . 
இவ்வாறு சாங்கியர் கூறுகின்றனர் . இதற்கு " நாட்டியத்தலத் 
திலிருப்பவர்க்கு ந..னஞ்செய்பவள் தன்னுடைய நடனத்தைக் 
காட்டியபின்னர் அந்தத் தலத்தினின்றும் நீங்குவதுபோல , பிர 
கிருதியானது தனது சொரூபத்தைப் புருடனுக்குக் காட்டிய 
பின்னர் அவனிடத்தினின்றும் நீங்குகின்றது என்று திருட்டாந் 
தமும் அவர் காட்டுகின்றனர் . இதைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( எசு ) புத்திமுதலியவற்றை அறியும் ரூபமான போகத்தில் 
புருடனுக்குப் பரிணாமத்தன்மை வந்துவிடுமென்னுமச்சத்தால் 
போகத்தை கொள்ளாத விஷயத்தில் பெத்தான்மா முத்தான்மா 
வாகிய இருவருக்கும் விசேஷமில்லாமற் போய்விடுமென்பதாம் .. 

(உரை ) இதன் கருத்தாவது , கருத்திருத்தன்மையாவது 
தொழிற்பாடுடைமையன்று ; தொழிற் செய்யுஞ் சக்தியுடைமை 
யேயாம் . காந்தத்தின் சன்னிதியில் இரும்பு தொழிற்படுமாறு 
போல் ஆன்மாவின் சன்னிதியில் சரீரமுதலியவற்றிற்கே அலைத் 
தல் முதலிய ரூபமான தொழிற்பாடு காணப்படுகின்றது . 
யால் புத்திமுதவியவற்றை அறியும் ரூபமான போகவிடயத்தில் 
புருடனுக்குப் பரிணாமத்தன்மை கிடையாது . புத்திமுதலியவற் 
றிற்கு வேறாயிருந்து அவற்றை யறியுந்தன்மை புருடனுக்கிருக் 

நின்பக்கத்திலோவெனின் , புருடன் நின்மலனாகையா 
லும், புத்திமுதலியவற்றிற்கு வேறாயிருப்பதென்பதை ஒப்புக் 
கொள்ளாமையாலும் , போக்தாவிற்கும் முத்தனுக்கும் விசேட 
மில்லாமற் போய்விமெ . 

எதனாலெனின் இருவருக்கும் மலமின் 
மை சமமாகையாலென்க . 

( எசு ) 
( அ - கை ) பிறிதொரு காரியத்திற்காகப் பிரவிருத்தித்த 
பிரகிருதியே புருடனுடைய மோக்ஷத்தின் பொருட்டுப் பிர 
விருத்திக்கின்றதென்று கூற வேண்டும் . “ கன்றின் விருத்தியின் 
பொருட்டு அசேதனமான பாலுக்கு எவ்வாறு பிரவிருத்தி காணப் 
படுகின்றதோ அவ்வாறே புருடனுடைய மோட்சத்தின் பொ 
ருட்டுப் பிரகிருதிக்குப் பிரவிருத்தி காணப்படுகின்றது என் 
பாரை நோக்கிக் கூறுகின்றார் . 


ஆகை 


கின்றது . 


போககாரிகை. 


கஅ 


( எசு இ ) புருடனுடைய மோட்சத்தின் பொருட்டுப் பாசங் 
களின் பிரவிருத்தி தடுக்கப்பட்டதென்பதாம் . 


(உரை ) பிரகிருதி சடமாயிருத்தலால் அதற்குப் புருடனைக் 
குறித்துப் பிரவிருத்தி யுண்டென்பது பொருந்தாது . பாலுக் 
கும் சேதனனான பசுவாலதிட்டிக்கப்பட்டே பிரவிருத்தி காணப் 
படுகின்றது . பாசங்கள் சடம் ; சேதனனால் அதிட்டிக்கப்பட்டுப் 
பிரவிருத்திக்கின்றமையால் என்னும் இந்த 

அனுமானத்தில் 
வாயு நீர் என்னும் இவையும் பக்கமாகின்றமையால் இவை சேத 
னனைய திட்டித்தே தொழிற்படுகின்றன . அன்றியும் பிரகிரு 
திக்குப் பிரவிருத்தியை ஒப்புக்கொள்ளும் விடயத்தில் மலமில் 
லாதவனான ஆன்மாவைக் குறித்து பிரகிருதியின் றொழிற்பாடு 
பொருந்தாது . பொருந்துமெனின் , முத்தனிடத்தும் பிரகிருதிக் 
குப் பிரவிருத்தி உண்டாகும் . 

( எசு இ ) 
( அ - கை ) ஆகவே பெத்தான்மா ஆசையுடன் கூடியிருக் 
கும்பொழுது போகத்திற்காக முயற்சித்தலால் , அந்த ஆன்மாவி 
னிடத்தில் விகாரத்தை ஒப்புக்கொள்ளாத விஷயத்தில் போகமும் 
பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 


( எஎ ) போக்தாவினிடத்தில் விகாரத்தன்மையை ஒப்புக் 
கொள்ளாத விஷயத்தில் முத்தனிடத்துப்போல் அவனிடத்திற் 
போகம் பொருந்துகிறதில்லை யென்பதாம் . 


( உரை ) பிரகிருதியைத் தொழிற்படுத்துவதற்கு அவிவேக 
மேகாரணம் . பிரகிருதி புருடவிவேகஞானம் உண்டாயின் பிர 
கிருதியானது புருடனிடத்தில் தன்ன திகாரத்தினின்று நீங்கின 
மையால் பிரவிருத்திக்கிறதில்லை . ஆகையால் பெத்தன் முத்த 
னிருவருக்கும் விசேடமில்லை யென்பது கூடாது . இவ்வாறே 
" பிரகிருதியைவிட நல்ல பொருளானது வேறொன்றுமில்லையென் 
யது எனது அபிப்பிராயம் . எந்தப் பிரகிருதியானது பார்க்கப் 
பட்டு அதன் பின்னர் மீண்டும் புருடனுடைய பார்வையை அடை 
கிறதில்லையோ என்று கூறுகின்றனர் . அது பொருந்தாது . 
எவ்வாறெனின் , நின்பக்கத்தில் புருடன் நின்மலனாகையால் அவி 


கஅஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


வேகம் உண்டென்பது பொருந்தாது . மலமாகிய காரணமின்றி 
அவிவேகமிருப்பின் எப்பொழுதும் விவேகமுண்டென்பது சித் 
திக்காது . ஆகையால் வேறு வழியால் அவிவேக முண்டென் 
பது பொருந்தாதது கொண்டு புருடனுக்கு மலத்தன்மை அரா 
கத்தன்மைகளை ஒப்புக்கொள்ள வேண்டு மென்று கூறப்போகின் 
றோம் . 

( என் ) 


( அ - கை ) இவ்வாறாயின் மலத்தன்மையுடன் கூடியிருத்த 
லால் ஆன்மாவிற்கு அஞ்ஞான சுபாவத்தையும் , சரீரத்துடன் 
கூடியறியுந்தன்மை யிருத்தலால் விகாரத்தையும் ஒப்புக்கொள் 
ளும் விஷயத்தில் , பிறிதொன்றன் சுபாவத்தின் சேர்க்கையால் 
ஆன்மாவிற்கு அநித்தியத்தன்மை வந்துவிடுமென்னும் புறமதத் 
தின் ஆசங்கையைக் கூறுகின்றார் . 


( எஎவ ) விகாரத்தன்மை யிருத்தலால் அநித்தியனென்று 
கூறின் என்பதாம் . 


(உரை ) போக்தாவானவன் என்பது சேர்த்துக்கொள்ளல் 
வேண்டும் . 

( எஎவ ) 


( அ - கை ) அந்த ஆசங்கையை நீக்குகின்றார் . 


( எஎஇ ) மாயையினால் சாதிக்கத்தகுந்த விசேடத்தை நீ 
ரறியவில்லை யென்பதாம் . 


(உரை ) மாயாகாரியங்களால் உள்ளிருக்குஞ் சரீரம் வெளி 
யிலிருக்குஞ் சரீரங்களின் வழியாகச் செய்யப்படும் விசேடத்தை 
நீரறியவில்லை . ஆகையால் அநித்தியத்தன்மை முதலிய தோ 
ஷங்கள் கிடையாவென்க . 

( எஎழு ) 


( அ - கை ) அநித்தியத்தன்மை முதலிய தோஷங்கள் 
இல்லை யென்பது எவ்வாறென்று கூறுகின்றார் . 


விகாரத் 


( எஅ ) சொரூபத்தோற்றத்தை 

யடைதலால் 
ன்மை அநித்தியத்தன்மை கிடையாவென்பதாம் . 


போககாரிகை . 


கஅக 


(உரை ) நையாயிகர் முதலாயினாரைப் போல் ஆன்மாவைச் 
சடப்பொருளாக நாங்கள் கொள்ளவில்லை. ஆனால் அறியுஞ் சுபா 
வத்தை யுடையவனாகவே கெ 
கொள்கின்றோம் . அவனுடைய அந் 
தச் சுபாவமானது சரீர முதலியவற்றின் சேர்க்கையின்றித் 
தோன்றாமையின் , அனாதியான யாதோ ஒன்றால் கட்டுப்பட்டவ 
னென்று நம்மால் அந்த ஆன்மா நிச்சயிக்கப்படுகின்றான் . யாதோ 
ஒன்றென்ற அது மலமென்றே கூறப்போகின்றோம் . ஆகவே 
மாயாகாரியங்களான கலை முதலியவற்றால் மலத்தினுடைய ஏக 
தேச மறைப்பு நீக்கத்தில் ஏகதேசமாக சொரூபத்தோற்றம் 
ஆன்மாவிற்குண்டாகின்றது . மலபரிபாகம் வந்த பின்னசோ 
வெனின் , தீக்கை யென்னும் பெயருடைய சிவசத்தியினால் 
எல்லா விடயங்களின் தோற்றமும் உண்டாகின்றது . ஆகையால் 
இவனுக்கு விகாரத்தன்மையும் அநித்தியத்தன்மையுங் கிடையா 
வென்க . 

( எஅ ) : 
( எ அஇ ) ( இவனுக்கு ) போக்கியப் பொருள்களின் சேர்க் 
கையினால் உண்டான அராகமும் இவன் சுத்தனாயிருக்கிறபடி 
யால் இவனிடத்தில் தோன்றுகின்றது . பரிணாமமென்னுங் கார 
ணத்தாலன்று என்பதாம் . 

( உரை ) ஆகையால் , போக்கியப் பொருள்களின் சம்பந்தத் 
தாலுண்டான அராகமென்னும் சுகதுக்க மோகரூபமாகிய பிரகாச 
மும் , இவன் படிகம்போலப் பிரகாசரூபமா யிருத்தலால் இவ 
னிடத்தில் தோன்றுகின்றது . முன் கூறப்பட்ட பரிணாமமென் 
னுங் காரணத்தாலன்று . அந்தப் பொருள்களினுடைய சம்பந்த 
மும் இவன் அந்தப் பொருள்களுக்கு வேறாயிருந்து அவை இவ 
னுக்கு விஷயமாதலே யென்று முன்னர்க் கூறப்பட்டிருக்கின் 

( எஅது ) 
( அ - கை ) ஆகவே போக்கியமான சரீரத்திற்கு அடிக்கடி 
பரிணாமமேற்படி . னும் போக்தாவான ஆன்மாவிற்குப் பரிணாமத் 
தன்மை கிடையாதென்று கூறுகின்றார் . 


( எகூ இ ) சரீரம் பரிணாமத்தன்மை யடைவதால் ஆன்மா 
பரிணாமி என்று கூறலாகாது . கூறின் புத்திமுதலியனபோல் 


..ககூ 


அஷ்டப்பிரகரணம் . 


பரிணாமத்தன்மையை யடைவதுபற்றி ஆன்மாவிற்கு அசேதனத் 
தன்மையும் போக்கியத்தன்மையும் வந்துவிடுமென்பதாம் . 


(உரை ) ஆன்மாவிற்கும் பரிணாமத்தன்மையை ஒப்புக் 
கொள்ளும் விஷயத்தில் புத்தி முதலியனபோல் போக்கியத்தன் 
மையும் அசேதனத்தன்மையும் நேரிடுமென்பது பொருள். ( எகூஇ ) 

( அ - கை ) இவ்விடயத்தில் பிறருடைய மதத்தைக் கூறி 
மறுக்கின்றார் . 


சட 


( அ.இ ) குணமான ஞானம் சமவாய சம்பந்தத்துடன் கூடி 
உண்டாகின்றது . அந்த ஞானமே புருடனுக்குச் சைதன்னிய 
மாகும் . வேறன்றென்பது பொருந்தாதென்பதாம் . 

(உரை ) ஆன்மா சடசுபாவமுடையவன் . அவனுக்கு மனத் 
தின் கூட்டத்தால் குணமாக ஞானம் சமவாய சம்பந்தத்துடன் 
தோன்றுகின்றது . தோன்றிய அந்த ஞானமே அவனுக்குச் 
சைதன்யம் . இயல்பாக அறியுந்தன்மை கிடையாது . இவ்வாறு 
நையாயிகர் கூறுகின்றனர் . அது பொருந்தாது . ஆன்மாவிற்குச் 
டத்தன்மையுண்டென்று கூறின் கடம் முதலிய சடப்பொரு 
ளில் ஞானத்திற்குச் சமவாய சம்பந்தம் பொருந்தாதவாறுபோல் 
ஆன்மாவிற்கு ஞானத்துடன் சமவாய சம்பந்தம் பொருந்தாது . 

(அஇ ) 
( அ - கை ) ஞானத்துடன் சமவாய சம்பந்தத்தைக் கன் 
மமே நியமனஞ் செய்வதாயிருக்கின்றது ; கன்மத்துடன் பற்றுக் 
கோடுடைய புருடனிடத்திலேயே சமவாய சம்பந்தத்துடன் 
ஞானம் உண்டாகின்றமையாலும் , கன்மத்தைப் பற்றுக்கோடாக 
உடைத்தாகாத கடம் முதலியவற்றில் உண்டாகாமையாலுமென் 
பார்க்குக் கூறுகின்றார் . 
( அகஇ ) அறியாமையை யுடையவனான 

மனிதனிடத்தி 
லேயே ஞானமுண்டாகின்றது ; ஏனைய கடம் முதலியவற்றில் 
ஞானமுண்டாகிறதில்லை யென்னுமிந்த விடயத்தில் கன்மம் நிய 
மனம் செய்வதென்பது பொருந்தாது , அந்தக் கன்மம் வேறிடத் 
திலிருக்கின்றமையாலென்பதாம் . 


போககாரிகை , 


ககக 


(உரை ) உழுதல் முதலியன பூமியினிடத்திலிருக்குமாறு 
போல , கன்மமும் பிரகிருதியினிடத்திலிருக்கும் . ஆன்மாவினிடத் 
திலிருப்பதாக ஆகாது . ஆகுமெனில் ஆன்மாவிற்கு விகாரத் 
தன்மை வந்துவிடுமென்று முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . 
ஆகவே கன்மமும் இவ்விடத்தில் நியமனஞ் செய்வதாக ஆகாது . 

( அகஇ ) 
( அ - கை ) ஆகவே சைதன்யத்தின் சமவாயத்தால் ஆன்மா 
ஞானசுபாவனாகவே சித்தித்தானென்று கூறுகின்றார் . 


( அஉ இ ) மோகத்தன்மையினின்றும் மோகமானது எவ் 
வாறு வேறில்லையோ அவ்வாறே சைதன்யத்தினின்றும் ஆன்மா 
வேறில்லை யென்பதாம் . 


ஞானமானது 


ஆன் 


( உரை ) சைதன்யரூபமான 

ஆன்மாவின் 
தருமமானபடியால் தருமத்திற்கு நாசமுண்டான பொழுது தரு 
மத்தினின் , றும் வேறுபடாமையினால் தருமிக்கும் நாசமுண்டாகு 
மென்பது கொண்டு எப்பொழுதும் ஞான சுபாவனாகவே 
மாவை ஒப்புக்கொள்ளல் வேண்டும் . அந்த ஆன்மா மலத்தால் 
மறைக்கப்பட்டிருத்தலால் மனம் புத்தி முதலியன ஆன்மாவி 
னறிவை ஏகதேசத்தில் விளக்குகின்றவையாகச் சித்தித்தன 
வென்பது கூறப்பட்டது . 

( அஉ இ ) 
( அ - கை ) இந்த ஆன்மாவிற்குப் போகக் கிரியையில் உப 
காரஞ் செய்வதற்குத் துணையாகச்சித்தித்த கிரியையிற் செலுத்து 
தல் , கரணம் , ஆசையையுண்டுபண்ணுதல் என்னும் இவை ரூப 
மான கலை வித்தை அராகமென்னும் மூன்று சட்டைகளும் பிர 
கிருதியைச் சாதித்த பின்னர்க் கூறப்படப்போகின்றனவென்று 
கூறுகின்றார் . 


( அ.இ ) போகக்கிரியையில் கருத்தாவான இவனுக்குத் 
துணையாயுள்ள கிரியையிற் செலுத்துதல் , கரணம் , போக்கியப் 
பொருளில் ஆசையை யுண்டுபண்ணு தலாகிய மூன்றும் பிரகிருதி 
யைச் சாதித்த பின்னர்க் கூறப்படப் போகின்றனவென்பதாம் . 

( அங.இ ) 


ககஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறு சம்பந்தம் பற்றிப் போக்தாவைச் 
சாதித்துவிட்டு எடுத்துக்கொண்ட புத்தியினின்றே அகங்கார 
முண்ட 

டாகின்றதென்று கூறுகின்றார் . 


கள் 


குணங்கள் 


யன 


( அசஇ ) யாதொரு காரணத்தால் புத்தியினுடைய கூர்மை 
முதலிய வியாபாரங்களில் காரியத்தை யுண்டுபண்ணுங் குணங் 

காணப்படுகின்றனவோ , அந்தக் காரணத்தால் புத்தியி 
னுடைய மற்றொரு பாகமானது குணத்துடன் கூடி அகங்காரத் 
தை யுண்டுபண்ணிற்றென்பதாம் . 

(உரை ) அந்தப் புத்தியினுடைய கூர்மை முதலிய வியா 
பாரங்களில் முன்னர்க் கூறியவாறே ஒன்றோடொன்றெதிர்த்துப் 
பற்றியிருத்தலாலும் , சமமாகப்பற்றி யிருத்தலாலும் , காரியத்தை 
யுண்டுபண்ணுங் 

காணப்படுகின்றன . இவ்வாறே 
சாங்கியரும் “ குணங்கள் ஒன்றோடொன்றெதிர்த்துப் பற்றியிருத் 
தலாலும் , சமமாகப் பற்றியிருத்தலாலும் பிரவிருத்திகளையுடை 

என்று கூறுகின்றனர் . ஆதலால் நிச்சயிப்பதற்கு ஏது 
வான புத்தியினுடைய மற்றொரு பாகம் குணத்துடன் சேர்ந்து 
அகங்காரத்தை யுண்டுபண்ணிற்று . “ ஒன்று தனிமையாயிருந்து 
ஒன்றை யுண்டுபண்ணாது என்னும் நியாயத்தால் குணங்கள் ஒன் 
றோடொன்று சேர்ந்தே காரியங்களை யுண்டுபண்ணுகின்றனவாக 
ஆகின்றன . அவ்வாறே 57 ல்லாப் பொருள்களினிடத்தும் குணக் 
கள் சேர்ந்திருக்கின்றன . இது சத்துவ சம்பந்தம் என்னும் 
வியல் 
யவகாரங்கள் சத்துவ குணம் அதிகமாயிருப்பது பற்றியேயாம் . 

( அசஇ ) 
( அ - கை ) புத்தியானது நேரே குணத்தின் காரியமா 
பிருத்தலினாலேயே அந்தப்புத்தியினிடத்தில் குணத்தின் சேர்க் 
கை காணப்படுகின்றது . கடமுதலியவற்றில் மண்ணின் சொரூ . 
பம் சம்பந்திப்பது போலுமென்று கூறுகின்றார் . 


( அரு இ ) புத்தியானது குணதத்துவத்தின் முதலாவது 
விகாரமாகும் . ஆகையால் அதனிடத்தில் உண்டாதல் , ஒன்றோ 
டொன்றெதிர்த்தலாகிய இவற்றுடன் நியமமாகக் குணங்களிருத் 
தல் பொருந்துகின்றதென்பதாம் . 


போககாரிகை . 


ககம் 


( உரை ) புத்தியினிடத்தில் குணங்கள் நியமமாக ஒன்றோ 
டொன்றெதிர்த்துக்கொண்டு தோன்றிச் சித்திமுதலியவற்றை 
யுண்டுபண்ணுகின்றனவென்று முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . 

( அருஇ ) 


( அ -- கை ) இவ்வாறாயின் அகங்காரத்திற்கும் குணத்தின் 
சேர்க்கையிருத்தலால் குணங்களினின்றே அகங்காரந்தோன்றின 
தாகக்கொள்ள வந்துவிடுமென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( அசு இ ) அகங்காரத்திலும் இந்த நியாயத்தைக் கொள்ளக் 
கூடாது . ஒன்றில் நின்று ஒன்று தோன்றுதலால் தன்மாத்திரை 
களிடத்தும் குணத்தின் சேர்க்கை சம்பந்திக்கின்றதென்பதாம் . 


( உரை ) அகங்காரமுதல் பூதமீறாக உள்ள அனைத்தும் ஒன் 
றில் நின்று ஒன்றுதோன்றுதலால் பரம்பரையாக குணத்தின் காரி 
யமாயிருக்கின்றன . அகங்காரமாத்திரம் அன்று . தன்மாத்திரைக 
ளிடத்தும் என்ற உம்மையால் இந்திரியங்கள் பூதங்களென்னு 
மிவற்றினிடத்தும் குணத்தின் சேர்க்கை சம்பந்திக்கின்றது . கடங் 
கபாலங்களில் மண்ணின் சொரூபம் சம்பந்திப்பது போலும் . 
ஆகவே இவற்றிற்குக் குணத்தின் சேர்க்கை இருப்பது கொண்டு 
குணங்களினின்றும் பரம்பரையாக உற்பத்தியிருப்பினும் நேரே 
உற்பத்தியில்லாமையால் மேலேகூறிய நியாயம் அகங்காரத்திற்கு 
வந்துவிடுமென்னுங்குற்றமில்லை . 

( அசுஇ) 


( அ - கை ) இனி அந்தக்குணங்கள் இவை யென்பதும் 
எந்தவியாபாரங்களால் அவை சித்திக்கின்றன வென்பதும் கூறு 
கின்றார் . 


எவை 


( அஎஇ ) புருடனுக்குப் போக்கியப் பொருளை 
தோற்றுவித்தனவோ, புத்திக்குக் காரணங்களான அத்தகைய 
சத்துவம் ரஜஸ் தமசுஎன்னும் குணங்கள் , பிரகாசம் வியாபாரம் 
நியமமென்னும் வியாபாரங்களால் சித்திக்கின்றன வென்பதாம் . 

(உரை ) மேலே கூறியவாறு புத்திமுதலியவற்றின் வாயிலா 
கப் புருடனுக்குப் பாவங்களும் பிரத்தியங்களுமான போக்கியப் 


சக 


ககூச 


அஷ்டப்பிரகரணம் . 


பிரகாச 


பொருளைச் சிருட்டியின் ஆரம்பத்தில் எவை தோற்றுவித்தன 
வோ , இப்பொழுதும் தோற்றுவிக்கின்றனவோ , அவை குணங் 
களாகும். அவை புத்திக்குக் காரணங்களாகும் . அந்தக்குணங் 
கள் ஒன்றினின்றும் மற்றொன்று பிரிக்கப்படாமையின் ஒரே 
தத்துவமாகும் . அவ்வாறே ஒன்றினின்று மற்றொன்று பிரிக் 
கப்படாமையின் குணங்கள் மூன்றாயினும் தத்துவம் ஒன்றே 
என்று கேட்கப்படுகின்றது . ஆகவே புத்திக்குக் காரணமாயிருக் 
குந்தன்மையால் பிரகாசம் தொழில் நியமமென்னும் வியாபாரங் 
களால் சத்துவ முதலிய குணங்கள் சித்திக்கின்றன . 
முதலிய இவை முக்கியமாயிருப்பதுபற்றிக் காட்டப்பட்டன. 
சலியாதிருக்குந்தன்மை , ஊக்கம் , சூரத்தன்மை , குரூசத்தன்மை 
இரமித்தலின்மை , மந்தமாயிருக்குந்தன்மை யென்னும் இவையும் 
குணத்தின் காரியங்களாக ஆகமங்களில் படிக்கப்பட்டிருக்கின்றன . 

( அஎஇ ) 
( அ - கை ) குணங்களே பிரகிருதியென்னும் பெயருடன் 
நித்தியமாயிருக்கின்றனவென்று சாங்கியர் கூறுவது பொருந்தா 
தெனக்கூறுகின்றார் . 

( அஅஇ ) சடத்தன்மையும் அநேகத்தன்மையும் குணங் 
களுக்கிருத்தலால் அந்தக்குணங்களுக்குக் கடம் 

முதலியன 
போல் காரணத்தை முன்னிட்டிருக்குந்தன்மை சித்தித்திருப் 
பதை யறிந்துகொள்கவென்பதாம் . 

(உரை ) யாதொரு காரணத்தால் இந்தக் குணங்களுக்கு 
அநேகத்தன்மை இருக்கின்றதோ , அந்தக்காரணத்தால் அநேகத் 
தன்மையும் சடத்தன்மையு மிருப்பதுகொண்டு கடமுதலியன 
போல் காரியத்தன்மை சித்திக்கின்றது . 

( அஅஇ ) 
( அ --கை ) இந்தக்குணங்களுக்கு முதற்காரணமிதுவென்று 
கூறுகின்றார் . 

( அகூ இ ) எதனிடத்தில் குணங்கள் சூக்கும ரூபமாகவும் 
பிரிவுபடாததாகவுமிருந்து கொண்டு தோன்றுகின்றனவோ , அத் 
தகையதாயும் சிவனாலேவப்பட்டதாயுமுள்ள பிரகிருதியே குணங் 
களுக்கு முதற்காரணமாகுமென்பதாம் . 


1 . 


போககாரிகை . 


ககூடு 


(உரை ) எதனிடத்தில் சூக்குமரூபமாகவும் பிரிவுபடாத 
தாகவு மிருந்துகொண்டு குணங்கள் சிவனுடைய ஏவுதலால் தத் 
தம் வியாபாரத்தின் பிரிவுகளுடன் தூலங்களாகத் தோன்றுகின் 
றனவோ , அதுவே பிரகிருதியாகும் . சிவனாலேவப்பட்டது என்ற 
தனால் இந்தப் பிரகிருதி சடமாயிருத்தலால் இதற்குச் சுதந்திர 
மாகப் பிரவிருத்தி கிடையாதென்பது அறிவிக்கப்பட்டது . இந் 
தப் பிரகிருதி ஒவ்வொரு மனிதனிடத்தும் சூக்கும தேக ரூபமா 
யும் அநேகத் தன்மையுடனும் இருத்தலால் இதற்குக் காரியத் 
தன்மை யுண்டெனக் கூறப்போகின்றோம் . 

( அகஇ ) 


( அ -- கை ) இனி , கலை முதலிய ஐந்து சட்டைகளுடன் 
கூடிய புருடனுக்குப் போக்திருத்தன்மை யிருத்தலால் பும் 
சத்துவமலம் இருப்பதுகொண்டு தீக்கையில் அம்மலத்தைச் 
சுத்திசெய்யும் பொருட்டு ஆகமங்களில் பிரகிருதி தத்துவத்திற்கு 
மேல் புருடதத்துவத்தைக் கூறியிருப்பினும் , அந்தப் புருடதத் 
துவம் வியாபகமாயும் சேதனமாயுமிருத்தலால் போக்திருத் 
தன்மையுடன் கூடியிருப்பது கொண்டு அத்துவரூபமாயும் போக 
சாதனமாயும் ஆகாமையின் அதனை யிவ்விடத்தில் விலக்கி புருட 
னுக்கு ஆசையையுண்டு பண்ணுவதாக முன்னர்க் கூறப்பட்ட 
அராகதத்துவத்தைச் சாதிக்கின்றார் . 

( கூ 0 இ ) போக்கியப் பொருள்களின் சமீபத்தை யடைந்து 
அப்பொருள்களில் பற்றுதலானது நிகழ்கின்றது . புருடனுக்கு 
அந்தப் பற்றுதல் சித்திப்பதின் பொருட்டுப் போகத்தில் ஆசை 
யை யுண்டுபண்ணும் அராகத்தை ஒப்புக்கொள்ள வேண்டுமென் 
பதாம் . 

(உரை ) சம்சார நிலையில் போக்கியப்பொருளைப் பார்த்து 
அதனிடத்தில் புருடனுக்குப் பற்றுதல் நிகழ்கின்றது . அந்தப் 
பற்றுதல் காரணமின்றி நிகழ்கிறதில்லை. காரணமின்றி நிகழுமா 
யின் முத்தியிலும் பற்றுதலிருக்கவேண்டும் . ஆகையால் அந்தப் 
புருடனுக்குப் பற்றுதல் சித்திப்பதின்பொருட்டுப் போகத்தி 
லாசையை யுண்டுபண்ணும் அராகத்தை ஒப்புக் கொள்ள வேண் 
டும் . 

( 50 இ ) 


சகூசு 


அஷ்டப்பிரகரணம் . 


கூஉ 


( அ -- கை ) இவ்விடத்தில் பிறருடைய கருத்தைக் கூறு 
கின்றார் . 

கூகஇ ) சத்துவ ரஜஸ் தமோ குணங்களுடன் கூடினதா 
யும் புத்தியிலிருப்பதாயுமுள்ள போக்கியமே புருடனுக்கு வி 
யத்திலாசையை யுண்டுபண்ணும் . ஆகையால் அந்தப் போக்கி 
யத்தின் வேறாக அராகத்தை யொப்புக்கொள்வது பிரயோசன 
மில்லை யென்பதாம் . 

( கூகஇ ) 
புருடனுடைய புத்தியில் போக்கியப் பொருள் 
இருக்கின்றது . அந்தப்பொருளில் புருடனுக்கு ஆசையை யுண்டு 
பண்ணுவது 

எதுவோ அதையே அராகமாக ஒப்புக்கொள்ள 
வேண்டும் . அந்த அராகம் போக்கியப் பொருளினும் வேறு . 
வைராக்கியமின்மையை யிலக்கணமாகவுடைய புத்திதருமமாகிய 
ரூபத்தை அராகமாக வொப்புக்கொண்டால் இந்தக் குற்றம் 
நேருமென்பதாம் . 

( உரை) சாத்துவிகமுதலிய போகசாதனங்களான விடயங் 
களின் சொரூபத்தை நிச்சயிக்கும் வாயிலாகப் புத்தியிலுண்டான 
தாயும் , சுகதுக்கமோக ரூபமாகப் பரிணாமத்தை யடைந்ததாயு 
முள்ள சத்துவ முதலிய மூன்று குணங்களே நேரே போக்கியமா 
யிருத்தலால் அந்தப் போக்கியப் பொருளில் புருடனுக்கு எது 
ஆசையை யுண்டுபண்ணுகிறதோ , அதனை , விடயம் குணம் முத 
லியன ரூபமாகப் புத்தியிலுண்டான தாயும் , போக்கியரூபமாயு 
மிருக்கும் சத்துவ முதலிய முக்குணங்களின் வேறான அராகமாக 
ஒப்புக்கொள்ள வேண்டும் . 

போக்கியப் பொருளே ஆசையை 
யுண்டுபண்ணுகிறதென்று கூறின் , ஆசையற்றவனாக ஒருவனும் 
ஆகமாட்டான் . இவ்வாறே தத்துவ சங்கிரகத்திலும் " போக்கி 
யப்பொருள்களால் ஆசையுண்டாகுமெனில் ஆசையற்றவனாக 
ஒருவனுமாக மாட்டான் என்று கூறப்பட்டிருக்கின்றது . அவ் 

றாயின் அவைராக்கியத்தை இலக்கணமாகவுடைய புத்தி தரு 
மமே அராகமாக இருக்கட்டுமென்று கூறுவார்க்கு ரூபத்திலும் 
இந்தக் குற்றம் நேருமென்று கூறுகின்றார் . இதன் கருத்தாவது , 
அவைராக்கியத்தை இலக்கணமாகவுடைய ரூபமானது வாசனாரூப 
மாயிருப்பதால் ஆசையென்னும் காரியத்தைச் செய்யாது , செய்யு 


போககாரிகை . 


ககன 


மெனின் , புத்தியினிடத்தில் அநேக வாசனைகளிருத்தலால் ஒரே 
காலத்தில் மாறுபட்ட அநேக ஞானங்கள் புருடனுக்குத் தோன்றி 
அவற்றிற்கு நாசமுண்டாகும் . போக்கிய நிலையை அடைந்த 
தாயும் தூல ரூபமாயுமுள்ள பிரத்தியய ரூபமாக அராகத்தை ஒப் 
புக்கொண்டால் முன் போல் வைராக்கியமுடையாரில்லாமற்போய் 
விடுவர் . ஆகையால் புத்தி தருமங்களினும் வேறான அரா 
கத்தை யொப்புக்கொள்ளவேண்டும் . கன்மமே 

ஆசையை 
யுண்டுபண்ணுகின்றதெனின் , அதுவும் பொருந்தாது . கன்மமா 
னது உழுதல் முதலியன போல் பலனை யுண்டுபண்ன ஒழி 
யடைகின்றமையால் மற்றக் காரியங்களுக்கு ஏதுவாவதிற் பிர 
மாணமில்லை . அன்றியும் அநேக தத்துவங்களினுண்மையுமில்லா 
மற்போய்விடும் . 

( கூஉ 

இ ) 
( அ - கை ) இனி வித்தையுண்டென்று சித்திப்பதைக் கூறு 
கின்றார் . 

( கூஙஇ ) புத்திபோத ரூபமான கன்மத்தில் காணமின்றிக் 
கருத்தாவினுடைய கிரியை காணப்படுகிறதில்லை . அது கொண்டு 
புத்தியின் போதத்தை விளக்கும் வித்தை சித்தித்ததென்பதாம் . 

(உரை ) மேலே கூறியவாறு இந்திரியங்களுக்கு விடயங்க 
ளைப் புத்தியின் சமீபத்தில் சேர்க்கும் மூலமாக உபயோகமிருத்த 
லால் அந்தப் புத்தி போதரூபமான அறிதற்றொழிலில் புருட 
னுக்கு யாதானுமோர் கரணமிருத்தல் வேண்டும் . எது கரணமா 
கின்றதோ அதுவே வித்தையாகும் . 

( கூகூ.இ ) 
( அ -- கை ) இந்த வித்தை விஷயத்தில் பிறருடைய அபிப் 
பிராயத்தைக் கூறுகின்றார் . 

( கூசஇ ) அந்தப் புருடனுக்குத் தன்னையும் ஏனையவற்றை 
யும் விளக்கக்கூடிய தீபம் போலுள்ள புத்தியானது கரணமாக 
இருக்கின்றது . 

ஆகையால் வித்தையால் பிரயோசனமில்லை 
யென்பதாம் . 

( உரை ) புத்தியானது பிரகாசரூபமாயிருத்தலால் தீபம் 
போல் விஷய ரூபமான தன்னையும் விளக்குகின்ற தென்பது 
கொண்டு வேறு கரணஞ் சித்திக்கிறதில்லை . 

(கூசஇ ) 


F 


சஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) வித்தை விடயமாகப் பிறர் கூறிய கூற்றை 
மறுக்கின்றார் . 

( கூடு இ ) தூண் முதலிய பொருள்களை யறியும் விஷயத் 
தில் புருடனுக்குத் தீபமானது சாதனமாயிருக்கின்றது . தீபத் 
தையறியும் விஷயத்திலோ கண் சாதனமாயிருக்கின்றது . இவ் 
வாறே புத்தியிலும் ஒப்புக்கொள்ள வேண்டுமென்பதாம் . 

( உரை ) புத்தியானது அறியப்படுவதாயிருத்தலால் செயப் 
படு பொருளாயிருத்தல்பற்றி அந்தப் புத்திக்குச் சாதனத்தின் 
விருப்பமான திருக்கிறதென்பது கருத்து . இவ்வாறே தத்துவ 
சங்கிரகத்திலும் " புத்தியானது சூரியன் போல் பிரகாச ரூபமாயி 
ருப்பினும் தான் செயப்படு பொருளாயிருத்தலால் வேறான 
சாதனத்தைக் கொண்டே தன்னையறிவதற்குச் சக்தியுள்ளதாக 
ஆகின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( கூடு இ ) 
( அ -- கை ) இதனையே விளக்கிக்கூறுகின்றார் . 

( கூசு இ . கஎஇ ) புத்தியானது முக்குண ரூபமாயிருத்த 
லால் விடய சொரூபமான தன்னை விவேகத்தினால் விளக்குதற்குச் 
சக்தியுள்ளதாக ஆகாது . எதனாலெனின், புத்தியானது தான் 
தனிமையாக வில்லாமையாலென்க . குணத்தினும் வேறான வித் 
தையானது தான் தனிமையாக இருந்துகொண்டு விவேகத்தி 
னால் புருடனுக்கு அறியப்படுவதை யறிவித்தற்குச் சக்தியுள்ள 
தாக ஆகின்றது . இவ்விடயத்தில் பொறாமை கூடாதென்ப 
தாம் . 

(உரை ) அந்தப்புத்தியானது முக்குண ரூபமாயிருத்தலால் 
போக்கிய சொரூபத்தின் தோற்றமாயிருந்து செயப்படு பொரு 
ளாயிருப்பது கொண்டு தன்னைத்தான் விளக்கமுடியாது ; தீப 
முதலியன போலும் . வித்தையோவெனில் , புத்தியைக் கடந்தி 
ருக்கின்றமையால் போக்கியப்பொருளிலும் வேறாய்த் தான் தனி 
மையாயிருந்து கொண்டு புருடனுக்கு அறியவேண்டிய பொருள் 
களை வேறு சாதனங்களின் துணையின்றி அறிவிக்கின்றது . 

( கூசுஇ 
( அ - கை ) இனிக்கலையின் தொழிலைக் கூறுகின்றார் .. 


கூஎ 


போககாரிகை .. 


ககூக 


( • அஇ ) போக்கியஞ் சித்திப்பதின் பொருட்டுக் கன்மமுத 
லிய காரகசமூகங்களை ஏவுகின்றவனாயும் சுதந்திரனாயுமுள்ள புரு 
டன் கருத்தாவாகின்றான் . கலையோவெனில் அப்புருடனைத் 
தொழிற்படுத்துகின்றதென்பதாம் . 


( உரை ) போக்திருத்தன்மை யிருப்பது கொண்டு போகத் 
திற்காகப் புத்தி முதலிய கார்கக் கூட்டங்களை ஏவுகின்றமையால் 
புருடன் கருத்தாவென்று கூறப்பட்டான் . இவ்வாறே " காரகங் 
களைத் தொழிற்படச்செய்வதிலும் தொழிற்படாதிருக்கச் செய்வ 
திலும் எவன் சமர்த்தனாகின்றானோ, அவன் தொழிற்பட்டாலும் 
தொழிற்படாதிருந்தாலும் கருத்திரு காரகனாவன் " என்று பிற 
ருங் கூறுகின்றனர் . அந்தப் புருடனுக்குப் போகக் கிரியையில் 
பின்னர்க் கூறப்போகின்றவாறு சாமர்த்தியத்தை விருத்தி செய் 
வதால் தொழிற்பாட்டைச் செய்விக்கின்ற கலையுண்டென்பது 
நூல்களிற் கூறப்படுகின்றது . 

( + அ இ ) 


( அ - கை ) சாங்கியர் புருடனுக்குக் கருத்திருத்தன்மை 
கிடையாதென்று கூறுகின்றார் . அது பொருந்தாதென்று கூறு 
கின்றார் . 


கூகூ இ ) 

இ ) புருடனுக்குக் கருத்திருத்தன்மை யில்லையென்று 
கொண்டால் போக்தாவென்னும் சொல் பயனற்றுப்போய்விடும் . 
பிரகிருதியின் வியாபாரமும் பயனில்லாமற் போய்விடுமென்ப 
தாம் . 

(உரை ) போகமானது கிரியையானபடியால் போக்திருத் 
தன்மையினாலேயே புருடனுக்குக் கருத்திருத்தன்மை சித்திக்கின் 
றது . அந்தப் புருடனிடத்தில் கருத்திருத்தன்மை யில்லையென்று 
கொண்டால் அதனுடைய போகத்திற்காக வுண்டான பிரகிருதி 
யின் தொழிற்பாடும் பயனற்றுப் போய்விடும் . கருத்திருத்தன்மை 
யில்லாதவனிடத்தில் கரணமுதலியவற்றின் சம்பந்தமானது 
குமாகையாலென்க . 

( கூசு இ ) 


ை 


( க 00 இ ) ( அன்றியும் ) கன்மேந்திரிய முதலியன உளி 
முதலியனபோல் கிரியைக்குச் சாதனமாயிருக்குந் தன்மையால் 


200 


அஷ்டப்பிரகரணம் . 


கருத்தாவுடன் கூடியிருக்கின்றன . அது கொண்டு புருடனை 
வியாபகனான கருத்தாவாக அறிந்துகொள்ளல் வேண்டு மென்ப 


தாம் . 


தாது . 


( உரை ) ஆன்மாவை வியாபகனாக ஒப்புக்கொள்ள வில்லை 
யாயின் ஆகாசம் முதலியனபோல் ஆன்மா வடிவமற்றவனாகை 
யால் வேறுதேசத்திற்குச்செல்லுதல் 

சம்பவியாது . 
கொண்டு தெற்குத் தேசத்திலுள்ளவனுக்கு காச்மீர முதலிய 
வடக்கு ததேசங்களிற் காணப்படும் பலத்தின் அநுபவம் பொருந் 

இந்த அநுபவம் வியாபகத்தன்மையின்றிப் பொருந்தா 
தாகையால் ஆன்மாவை வியாபகனாக ஒப்புக்கொள்ள வேண்டும் . 
இவ்வாறே பராக்கியம் முதலிய நூல்களில் " கலையானது புருட 
னுக்குக் கருத்திரு சத்தியை விளக்குகின்றது . ஆகையால் கலை , 
புருடனுக்குத் தொழிற்பாட்டைச் செய்கின்றதாக ஆகின்றது . 
பின்னர் புருடன் கலையுடன் கூடிக்கொண்டு போகத்தில் கருத் 
திருகாரகனாக ஆகின்றான் என்று கூறப்பட்டிருக்கின்றது . இந் 
தக் கருத்தாவான 

புருடனுடைய கருத்திரு சத்தியென்பது 
சத்தி ஒன்றானமையால் ஞானக்கிரியா சத்தியாகும் . அந்தச் 
சத்தி பின்னர்க் கூறப்படுமாறு மலத்தால் மறைக்கப்பட்டமை 
யால் விடயங்களில் தொழிற்படுகிறதில்லை . 

ஆகையால் தீபம் 
போல் பிரகாசரூபமான கலையானது 

பமான கலையானது ஏக தேசத்தில் மலத்தை 
விலக்கிப் புருடனுடைய கருத்திருசக்தியைத் தோற்றுவிக்கின் 
றது . இந்தக்காரணத்தால் அந்தக் கலையானது ஏவுதற்றொழி 
லைச் செய்கிற கருத்தாவென்று கூறப்படுகின்றது . அந்த அணு 
வான புருடன் கலையுடன் கூடி அதிக வேற்றுமையின்றிப் பிரகா 
சித்துக்கொண்டு போகக்கிரியையில் கருத்திரு காரகனாகக் கூறப் 
படுகின்றான் . புருடன் போக்தாவானபடியால் அவன் கருத்தா . 
கலையோவெனின் , அந்தப்புருடனை யேவுகின்றமையால் காரக 

கூறப்படுகின்றது . இவ்வாறே மிருகேந்திரத்திலும் 
" ஒன்றுடனொன்று வேறு படாதவாறு 

போல் இவ்விரண்டு 
மிருந்து கொண்டு ஆன்மாவிற்குப் போகக்கிரியையைச் செய்யும் 
விஷயத்திற் கருத்தாவாகவும் காரகமாகவுமிருக்கின்றன என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . 

( க 00 இ ) 


மென்று 


போககாரிகை . 


உலக 


( க 0 கஇ -402 இ ) ( இவ்வாறின்றி ) தோற்றத்தைச் செய்யும் 
கலையைத் துணையாகக்கொள்ளாது ஆன்மாவிற்குக் கருத்திருத் 
தன்மையை ஒப்புக்கொள்ளும் விஷயத்தில் கலையின் சேர்க்கைக்கு 
முன்னரே ஆன்மாவிற்குச் சர்வ கருத்திருத் தன்மையுண்டாக 
வேண்டும் . சர்வ கருத்திருத்தன்மையின் சம்பந்தத்தால் ஈசு 
வரன் போல் ஆன்மா சர்வஞ்ஞனாகவேண்டும் . ஆகவே தன்னு 
டைய துக்கத்தின் பொருட்டு ஆன்மாவிற்குக் கருத்திருத்தன்மை 
யுண்டென்பது பொருந்தாதென்பதாம் . 


(உரை ) ஆன்மா நின்மலனானமையால் கலையைத் துணையா 
கக்கொள்ளாது இவனுக்குக் கருத்திருத்தன்மையை ஒப்புக் 
கொண்டால் , பரமசிவன் போல் கலை முதலிய பாச ரூபமான 

ன சரீர 
சம்பந்தமின்றியே சர்வ கருத்திருத் தன்மையும் , அறிவில்லாத 
வனுக்குச் செய்யமுடியாதாகையால் சர்வஞ்ஞத் தன்மையும் 
வந்துவிடும் , மறைப்பின்றிச் சிவனால் அதிட்டிக்கப்படாதவனா 
யும் சுதந்திரனாயுமுள்ள இந்த ஆன்மாவிற்குத் தன்னுடைய துக் 
கத்தின் பொருட்டே சரீர முதலியவற்றிற்குக் கருத்தாவாயிருக் 
குந் தன்மையும் பொருந்துகிறதில்லை . அவ்வாறின்றிச் சுகத்தை 
யுண்டுபண்ணுதல் முதலியவற்றில் இவனுக்குப் பிறிதொன்றைத் 
துணையாகக் கொள்ளுதல் காணப்படுகின்றமையால் பெத்தத் தன் 
மையும் மலத்துடன் கூடியிருக்குந் தன்மையும் இருக்கின்றன 
வென்பது நிச்சயிக்கப்படுகின்றது . மலத்துடன் கூடியிருப்பது 
கொண்டே இவனுக்குச் சர்வ கருத்திருத்தன்மை யின்மையும் 
சர்வஞ்ஞத் தன்மையின்மையும் சம்சார நிலையில் காணப்படுகின் 
றன . 

( க 0 கஇ - கஉ இ ) 


( அ - கை ) ஆகையால் இந்தப் புருடன் மலத்தால் மறைக் 
கப்பட்டிருக்கின்றானென்பதுகொண்டு போகத்திலுள்ள கிஞ்சிக் 
ஞத் தன்மைக்கும் கருத்திருத்தன்மைக்கும் கலையின் உபகாரத்தை 
விரும்பு தலானது இவனுக்குச் சித்தித்ததென்று கூறுகின்றார் .. 


பசு , 


( காங.இ ) காளை முதலியனபோல் இவன் கட்டுப் 
பட்டவனாயிருக்கின்றமையால் இந்தப் புருடனுக்குச் சர்வ கருத் 


202 


அஷ்டப்பிரகரணம் . 


யாது . 


திருத்தன்மை கிடைய 

ஆகையால் கலையின் உதவியைக் 
கொண்டே போகத்தில் கருத்திருத்தன்மை இவனுக்கிருக்கின்ற 
தென்பதாம் . 

( காஙஇ ) 
( அ -- கை ) இவ்வாறு கலையைச் சாதித்த பின்னர் அதனி 
னின்றும் வித்தை அராகம் பிரகிருதி யென்னும் இவையுண்டாகின் 
றனவென்று கூறுகின்றார் . 


( கச ) கலையின் ஒரு பாகத்தினின்றும் வித்தையராகமென் 
னுமிவை ஒன்றன்பின் ஒன்றாகவும் பிரகிருதி தத்துவம் தனியாக 
வும் தோன்றுகின்றனவென்பதாம் . 


(உரை ) அசாகம் வித்தையென் னுமிவை ஒன்றன்பின் ஒன் 
றாகவே தோன்றுகின்றன . பிரகிருதியானது 

பிரகிருதியானது தனியாகத் தோன் 
றுகின்றது . ரௌரவத்தில் “ கலாதத்துவத்தினின்றும் அராகம் 
வித்தையென்னுமிரண்டும் சேர்ந்தே ேதோன்றுகின்றன . அவ் 
வியத்தம் தனிமையாய்த் தோன்றிற்று என்று கூறப்பட்டிருக் 
கின்றது . 

இவ்விடத்தில் கன்மத்தின் பலபோகமானது காலம் , 
போக்தா வென்னும் இவற்றின் நியமமின்றி உண்டாகாதாகை 
யால் , காலம் நியதியென்னும் இரண்டு தத்துவங்களும் ஆகமங் 
களிற் படிக்கப்படினும் அருத்தத்தாற் சித்தித்தமையால் இந் 
நூலாசிரியரால் கொள்ளப்படவில்லை . எவ்வாறெனின் , அரச 
னுடைய ஆணையில்லையாயின் உழுதற்றொழிலின் பலன்கள் திருட 
ராலபகரிக்கப்படுமாறுபோல , சோதிட்டோம முதலிய கன்மபலன் 
களின் விஷயத்திலும் போக்தாவை நியமஞ்செய்யும் விஷயத்தில் 
யாதானுமொன்றிருக்கவேண்டுமென்பது கொண்டு நியதி தத்து 
வஞ் சித்தித்தது . கன்மமே புருடனைக் கட்டுப்படுத்துகிறதென்று 
கூறலாகாது . பலத்தை யுண்டுபண்ணுதலினாலேயே கன்மத்தின் 
காரியம் சித்திக்கின்றமையாலென்க . இது முன்னரும் கூறப்பட் 
டிருக்கின்றது . ஈசுவர சக்தியும் மற்றத் தத்துவங்களால் மறைக் 
கப்பட்டே போக விடயத்தில் காரியத்தைச் செய்யும் . இன் 
றேல் எல்லாத் தத்துவங்களும் சித்திக்காமற் போய்விடும் . அன் 
றியும் நீண்டகாலம் சுருங்கின காலமென்னும் அறிவு வழியாக 
நீண்டநேரமுண்ணுகிறான் என்பது முதலியன போக்கிய முதலிய 


போககாரிகை . 


2olly . 


வற்றையறிவிக்கின்றமையால் காலதத்துவமும் சித்தித்தது . இந் 
தக்கால தத்துவம் இறந்தகால முதலியவற்றின் ரூபமாக அநேக 
மாயும் அசேதனமாயுமிருத்தலால் நையாயிகர் முதலியோரால் 
ஒப்புக்கொள்ளப்பட்டவாறுபோல் நித்தியமன்று . இவ்வாறே 
மிருகேந்திரத்திலும் " நொடி கணம் நாழிகையென்பது முதலான 
வியவகாரத்திற்கு நிமித்தமான கால தத்துவம் மாயையினின்றுந் 
தோன்றித் தான் தோன்றின காலமுதல் சங்கார காலம் வரை 
நியதி தத்துவத்தால் நியமித்து அடக்கப்பட்ட ஆன்மாவைப் 
போகத்தில் பிரவிருத்திக்கச் செய்கின்றமையால் காலமென்னும் 
பெயர் பெற்றிருக்கின்றது " என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( கசஇ ) 


( அ - கை ) இவ்வாறு சூக்கும் 

எவ்வாறு சூக்கும் தேக ரூபமான தத்துவக் 
கூட்டத்தைக் கூறிவிட்டு இனி அந்தச் சூக்கும தேகம் ஒவ்வொரு 
புருடனிடத்தும் இன்றியமையாதிருக்குமென்று கூறுகின்றார் . 


(கரு இ ) போகத்திற்குச் சாதனங்களான பிருதிவி முதல் 
கலையீறான தத்துவக்கூட்டம் ஒவ்வொரு புருடனிடத்தும் கட் 
டுப்பட்டிருப்பதாக வித்துவான்களறிந்துகொள்ள வேண்டுமென் 
பதாம் . 


(உரை ) இவ்வாறே தத்துவ சங்கிரகத்திலும் " பூமிமுதல் 
கலையீறான தத்துவக்கூட்டம் ஒவ்வொரு உயிர்களிடத்தும் இன் 
றியமையாத சூக்கும உடம்பாகும் ; இந்தச் சூக்கும் உடம்பு 
கன்மவசத்தால் உலக சம்பந்தங்களான தூல சரீரங்களிற் சஞ் 
சரிக்கின்றது " என்று கூறப்பட்டிருக்கின்றது . ( க 0 இ ) 


( அ - கை ) சூக்கும தேகம் ஒன்றாயின் அனைவருக்கும் 
வெவ்வேறாகக் காணப்படுகின்ற போகம் பொருந்தாதெனக் கூறு 


கின்றார் . 


(கசு ) சூக்கும தேகங்கள் பலவுள்ளனவென்று கொள்ள 
வில்லையாயின் வெவ்வேறாகக் காணப்படுகின்ற சுகம் முதலியன 
பொருந்தாதென்பதாம் . 

( காசு ) 


2.ச 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) சூக்கும தேகமொன்றாயினும் கன்மங்களின் 
பேதத்தினாலேயே அவற்றின் பலமான போகங்களின் பேதமும் 
உண்டாகின்றது என்று கூறின் அது பொருந்தாதென்று கூறு 


கின்றார் . 


( காசு இ ) கன்மங்களின் பேதத்தால் போகங்களின் பேத 
மும் போகங்களின் பேதத்தால் கன்மங்களின் பேதமும் சித்திக் 
கின்றனவென்பதாம் . 


( உரை ) கன்மங்களின் பேதத்தினாலேயே போகங்களின் 
பேதஞ் சித்திக்கின்றது ; போகங்களின் பேதஞ் சித்தித்த பின் 
னர் கன்மங்களின் பேதம் அநுமானஞ் செய்யப்படுகின்றதென் 
பது ஒன்றையொன்று பற்றுதலென்னும் குற்றத்திற்கிடனாகு 
மென்பது பொருள். 

( க 0 சு இ ) 
( அ - கை ) கருத்தாவின் பேதத்தினாலேயே கன்மங்களின் 
பேதம் சித்தித்துவிட்டது . கன்மங்களின் பேதத்தால் போகங் 
களின் பேதஞ் சித்திக்கின்றது . ஆகையால் ஒன்றையொன்று 
பற்றுதலென்னும் குற்றங்கிடையாதென்று கூறின் அது பொருந் 
தாதென்று கூறுகின்றார் . 


( க 0 எஇ ) ஒரே காலத்தில் எல்லாக் கருத்தாக்களுடனும் 
சம்பந்தித்துக் கன்மத்தைச் செய்யும் அந்தச்சூக்கும சரீரமானது 
எவ்வாறு ஒவ்வொரு கருத்தாவினிடத்தும் வேறு வேறான கன் 
மங்களைக் செய்யுமென்பதாம் . 


( உரை ) ஆன்மாக்கள் மலத்தால் மறைக்கப்பட்டிருக்கின்ற 
மையால் கலை முதலிய சூக்கும தேகத்தின் சம்பந்தமின்றிக் கன் 
மங்களைச் செய்வது பொருந்தாதாகையால் , ஒரே காலத்தில் 
எல்லாக் கருத்தாக்களுடனும் சம்பந்தித்துக் கன்மங்களைச் செய் 
யும் அந்தச் சூக்கும தேக ரூபமான தத்துவம் ஒன்றாயிருந்து 
கொண்டு எவ்வாறு வேறு வேறாயும் விசித்திரமாயுமுள்ள கன்மங் 
களைச் செய்யும் . ஒரு நாளுஞ் செய்யாது . ஒவ்வொரு புருட 
னிடத்தும் காரியங்களைச் செய்வதில் இச்சையானது வேறு 


போககாரிகை. 


20 டு . 


வேறாயிருக்கின்றமையால் கன்மத்தின் பேதஞ் சித்திக்கின்ற 
தென்று கூறலாகாது . எதனாலெனின் , அந்த இச்சையும் சூக்கும் 
தேகத்தின் சம்பந்தத்தினாலேயே உண்டாகின்றது . அந்தச் 
சூக்கும தேகம் ஒன்றென்று கொள்ளின் காரியத்தைச் செய்யும் 
இச்சையின் பேதம் பொருந்தாது . ஆகையால் காணப்படும் 
போகத்தின் வேற்றுமை வேறு வழியாகப் பொருந்தாதது 
கொண்டு ஒவ்வொரு புருடனிடத்தும் சூக்கும சரீரம் வெவ் 
வேறாக இருக்கின்றதென்று ஒப்புக்கொள்ள வேண்டும் . ( க 0 எ இ ) 

( அ .-- கை ) ஆன்மா வெவ்வேறாயின் சூக்கும சரீரமும் 
வெவ்வேறாகும் . அந்த ஆன்மாவோ ஒன்று தானென்று வேதாந் 
திகள் கூறுகின்றனர் . அது பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 


( க 0 அ ) இந்தக் காரணங்கொண்டே 
மென்று அறியப்படுகின்றதென்பதாம் . 


ஆன்மாக்களனேக 


( உரை ) ஆன்மா ஒன்றாயின் பலவிதமான சுகதுக்கங்களும் 
பலவிதமான ஜனனமரணங்களும் பொருந்தாதென்பது கொண்டு 
பலவிதமான போகங்களுண்டாகையால் ஆன்மாக்கள் பலவென் 
பது சித்தித்தது . இந்த அத்வைத மதமானது மிருகேந்திர 
விருத்தி தீபிகையில் எம்மால் விரிவாய் நிராகரிக்கப் பட்டிருக் 

( க o அ ) 


கின்றது . 


( அ - கை ) இனி , சூக்கும தேக ரூபமான இந்தத் தத்துவக் 
கூட்டம் ஆன்மாவைப்போல் வியாபகமா ? அல்லது வியாபக 
மில்லையா ? என்று ஆசங்கிப்பார்க்கு விடை கூறுகின்றார் . 


(கஅஇ ) ஒரே காலத்தில் வியாபாரம் நிகழாதது கொண்டு 
அதற்கு வியாபகத்தன்மை 

யில்லையென்பது சித்தித்ததென் 
பதாம் 


| 


(உரை ) ஞானங்கிரியை யென்னும் இவற்றின் தோற்ற 
ரூபமான அந்தச் சூக்கும தேகத்தின் காரியமானது எவ்விடத் 
தும் ஒரேகாலத்தி லுண்டாகாமையின் அந்தச் சூக்கும தேகத் 
திற்கு வியாபகத்தன்மை யில்லையென்பது சித்தித்தது . ( அஇ ) 


20 கூ 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) எந்த விடத்தில் பலத்தை யுண்டுபண்ணக் கூடி 
யதாயும் துணையாயுமிருக்கும் கன்மமிருக்கின்றதோ அந்த விடத் 
திலேயே இந்தச் சூக்கும சரீரம் ஆன்மாவிற்குச் சைதன்னியத் 
தைத் தோற்றுவிக்கும் பொருட்டுத் தோற்றுவித்தல் ரூபமான 
காரியத்தைச் செய்கின்றது . அதுபற்றியே இந்தச் சூக்கும சரீ 
ரத்தின் காரியம் எவ்விடத்தும் ஒரே காலத்திலுண்டாகிறதில்லை . 
இவ்வாறன்றி வியாபகத்தன்மை யில்லாமையினால் ஒரே காலத் 
திற் காரியம் நிகழவில்லை யென்றல் கூடாதெனின் , அதுவும் 
பொருந்தாது . எதனாலெனின் , அந்தச் சூக்குமசரீரம் காரியமா 
யிருத்தலின் அநித்தியமா தலால் கடம் முதலியனபோல் வியாபக 
மாயிருத்தல் கூடாதாகையாலென்க. இந்தக் கருத்துக்கொண்டு 
கூறுகின்றார் . 

( 50+ இ ) கன்மமிருக்கு மிடத்து ஞானங்கிரியை யென்னு 
மிவற்றின் தோற்றம் உண்டாகின்றதென்று கூறுதல் கூடாது . 
ஒரேகாலத்தில் சூக்கும தேகத்தின் காரியங்களுண்டாகாமையின் 
அந்தச் சூக்கும தேகத்திற்கு வியாபகத்தன்மை கிடையாதென்ப 
தாம் . 

( க o கூ இ ) 


( அ -- கை ) சிறிது பாகத்தில் நிகழும் இந்தச் சைதன்னி 
யத் தோற்றமானது தோற்றுவிக்கும் சூக்கும தேகம் வியாபகமா 
யில்லாமைபற்றி நிகழ்ந்ததா ? அல்லது ஆன்மா வியாபகமா 
யில்லாமைபற்றி நிகழ்ந்ததா ? வென்பார்க்கு விடைகூறுகின்றார் . 


( ககஇ ) முத்தியில் சிவனைப்போல் எல்லாவற்றையும் அறி 
யுஞ் சுபாவமுள்ளவனாதலின் ஆன்மாவியாபகன் . சம்சார நிலை 
யில் வியாபகத்தன்மை யின்மையும் முத்தியில் வியாபகத்தன்மை 
யுண்மையுங்கூறின் விகாரத்தன்மை முதலிய தருமங்களையுடைய 
வனாக ஆன்மா ஆய்விடுவன் . சுருதியுடன் முரண்படுமென்பதாம் . 


( உரை ) ஆன்மாவிற்கு வியாபகத்தன்மை யில்லையென்று 
கூறின் வேறு தேசங்களிலுண்டாகும் பலனை யனுபவித்தல் கூடா 
தென்று முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . அன்றியும் சிவனைப் 
போல் சர்வஞ்ஞத்தன்மை சர்வகருத்திருத்தன்மை யென்னு 


போககாரிகை . 


உ 0 எ 


மிவை ஆன்மாவிற்கு முத்திநிலையிலிருக்கின்றமையால் வியாபகத் 
தன்மை யுண்டென்பதை நிச்சயமா யொப்புக்கொள்ளல் வேண் 
டும் . சம்சாரநிலையில் வியாபகத்தன்மையின்மையும் , முத்தியில் 
வியாபகத்தன்மை யுண்மையும் உண்டென்று கூறின் பரிணாமத் 
தன்மையும் அசேதனத் தனமையுமாகிய குற்றங்கள் ஆன்மா 
விற்கு நேரும் . நித்தியத்தன்மையும் வியாபகத்தன்மையும் ஆன் 
மாவிற்கு உண்டென்று கூறும் சுருதியுடன் முரண்படும் . இவ் 
வாறே மிருகேந்திரத்திலும் “ ஞானக்கிரியா ரூபமாயிருப்பதே 
சைதன்யம் . இது ஆன்மாவினிடத்து எப்பொழுதும் எவ்விடத்து 
மிருக்கின்றது . முத்தியில் இந்த ஆன்மாவின் ஞானக்கிரியாசத்தி 
கள் எங்கும் வியாபகமாயிருப்பதாக நூல்களிற் கூறப்படுகின்றன . 
அன்றியும் ஆன்மாவிற்கு வியாபகத்தன்மையில்லை யென்பது 
கிடையாது . 

ஆன்மா க்ஷணிகமில்லை . ஒன்றில்லை . சடமாயு 
மில்லை ” என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( கக 0 இ ) 


( அ - கை ) இவ்வாறு சூக்கும தேக ரூபமான சிறப்புத்தத் 
துவங்களின் தோற்றத்தைக் கூறிவிட்டு, இனி புவன ரூபமான 
பொதுத்தத்துவங்களின் தோற்றத்தைக் கூறுகின்றார் . 


( ககக ) தத்துவங்களினுடைய ஏனைய பாகங்கள் சம்சாரி 
யாகிய ஆன்மாவிற்குப் போகத்தானங்களாகுமென்பதாம் . 


(உரை ) சூக்கும தேக ரூபமான போகத்தினும் வேறாயுள்ள 
பலவிதமான புவனங்களின் ரூபமாகிய தத்துவங்களின் பாகங்கள் 
சம்சாரியாகிய ஆன்மாவிற்குப் போகத்தானங்களாகும் . ( ககக ) 


ககக இ ) ( ஆகவே ) அந்தத்தத்துவக் கூட்டம் அந்தந்தப் 
புவனங்களிற்றோன்றிய சரீரத்திற் பிரவேசித்து அந்தப்போகத் 
திற்குரிய பூமிகளில் பலத்தையுண்டுபண்ணு மென்பதாம் . 


(உரை ) சூக்கும தேக ரூபமான தத்துவக் கூட்டம் தான் 
செய்யவேண்டிய காரியத்திற்காகக் கன்மவசத்தால் போகபூமி 
களுள் அந்தந்தப் புவனங்களிலுண்டான தேகங்களிற் பிரவேசித் 
துப் புருடனுக்கு ஏகதேசத்தில் ஞானக்கிரியைகளின் சாமர்த்தி 


20 அ 


அஷ்டப்பிரகரணம் . 


கின்றது . 


யத்தைத் தோற்றுவிக்கின்றது . இவ்வாறே தத்துவசங்கிரகத்தி 
லும் ‘ இந்தச் சூக்கும உடம்பே கன்மவசத்தால் உலகசம்பந்தங் 
களான தூலவுடம்புகளிற் சுற்றுகின்றது . " என்று கூறப்பட்டிருக் 

மிருகேந்திரத்திலும் “ கன்மங்களை யனுபவித்து நீக்கு 
வதாயும் , சேதனனான ஆன்மாவின் சேர்க்கையால் சேதனரூபமா 
யும் , மாயாகருப்பத்திற் சுற்றுகிறதாயுமுள்ள இந்தச் சரீரமானது 
ஆன்மாவிற்குண்டென்று கூறப்பட்டது . இத்துடனமையா 
தெனக் கருதி ஆதாரம் தேகம் . விஷயமென்னும் இவற்றின் விருத் 
தியின் பொருட்டுப் புவனங்களிலுள்ள தத்துவ பரம்பரையைக் 
கூறுகின்றேன் " என்று கூறப்பட்டிருக்கின்றது . ( ககக 

இ ) 


( அ - கை ) அந்தப் புவனத் தோற்றத்தைச் சுருக்கமாகக் 
கூறுகின்றார் . 


( ககஉஇ ) தத்தம் புவனங்களிலிருக்கும் காலர் , ஹாடகர் , 
தேசிகரென்னு மிவர்களால் முதல் நடு விறுதிகளில் அதிட்டிக்கப் 
பட்டதாயும் ஈரகத்தை முதலாகவும் சத்தியலோகத்தை யிறுதி 
யாகவும் உடையதாயுமுள்ள புவனங்களின் முறையானது பூதங் 
களிலிருக்கின்றதென்பதாம் . 


உலகா 


(உரை ) காலரென்பவர் 

காலாக்கினி 

உருத்திரர் . ஆடக 
ரென்பவர் பாதாளத்திற்கு அதிபதியாவர் . தேசிகரென்பவர் எல் 
லாச் சாத்திரங்களையும் உபதேசஞ் செய்பவராகையால் 
சாரியர் . இவர் சத்தியலோகத்திற்கு மேலிருக்கும் விட்டுணு 
லோகத்திற்கு மேலுள்ள உருத்திரலோகத்திலிருப்பவர் . இவர் 
தான் அனந்தரின் சீடரான ஸ்ரீகண்டரென்பவர் . இவருக்கே பிர 
மாண்டத் துளதிகாரமுண்டு . ஆகவே அவரவர் புவனங்களிலிருப் 
பவரான காலர் , ஹாடகர் , தேசிகரென்னு மிவர்களால் முதல் நடு 
விறுதிகளில் அதிட்டிக்கப்பட்டதாயும் , நரகம் பாதாளம் பூமியா 
கிய உலக ரூபமாயுமுள்ள புவனங்களின் முறையானது பிரமாண் 
டத்துள்ளிருக்கும் தூல்பூதங்களிலிருக்கின்றது . ( ககஉஇ ) 


i 


போககாரிகை . 


உலக 


( கககூத ) ( ஆகவே ) வீரபத்திரர் எட்டு எட்டாக ஐந்து 
புவனங்களுடன் தன் மாத்திரைகளினின்று முண்டான பூதங் 
களிலும் , பூதங்களைத் தோற்றுவிக்கும் தன் மாத்திரைகளிலும் , 
சித்த வருக்கங்களிலும் இருக்கின்றாரென்பதாம் . 


( உரை ) பிரமாண்டத்தைத் தரிப்பவரான சதவுருத்திரர் 
களை அதிட்டிக்கும் வீரபத்திரர் , முன்னர்க் கூறப்பட்ட தூல 
பிருதிவிக்குக் காரணமாயும் தன்மாத்திரையினின்றும் உண்டான 
தாயுமுள்ள சூக்கும பிருதிவி தத்துவத்தில் இருக்கின்றார் . அவ் 
வாறே தூலமான நீர் முதலியவற்றிற்குக் காரணமாயும் தன்மாத் 
திரையினின்றும் உண்டான தாயுமுள்ள சூக்குமமான நீர் முதலிய 
நான்கு பூதங்களிலும் , சித்தவருக்க மென்னுஞ் சொல்லால் 
அந்தக்கரணங் கொள்ளப்படுமாதலால் தன்மாத்திரை முதற் 
கொண்டு அகங்காரமீறாகவுள்ள தத்துவங்களிலும் குஹ்யம் , அதி 
குஹ்யம் , குஹ்யதரம் , பவித்ரம் , ஸ்தாணு வென்னும் பெயருடன் 
எட்டு எட்டாக ஐந்து புவனங்களிருக்கின்றன . இவ்வாறே ஸ்ரீ 
நந்திகேசுவர காரிகையில் " பிரமன் தூல தத்துவங்களை யதிட்டித் 
திருக்கிறார் . சூக்குமமான ஆதார தேகத்தை யனுபவித்தற் 
பொருட்டு சதவுருத்திரர் க்ஷேத்ரபதிகளான நாற்பது பேர் ஆகிய 

வர்கள் சூக்கும பூதங்களையும் , தன்மாத்திரை , மனம் , அகங் 
காரம் ஆகிய இவற்றையும் , பைசாசம் முதலிய எண்மர் புத்தியை 
யும் , சில யோகிகள் குணதத்துவத்தையும் அதிட்டித்திருக்கின்ன்ற 
னர் ; வாமதேவர் முதலாயினர் புருடதத்துவத்தையும் , குரோதர் 
முதலாயினார் பிரகிருதி தத்துவத்தையும் , மண்டலிகள் கலா தத்து 
வத்தையும் அதிட்டித்திருக்கின்றனர் என்று கூறப்பட்டிருக் 
கின்றது . 

( கககத ) 
( அ - கை ) அது பற்றியே இவ்வாறு நியாசஞ்செய்ய 
வேண்டு மெனக் கூறுகின்றார் . 


( ககச , ககடு , ககசு ) புத்திதத்துவத்தில் முறையே பைசாச 
முதலிய எட்டுப் புவனங்களையும் , குணதத்துவத்தில் அகிருதம் 
முதலிய புவனங்களையும் , குணத்தன்மையை யடையா ததாயும் 
சுத்தமாயும் பிரகிருதியின் விகாரமாயுமிருக்கும் குணதத்துவத் 


உகள் 


அஷ்டப்பிரகரணம் . 


தின் மத்தகமான புருட தத்துவத்தில் வாமதேவர் முதலியோ 
ருக்கு இருப்பிடமான புவனங்களையும் , பிரகிருதியில் குரோதேசு 
வரர்களின் புவனங்களையும் நியாசஞ்செய்ய வேண்டுமென்பதாம் . 


(உரை ) வாமதேவர் முதலிய பதின்மூன்று ருத்திரர்கள் 
பிரகிருதிக்கு அதிபர்களான குரோதர் முதலிய எண் மருடன் 
குணதத்துவத்தின் மத்தகத்திலுள்ள புவனங்களிலிருக்கின்றனர் . 
பிரகிருதி சூக்கும ரூபமாயிருப்பதால் புவனங்களுக்கு ஆதாரமா 
-யிருக்குந் தன்மை அந்தப் பிரகிருதிக்குப் பொருந்தாதென்று 
ஆகமத்தையறிந்தவர் கூறுகின்றனர் . ( ககச , ககரு , ககசு 

) 


. 


( ககசு இ ) - ( அவ்வாறே ) கலாதத்துவத்தில் எவ்வெட்டாக 
எட்டு மண்டலங்களிருக்கின்றனவென்ப 

தாம் . 


(உரை ) அராகம் வித்தை யென்னுமிவற்றுடன் கூடிய 
கலாதத்துவத்தில் எட்டு எட்டாக எட்டுப் புவனங்களுடைய 
மண்டலங்களிருக்கின்றன . இவ்வாறே மிருகேந்திரத்தில் “ அரா 
கம் வித்தையென்னும் இவற்றை மத்தியிலுடைய கலாதத்துவத் 
திலிலுள்ள அறுபத்துநாலு புவனங்களில் மண்டாலாதிபர்களிருக் 
கின்றனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது . காலம் நியதியென் 
னும் தத்துவங்களில் இரண்டு புவனங்களிருக்கின்றன வென்று 
அவ்விடத்திலேயே கூறப்பட்டிருக்கின்றது . அஃதாவது நியதி 
தத்துவத்தில் நியமனஞ் செய்யும் புவனமும் காலதத்துவத்தில் 
எண்ணைச் செய்யும் புவனமும் இருக்கின் வென்பதாம் . 
இந்தப் புவனாத்துவாவானது பத்ததி முதலிய நூல்களில் விரி 
வாய்க் கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் இவ்விடத்து விரித் 
துக் கூறப்படவில்லை . சில புவனங்களில் சில புவனங்கள் அடங்கி 
யிருப்பது கொண்டு இடையிலுள்ள புவனங்களின் எண்ணின் 
பேதம் காணப்படுகின்றது . 

( ககசு இ ) 


. 


( அ - கை ) இவ்வாறு 

புவனரூபமான தத்துவங்களின் 
தோற்றத்தைக்கூறிவிட்டு இனி மேலே கூறப்பட்ட கலை முதலிய 
வற்றின் ரூபமான உலகத்திற்கு முதற்காரணமான மாயையைச் 
சாதிக்கின்றார் . 


போககாரிகை . 


உகக 


மகா 


யது . 


( கக எஇ ) மாயையானது உலகத்திற்குக் காரணமா 
யுள்ளது . காரியசத்திகளையும் அசேதனத் தன்மையையு முடை 

இந்த மாயையினுடைய கலை முதலியவற்றின் றோற்றமா 
னது போகத்தையனுபவிக்கும் சம்சாரிகளுக்கு அந்தப் போகத் 
தை யுண்டுபண்ணுதற் பொருட்டு உண்டாகின்றதென்பதாம் . 


(உரை ) எண்ணிறந்த பிரவாக ரூபமான தனது காரியங் 
களை வியாபிக்கின்றமையால் மகத் என்னுஞ் சொல் உபயோகிக் 
கப்பட்டது. ( இவ்வளவேயன்றி மகாமாயை யென்பது சுத்தமா 
யைக் குறிக்காது . ) பிரளயத்தில் இந்த அசுத்த மாயையினிடத் 
தில் எல்லா அசுத்த உலகங்களும் ஒடுங்குகின்ற காரணம் பற்றி 
மாயையெனப்பட்டது . கலை முதலிய தத்துவங்கள் ஒவ்வொரு 
புருடனிடத்தும் வேறு வேறாக விருப்பதால் அநேகமாதலானும் 
புவனங்களுக்காதாரமாயிருத்தலானும் அந்தக் கலை முதலியவற் 
றின் ரூபமான உலகத்திற்கும் முதற்காரணமான இந்த அசுத்த 
மாயையானது காரியரூபமான எல்லாவற்றிற்கும் நோாகவும் 
பரம்பரையாகவும் முதற் காரணமாயிருக்கின்றது . 

அது பற்றி 
யே சத்காரியவாத முறை பில் எல்லாக் காரியங்களும் சத்தி ரூ 
மாக மாயையினிடத்திலிருப்பது கொண்டு இந்த மாயை சூக்கும் 
ரூபமான தனது காரிய சத்திகளின் கூட்ட ரூபமாக விருக் 

முதற் காரணமாயிருப்பது கொண்டே மண் 
முதலியனபோல் அசேதனமாயிருக்கின்றது . ஆகையால் கலை 
முதலிய போகங்களுக்கு மாயை 

மென்பது கூறப்பட் 

( ககஎ இ ) 


கின்றது . 


சாதன 


டது . 


( அ - கை ) இந்த மாயையானது சத்திக் கூட்ட 
ரூபமா 
யிருக்கிறதென்று கூறுகின்றார் 


( கக அ.இ ) விசித்திரமாயும் அளவிறந்ததாயுமுள்ள காரி 
யங்கள் காணப்படுகின்றமையால் இந்த அசுத்த மாயை விசித்திர 
மாயும் அநேகமாயுமுள்ள சத்திகளுடன் கூடீனதென்று அறியப் 
படுகின்றது என்பதாம் . 


உக 2 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) விசித்திரமாயும் அளவிறந்ததாயுமுள்ள காரியங் : 
களின் தோற்றங் காணப்படுகின்றமையால் , இந்த அசுத்த மா 
யை விசித்திரமாயு மளவிறந்ததாயுமுள்ள காரய சத்திகளின் 
கூட்ட ரூபமாக விருக்கின்றதென்றறியப்படுகின்றது . ( கக அஇ ) 

அ - கை ) இந்த அசுத்தமாயைக்கே அநேக காரியங்களை 
யுண்டு பண்ணக்கூடிய அநேக சத்திகளைத் தோற்றுவித்தல் கூடு 
மென்று சொல்லக்கூடாது . எதனாலெனின் , இந்த . மாயை 
வானது சத்தி ரூபமாயிருத்தலால் சத்திக்கு வேறு சத்தியைத் 
தோற்று வித்தல் பொருந்தாமையாலென்க . முக்கிய காரணமா 
விருப்பது கொண்டெ இந்த மாயைக்கு நித்தியத்தன்மை சித்தித் 
தது . 

இன்றேல் வரம்பின்றியோட லென்னும் குற்றம் . வந்து 
விடுமென்னும்பிப்பிராயத்துடன் கூறுகின்றார் . 


( கககூஇ ) சடமாயும் அநேகமாயுமிருப்பது நாசமுடைய 
தெனக் கண்டிருக்கின்றோம் . இந்த அசுத்த மாயை யநேக 
மன்று . அநேக மன்றென்பதுகொண்டே சடமாயினும் இந்த 
மாயை அழிவற்றதாக ஆயிற்றென்பதாம் . 

( கககூ இ ) 


( க 20 இ ) ( அன்றியும் ) எல்லாவற்றையும் வியாபிக்கும் 
இந்த அசுத்த மாயை , ஆன்மாக்களனேகமா தலால் அவற்றின் 
போகத்தின் பொருட்டு எவ்விடத்தும் எல்லாக் காரியங்களையும் 
பிரவாக ரூபமான எல்லா மகிமைகளுடன் தோற்று விக்கின்ற 
தென்பதாம் . 

( உரை ) இவ்வாறே பிரகஸ்பதி ஆசிரியரும் “ எல்லாச் சித் 
களுடைய வாக்குக்களும் நீண்ட காலம் கூறப்பட்டு நாசத்தை 
படையும் . மாயை அளவற்ற சத்திகளுடன் கூடினதாகையால் 
பிரவாகங்களினளவு கூறப்படவில்லை என்று * கூறுகின்றனர் . 
இந்த மாயை பால் தயிராவது போல் முற்றும் பரிணாமத்தை 
வடைகிறதில்லை . நெய்யிற் புழுவுண்டாதல் போல் ஏக தேசத்தில் 
பரிணாமத்தை யடைகின்றதென்று அறிந்து கொள்க . ( க 20 இ ) 

( கஉகஇ ) சிருட்டி , திதி , லயம் என்னுமிவை மாயையினி 
டத்திலிருக்கின்றன . புவனத்தை முடிவாக வுடைய விகாரமா 


போககாரிகை . 


உக 


எனது தத்துவ முதலிய வற்றின் ரூபமாக தன்னிடத்திலேயே 
இருக்கின்றதென்பதாம் . 


( உரை ) இவ்வாறு மேலான முதற்காரணமாயிருப்பதால் 
மாயையினிடத்திலேயே உலகத்தின் சிருட்டி முதலியன இருக் 
கின்றன . புவன முதலிய விகாரமானது தத்துவ முதலிய சொ 
ரூபமாகத் தன்னிடமிருக்கின்ற தென்பது கொண்டு தத்துவம் , 
பாவம் , பூதம் , புவனமென்னும் வை ரூபமான எல்லாக் கா 
ரிய வுலகங்களும் மாயையின் விகாரமென்றே அறிந்து கொள்ள 
வேண்டும் . சுத்த ரூபமான தத்துவ முதலியனவும் அவற்றிற்கு 
முதற்காரணமான சுத்த மாயையும் ஆகமங்களிற் கூறப்படுகின் 
றனவே யெனின் , அஃதுண்மையே . அவற்றை யடைதலானது 
வித்தியேசுவரர் முதலாயினாருக்கு உரியதாயிருத்தலால் அபர 
மூர்த்தியாகும் . ஆகையால் போகத்திற்குச் சாதனங்களாக இவ் 
விடத்தில் அவை கூறப்படாமைபற்றி விரோத மின்மை காண்க . 

( கஉக இ ) 


( கஉஉ ) ( இவ்விடத்தில் ) சிருட்டி திதி யிரண்டுங் கூறப்பட் 

லெயமானது சிருட்டிக்கெதிர் மறையாக உண்டாகின்ற 
தென்பதாம் . 


( உரை ) ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் தோற்றமுறை 
கூறினமையாலும் தொழிலைக்காட்டினமையாலும் சிருட்டியுந் 
திதியுங் கூறப்பட்டன . இலயமாவது சிருட்டிக்கெதிர் மறை 
யாகத் தத்தங் காரணங்களில் ஒடுக்கத்தை யடைவதேயாகு 
மென்பது பொருள். 

( க22 ) 


( கஉஉ இ ) சம்சாரம் அநாதியானமையால் இந்தச்சிருட்டி 
முதலியவை யளவிடப்படவில்லை யென்பதாம் . 


( உரை) இந்தச் சம்சாரம் அநாதியென்பது 

பொருள் . 
சிருட்டி திதி இரண்டும் போகத்திற்குச் சாதனங்களானமையால் 
ஆன்மாக்களுக்கு உபகாரமாகின்றன . 

உபகாரமாகின்றன . இலயம் ஈசுவரனால் எதற் 
காகச் செய்யப்படுகின்றதெனின் , கூறுதும் . புருடனுக்கு அள 


உகச 


அஷ்டப்பிரகரணம் . 


வற்ற போகங்களை 

யிடைவிடாது 

உண்டுபண்ணினமையால் 
மாயை குறைந்த சத்தியையுடையதாக விருக்கின்றது . ஆகை 
யால் புருடர்களுக்குப் போகத்தைக் கொடுத்தமையால் சிரமத்தை 
யடைந்த பெண்ணினது குறைந்த சத்தியானது நித்திரையினால் 
எவ்வாறு நீங்கி அச்சத்திவலிமையை யடைகின்றதோ , அவ் 
வாறே மாயைக்குக் குறைந்த சத்தியை விருத்தி செய்தற் 
பொருட்டும் , ஆன்மாக்களுக்குப் போகானுபவத்தாலுண்டான 
இளைப்பு நீங்குதற்பொருட்டும் , கன்மம் பக்குவமாதற் பொருட் 
டும் , சங்காரம் நிகழ்கின்றமையால் ஆன்மாவிற்கு உபகாரமில்லை 
யென்னுந் தோஷமில்லாமை காண்க . இவ்வாறே மிருகேந்திரத் 
திலும் “ சம்சாரத்தினால் வருத்தமுற்ற ஆன்மாக்களுக்கு இளைப்பு 
நீக்குதற்பொருட்டு அனைவருக்கும் நன்மை புரியும் சிவபெருமான் 
தநுகரணாதிகளை ஆன்மாக்களுடன் கூட்ட மாயையில் ஒடுக்கி அந்த 
மாயையினையும் கடந்தி 

டந்திருக்கின்றார் . அந்த ஒடுக்க நிலையிலும் 
பக்குவத்திற்குத் தக்கவாறு அறிவிக்க வேண்டியவர்களை அறிவித் 
துக்கொண்டும் , தடுக்கவேண்டியவர்களைத் தடுத்துக்கொண்டும் , 
கன்மஞ் செய்தவர்களுடைய கன்மங்களைப் பக்குவமாகச் செய்து 
கொண்டும் , மாயாசத்திகளைத் தோற்றுதற்குரியதாய்ச் செய்து 
கொண்டும் , சித்தாயும் அசித்தாயுமுள்ள எல்லாப் பொருள்களை 
யும் முறையாகப் பார்த்துக்கொண்டு மிருக்கின்றார் என்று கூறப் 
பட்டிருக்கின்றது . 

( கஉஉஇ ) 


( அ - கை ) இவ்வாறு கூறப்பட்ட ஆன்மாக்களுடைய 
சாதனத்துடன் கூடின போகத்தை முடித்துக் காட்டுதற்காக 
அந்த ஆன்மாவிற்கே மலரூபமான பாசத்தின் சம்பந்தம் உண் 
டென்று கூறுகின்றார் . 


(( கஉங.இ ) புருடர்களுடைய போக்கியமானது மாயையின் 
விகாரமாகும் . இது சேதனமன்று . 

சேதனனான 

புருடன் 
சுத்தனல்லாமையால் மாயையினின்று முண்டான சாதனங்களும் 
டன் கூடியே அந்தப் போக்கியத்தை யனுபவிக்கின்றானென் 
பதாம் . 


போககாரிகை. 


உகடு 


வி 


(உரை ) மேலே கூறியவாறு சுக முதலியவற்றின் ரூபமா 
யும் புத்திபோத ரூபமாயுமிருக்கும் போக்கியமானது மாயையின் 
காரிய மேயாகும் . இவ்வாறன்றி ஆன்மாவினிடத்துக் குணரூப 
மாகவில்லை . எதனாலெனின் , ஆன்மா அறிவுடைப் பொருளாக 

ருக்கின்றான் ; போக்கியமானது குணரூபமாக ஆன்மாவினிடத் 
தில் சமவாய சம்பந்தத்துடன் இருக்கின்றதென்று கூறின் , 

றின் , பரி 
ணாமத்தன்மை முதலிய குற்றம் ஆன்மாவிற்கு வந்துவிடுமா தலா 
லென்க , அந்தப் போக்கியத்தைச் சேதனனான ஆன்மாவே 
அனுபவிக்கின்றான் . அந்தப் புருடனானவன் . பின்னர்க் கூறப்படு 

சுத்தனல்லாமையாலும் , மறைக்கப்பட்ட ஞானக்கிரியா 
சத்திகளையுடையவனாகையாலும் , மாயையினின்று முண் 
கலை முதலிய தத்துவங்களுடன் கூடிக்கொண்டே போக்கியத் 
தை யறிவதற்குச் சாத்தனாகவாகின்றான் . எதனாலெனின் , காரிய 
மான கரணமின்றிச் சிற்றறிவு முதலியனவும் காணப்படாமையா 
லென்க . 

( கஉ . இ ) 


மாறு 


! 


( அ - கை ) இனி யாது காரணத்தால் இவனசுத்தனாகவிருக் 
கின்றானென்பதைப் பற்றிக் கூறுகின்றார் . 

( கஉச ) ஆன்மா விடயங்களையுடைத்தாயிருக்குந் தன்மை 
ரூபமான மலத்தினால் மறைக்கப்பட்ட சர்வ விடயமான ஞானக் 
கிரியா சத்திகளை உடைத்தாயிருக்கின்றமையால் அசுத்தனென் 


பதாம் . 


(உரை ) இந்த ஆன்மாவானவன் சிவனைப்போல் எல்லா 
வற்றைபும் விடயமாகக்கொள்ளும் ஞானக்கிரியா சத்திகளுடன் 
கூடினவனாபினும் ஏகதேச 

விடயமான விஞ்ஞான முதலிய 
வற்றிற்காகக் கலாதிகளைத் துணையாகக் கொள்கின்றான் . மூத்த 
னுக்குப் போக் திருத்தன்மையின்மையும் எல்லாவற்றையும் விடய 
மாகக் கொள்ளும் ஞானக்கிரியா சத்திகளுடன் கூடியிருக்குந் 
தன்மையுங் கேட்கப்படுகின்றது . அது கொண்டு இந்த ஆன் 

விடயங்களையுடைத்தாயிருக்கும் தன்மையாகிய 
போக்திருத்தன்மைக்கு மலம் ஏதுவானமையால் விடயங்களை 
யுடைத்தாயிருக்குந் தன்மை ரூபமான மலத்தினால் சூழப்பட்ட : 


மாவானவன் 


உகசு 


அஷ்டப்பிரகரணம் . 


வனென்று நிச்சயிக்கப்படுகிறான் . இவ்வாறே “ மலத்தினால் 
போக்திருத்தன்மைக் கூறப்பட்டது " என்று கூறப்படுகின்றது . 
அதுகொண்டே இந்த ஆன்மா அசுத்தன் . இவ்வாறே ஸ்ரீசுவாயம் 
புவத்தில் “ புமானுக்கு அசுத்தியில்லையாயின் அவனுக்கிருக்கும் 
போகத்திலுள்ள பற்றுதலானது எதனாற் செய்யப்பட்டதாகும் " 
என்று கூறப்பட்டிருக்கின்றது , 

( கஉச ) 
( கஉசஇ ) ( ஆகவே ) மாயையிலிருக்கும் கன்மரூபமான 
விருப்பத்தின் வழியாக இந்தப் புருடன் மாயையை யனுசரிக் 
கின்றானென்பதாம் . 


(உரை ) கன்மமானது உழுதல் முதலியவைபோல் ஆன்மா 
விற்குச் சுத்தஞ் செய்வதாக வாகாமையால் சம்சார நிலையில் 
புத்தியையடைந்ததாயும் , பிரளயத்தில் புத்தி நசித்தாலும் உலகத் 
திற்குப் பீஜமான மாயையில் இயங்கிக்கொண்டிருத்தலால் அதி 
லிருக்கிறதாயும் , பரிபாகத்தால் போகத்தையுண்டுபண்ணுகிற 
தாயுமுள்ள கன்மரூபமான விருப்பத்தின் வழியாகப் போக 
சாதன முதலியவற்றின் ரூபமாகப் பரிணமித்தமாயையை யிந்தப் 
புருடனனுசரிக்கின்றான் . 

( கஉச இ ) 
( அ - கை ) இவ்விடத்தில் கன்மமேயமையும் மலம் வேண் 
டா மென்னும் புறமதத்தைக் கூறுகின்றார் . 


( கஉநஇ ) சென்மாந்திரத்தில் செய்யப்பட்ட கன்மமானது 
சாதி முதலிய பலன்களை மனிதருக்குக் கொடுக்கக் கூடியது . புரு 
--டனுக்குக் கற்பிக்கப்பட்ட மலமானது அந்தக் கன்ம மிருக்கும் 
பொழுது அதிகப்படுகின்ற தென்பதாம் . 


(உரை ) காரியமான சரீரத்தின் பந்த மானது வித்து முளை 
களின் நியாயத்தை யனுசரித்து அநாதியாயிருக்கின்றமையால் 
சாதி ஆயுள் போக மென்னு மிவற்றைக் கொடுக்கக்கூடிய கன்மங் 
களே 

ள தனது பலனான போகத்திற்காக ஆன்மாவிற்குச் சரீரச்சேர்க் 
கையைச் செய்யட்டும் . மலஞ் செய்வதாகக் கொள்ள வேண்டாம் . 
உம்மாலும் மலத்தை யொப்புக்கொண்டு விசித்திரமான போகங் 


போககாரிகை . 


உகஎ . 


கள் வேறு வழியாகப் பொருந்தாமையால் கன்மமு மொப்புக் 
கொள்ளப்படுகின்றது . படவே மிகையென்னுங் குற்றம் உண் 
டாகின்றமையால் கன்மமே அமையும் . இன்றியமையாமற் 
கொள்ளத்தகுந்தது பிறிதொன்று கொள்ள வேண்டுமென்பதைத் 
தடுக்குமென்று கூறுகின்றனர் . 

( கஉருது 


( அ - கை ) மலம் வேண்டாமென்னும் புறமதத்தை மறுக் 


கின்றார் : 


( கஉசு இ ) கன்மத்திற்கும் பிறப்பு முதலிய வற்றை யுண்டு 
பண்ணும் சத்தியானது மலத்தை யின்றி இல்லை . அஞ்ஞான 
மற்ற முத்தான் மாவிற்குப் பிறப்பு. உண்டென்பது ஓரிடத்துங் கா 
ணப்படுகிறதில்லை யென்பதாம் . 


(( உரை ) அஞ்ஞானத்திற்கு ஏதுவான மலமில்லாத முத் 
தான்மாவிற்குப் பிறப்புக் காணப்படாமையாலும் , கன் மானுட்டா 
னமுங் காணப்படாமையாலும் , மலமுள்ளவனுக்கே கன்மத்தைச் 
சம்பாதித்தலும் அதன் போகமு முபயோகப்படுகின்றன . 

( கஉசு இ ) 


( அ - கை ) இவ்வாறாயின் மலமே பிறப்பு முதலியவற்றிற்கு 
ஏதுவாகட்டும் ; கன்மத்தினாற் பயனென்னை யென்னும் புறமதத் 
தைக் கூறுகின்றார் . 


( கஉஎஇ ) விடயங்களை யுடைத்தா யிருக்குந்தன்மை ரூப 
மான மல மொன்றே ஆன்மாவிற்கமையும் . கன்மத்தைக் கொள் 
ளுதலாற் பயனில்லை . 

பிறப்பு முதலியவற்றின் சம்பந்தத்தை 
மலத்தினாலேயே நிச்சயமாக அடைகின்றமையாலென்பதாம் . 

(கஉஎ இ ) 


வேண்டாமென்னும் 


( அ - கை ) கன்மம் 
மறுக்கின்றார் . 


புறமதத்தை 


( கஉ அஇ ) கன்மமில்லாத விஞ்ஞான கேவலர்களுக்கு மல 
மிருந்தும் பிறப்பு முதலியன காணப்படவில்லை . 

ஆகையால் 


உகஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


இவ்விடத்தில் மலமுங் கன்மமுமாகிய விரண்டும் பிறப்பு முதலிய 
வற்றிற்குக் காரணங்களாகும் என்பதாம் . 


(உரை ) மலமிருந்தும் கன்மமில்லாத விஞ்ஞான கேவலர் 
களுக்குப் பிறப்பு முதலியன காணப்படாமையால் மலங்கன்ம மிர 
ண்டும் மாயையின் சேர்க்கைக்குக் காரணமாகு மென்பது பொ 
ருள் . 

( கஉஅ இ ) 
( அ - கை ) சிருட்டிக்கு முன்னர் நிட்களத்தன்மையும் சே 
தனத்தன்மையும் ஆன்மாவிற்கிருப்பதால் , சிவனுக்குப் போல் 
ஆன்மாவிற்கும் அஞ்ஞானத்தன்மை பொருந்துகிறதில்லை யென் 
னும் பிறர் கூற்றை மறுக்கின்றார் , 


( கஉகூஇ ) 

இ ) ஆன்மா , ஞானங்கிரியை யென்னுங் குணங்களை 
யுடையனாகையால் சிருட்டிக்கு முன்னர் நிட்களனாக விருக்கின் 
றான் . அவ்வாறாகையால் அஞ்ஞான சம்பந்தம் ஆன்மாவிற்கில்லை. 
வ்வாறு கூறுவது பொய் என்பதாம் . 

(உரை ) நிட்களனாயின் சிவனுக்குப் போல் கலை முதலிய 
தத்துவங்களின் சம்பந்தமும் ஆன்மாவிற்குப் பொருந்தாது .. 
கலா சம்பந்தங் காணப்படுகின்றமையால் அச்சம்பந்தம் வேறு 
விதமாகப் பொருந்தாமைக் கொண்டு ஆன்மாவிற்கு மல முண் 
டென்பது ஒப்புக்கொள்ள வேண்டும் . 

( கஉகூஇ ) 


( அ - கை ) இன்னும் புறமதத்தையே கூறுகின்றார் . 

( க x0 இ ) ஆன்மா எங்குஞ் செல்லுகின்றமையால் எல்லா 
வற்றையும் அறியும் ஞானக்கிரியைகள் இவனுக்குண்டென்பது 
ஒப்புக்கொள்ள வேண்டும் . ஆகையால் இந்த ஆன்மா சர்வஞ் 
ஞனாயும் சர்வ கருத்தாவாயுமிருந்து கொண்டு காரணமான கலா 
சம்பந்தமின்றி மகிட்சியுள்ளவனாக இருக்கிறான் என்பதாம் . 

( கங.0 இ ) 
( அ -- கை ) சிற்றறிவு முதலியவற்றிற்கும் கலாதி சம்பந்தம் 
வேண்டப் படுவதால் இவ்வாறு கூறுதல் பொருந்தாதென்று 
கூறுகின்றார் . 


போககாரிகை . 


உககூக 


( கஙக ) கலை முதலிய துணைகள் இல்லாமையால் ஆன்மா 
வினுடைய ஞானக்கிரியா சத்திகள் விளங்கித் தொழிற் படுகிற 
தில்லை யென்பதாம் . 

( கஙக ) 


( அ - கை ) மறைப்பில்லாத பொருளுக்கு இந்தக் கலா சம் 
பந்தம் பொருந்துகிறதில்லை யென்று கூறுகின்றார் . 


( கஙகஇ ) மறைப்பில்லாத சூரியனொளியானது பிறிதொரு 
ஒளியை யெதிர் பார்க்கிறதில்லை யென்பதாம் . 

( கஙக இ ) 


( கஙஉ ) ( ஆகவே ) மலமானது அநாதியாயும் , அநாதியான 
சம்பந்தத்தையுடையதாயும் , அனைவருக்கும் பொதுவாயும் , 
நித்தியமாயுமிருக்கின்றதென்பதாம் . 


(உரை ) இந்த மலம் ஆன்மாக்களுக்கு அநாதியாயும் , அநா 
தியான சம்பந்தத்தையுடையதாயும் , அநாதியாயே மறைக்கிற 
தாயும் , அனைவருக்கு மொன்றாயுமிருக்கிறது . ஆகையால் இந்த 
மலத்தை நித்தியமெனவு மொப்புக் கொள்ளவேண்டும் .. 

( கஙஉ ) 


| 


( அ - கை .) இவ்வாறாயின் மலம் நித்தியமானமையால் எக் 
காலத்தும் ஆன்மாக்களைவிட்டு நீங்காது . நீங்கினும் மலமொன்றா 
கையால் ஒரு புருடனுக்கு முத்தியுண்டாகும் பொழுது அனைவ 
ருக்கும் முத்தியுண்டாக வேண்டும் . இவ்வா றாசங்கிப்பார்க்குக் 
கூறுகின்றார் . 


( கஙஉஇ .) ஒவ்வொரு புருடனிடத்தும் நியமமாயும் , தத் 
தங்காலவெல்லையில் நீங்குஞ் சத்திகளையுடையதாயுமிருக்கின்ற 
தென்பதாம் . 


(உரை ) மலமானது ஒவ்வொரு புருடனிடத்தும் நிச்சய 
மாயும் அளவற்ற சத்திகளுடன் கூடின தாயுமிருக்கின்றமையால் 
ஒரு சத்திக்குப் பரிபாகவசத்தால் தடையேற்பட்டபொழுது 
அந்த ஆன்மாவிற்குத்தான் முத்தியடைதல் கூடும் , ஏனையவற் 


* 


உஉ o 


அஷ்டப்பிரகரணம் . 


றிற்குக் கூடாது . இவ்வாறே ஒவ்வொரு புருடனிடத்தும் இருக் 
கிறதாயும் தத்தங்காலத்தின் முடிவில் நசுக்குஞ் சத்திகளையுடைய 
தாயுமிருக்கின்றது " என்று பிறருங்கூறுகின்றனர். ( கஙஉ இ ) 


( அ -- கை . ) பிரகிருதி சம்பந்தமான மலமே விபரீத ஞான 
ரூபமாயும் , மகாமோகமென்னும் பெயருடனுமிருக்கின்றது . அந் 
தமலமிருப்பது கொண்டே கலை முதலிய துணையை விரும்புதலும் , 
கன்மானுட்டானமும் அந்தச் சத்திக்குப் பொருந்துகின்றதென் 
பார்க்குக் கூறுகின்றார் . 


( 

க.இ. ) மகாமோகமுண்டாவதற்கு முன் இந்த ஆன்மா 
நின்மலனாயிருக்கின்றான் . அதனால் சிவனைப்போல் மறைப்பில்லாத 
புருடனானவன் பிரகிருதிசம்பந்தமான மலத்தை நீக்குதற்கு முடி 
யாதவனாக விருக்கின்றானென்பதாம் . 


(உரை. ) கலை முதலியவற்றின் சம்பந்தம் ஏற்பட்டபின் 
றான் மகாமோகமுண்டாகின்றது . உன்மதத்தில் சிருட்டியினாரம் 
பத்தில் ஆன்மா நின்மலனாயிருக்கின்றமையால் , சிவனைப்போல் 
மறைப்பில்லாத ஆன்மாவானவன் , கலை முதலியவற்றின் றுணையால் 
பிரகிருதி சம்பந்தமான அந்தமலத்தை நீக்குதற்கு முடியாதவ 
னாகவிருக்கின்றான் . ஆகையால் அனாதியான மலத்துடன் அநாதி 
யாகவே ஆன்மாவிற்குச் சம்பந்தமுண்டென்பது ஒப்புக்கொள்ள 
வேண்டும் . 

( கஙஙஇ ) 


( க.சஇ - கங.ந இ ) ஆன்மாவிற்கும் மலத்திற்குமுள்ள சம் 
பந்தத்தை இடையில் உண்டானதாகக் கொள்ளின் அவ்வாறுண் 
டாதற்கும் ஒரு காரணஞ் சொல்ல வேண்டும் . அவ்வாறே மேலுஞ் 
சென்று முடிவின்மையென்னுங் குற்றத்திற்கிடனாம் . ஆன்மாவிற் 
கும் மலத்திற்குமுள்ள சம்பந்தமானது ஏதுவின்றி யிடையே 
யுண்டாகிறதென்று சொல்லின் கலையின் சம்பந்தமும் ஏது 
வின்றியே இடையில் உண்டாக வேண்டும் . ஆகவே ஆன்மாக்க 
ளுக்கு முத்தியே இல்லாமற் போய்விடும் . ஈசுவரனுக்கும் ஈசு 
வரத்தன்மை இல்லாமை நேரிடுமென்பதாம் , 


போககாரிகை. 


உஉக... 


(உரை . ) மலத்தின் சேர்க்கையானது ஏதுவின்றியே 
இடையிலுண்டாவதென்று கொள்ளின் , சரீரமுதலியவற்றின் 
சேர்க்கையும் ஏதுவின்றியே - இடையிலுண்டாகின்றதென்று 
கொள்ள வேண்டுமாகையால் , முத்தனுக்கும் மீண்டுஞ் சம்சாரச் 
சேர்க்கையுண்டாகி முத்தியில்லாமற் போய்விடும் . ஈசுவரனுக்கும் 
மலத்தின் சேர்க்கையுண்டாகி ஈசுவரத் தன்மையில்லையாய்விடும் .. 
ஆகவே சம்சாரத்திற்கேதுவான மலசம்பந்தம் அநாதியாகவே 
ஆன்மாவிற்கு ஒப்புக்கொள்ள வேண்டுமென்க . ( கஙச இ - கஙரு இ ) 

( அ -- கை . ) இவ்வாறு மலத்திற்கு ஒவ்வொருபுருடனி 
டத்தும் இருக்கும் அசாதாரணத்தன்மையற்றி அநேகத்தன்மை 
யை யொப்புக்கொள்ளின் , சடமாயுமநேகமாயு மிருப்பது பற்றிக் 
கடமுதலியவற்றிற்குப்போல் இதற்கு அநித்தியத்தன்மைவந்து 
விடும் . விடவே அநாதி யென்பதில்லையாய் முன்னர்க்கூறப்பட்ட 
முடிவின்மை முத்தியின்மையென்னும் குற்றங்கட் கிடனாமென்று 
கூறுகின்றார் . அசாதாரணம் - சிறப்பு . 

( கஙசு இ ) மலம் ஒவ்வொரு புருடனிடத்தும் இருப்பதாகக் 
கூறின் சடத்தன்மையும் அநேகத்தன்மையு மிருப்பது பற்றித்தோ 
ன்றி யழிவதாக ஆகிவிடும் . விடவே முன்னர்க்கூறப் பட்ட குற் 
றங்கள் நேரிடுமென்பதாம் . 

( கங.சு இ ) 


( அ -- கை . ) ஆன்மாவிற்கும் மலத்திற்குமுண்டான இந்தச் 
சம்பந்தம் அநாதியாயிருக்கின்றமையால் இதற்கு நாசங்கிடையா 
து . நாசமுண்டென்று கொள்ளின் எல்லாவற்றிற்கும் அநித்தியத் 
தன்மை வந்து விடுமென்று கூறுகின்றார் . 


( கங.எஇ ) அகாதியான மலத்துடன் அநாதியாகவே ஆன் 
மாவிற்குண்டான சம்பந்தத்தை யநித்தியமாகக் கொள்ளின் உற் 
பத்தியில்லாத அநாதியான மாயை , சிவன் , ஆன்மாவென்னும் 
பொருள்களுக்கும் நாசமேற்படுமென்பதாம் . (( கஙஎ இ ) 


( அ - கை ) இவ்வாறு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட மலத் 
திற்குண் டான அநாதித்தன்மையினையும் , சாதாரணத்தன்மையி 


: 222 


அஷ்டப்பிரகரணம் . 


னையும் , நசிக்காமலிருக்குந் தன்மையினையும் சாதித்து விட்டு இனி 
அம்மலத்திற்கு அளவற்ற சத்தியுடன் கூடி யிருக்குந்தன்மையினை 
யும் சாதிக்கின்றார் . 


( கஅ ) ஆன்மாவின் குணத்தைத் தடுக்கும் இந்தமலத்தின் 
சத்திகள் ஒவ்வொரு புருடனிடத்தும் இன்றியமையாததாயிருக்கு 
மென்பதாம் . 


(உரை ) - ஆன்மாவின் குணமென்பது ஆன்மாவின் ஞானக் 
, கிரியாசத்திகள் . இது முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . 

( கஙஅ) 


( அ - கை ) காணப்படும் போகவேறுபாடானது வேறுவழி 
யாகப் பொருந்தாமையால் அந்த மலசத்திகளுக்குப் பரிபாக 
காலத்தில் வேறுபாடானது சித்திக்கின்றதென்று கூறுகின்றார் . 


( கஙகூஇ ) மறைத்துக்கொண்டிருக்கும் இந்த மலசத்திகள் 
கெடுதற்குக் காலம் நியதிகள் கிடையா . இவ்வாறு கூறவில்லை 
யாயின் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரேகாலத்தில் முத்தி கிடைக் 
கவேண்டும் . முத்தியோ அவ்வாறு கிடைக்கவில்லை . ஆகையால் 
அந்த மலசத்திகள் சூக்கு மரூபமாக இருக்கின்றன வென்று ஒப் 
புக்கொள்ள வேண்டுமென்பதாம் . 


( உரை ) மலம் அநாதியாகவே மறைக்கின்றமையால் அந்த 
மலமே ஆன்மாவிற்கு உடன்றோன்றிய பாசமாகும் . 

மாயை முத 
லியனவோ வெனின் , “ ஆன்மாவிற்கு உண்டாகும் மாயாகாரியங்க 
ளனைத்தும் மலமிருத்தலால் உண்டாகின்றன என்பது முதலிய 
சுவாயம்புவ வாக்கியங்களால் உடயில் வந்தனவாகவே அறிந்து 
கொள்ளவேண்டும் . 

கஙகூஇ ) 


( அ - கை ) மதங்கமுதலிய நூல்களில் மோகம் , மதம் , 
அராகம் , துக்கம் , சோஷ மென்னும் இவை பலத்தின் காரியமாய் 
இருக்கின்றனவென்றும் இவையே உடன்தோன்றிய மலமாயிருக் 
கின்றனவென்றும் கூறப்படுகின்றதே என்பார்க்குக் கூறுகின்றார் . 


போககாரிகை. 


22 ம் 


(( கச O இ ) மோகமுதலிய வைந்தையும் மலத்தின் காரியமா 
கக் கொள்ளக்கூடாது . கலை முதலியவற்றின் சம்பந்தமில்லாத 
ஆன்மாக்களிடத்தில் மலமிருந்தும் அதன் காரியங்களான மோக 
முதலியன எக்காலத்தும் காணப்படாமையாலென்பதாம் . 


(உரை ) விஞ்ஞானாகலர் பிரளயாகலர்களுக்குக் கலை முதலிய 
வற்றின் சம்பந்தமில்லாமையால் மலமிருந்தும் மோகம் முதலியன 
காணப்படவில்லை. சகலரிடத்தில் மோகம் முதலியன காணனப் 
படுகின்றன . ஆகையால் ஞானக்கிரியைகளை மறைத்தல் மலத் 
தின் காரியமா தல்போல , மோகமுதலியன மலத்தின் காரியமென் 
பது கூடாது . மதங்கமுதலியவற்றில் கூறப்பட்டதன் கருத்தா 
வது -- மாயையை முதற்காரணமாகக் கொண்டதாயும் , ஆன்மா 
வல்லாத பொருள்களில் ஆன்மாபிமானஞ் செய்வதாயுமுள்ள 
இந்த மோ கமுதலியன மலமிருக்கும் பொழுதே உண்டாகின்ற 
மையாலும் , கலை முதலியவற்றின் சேர்க்கையிருக்கும்பொழுதும் 
நின்மலர்களான மாயாகருப்பாதி காரிகள் முதலானவரிடத்தில் 
அந்த மோகமுதலியன காணப்படாமையாலும் , துணைக்காரண 
மான அந்த மலத்துடன் தோன்றுகின்றனவென்பது கொண்டு 
சகசமலத்தை யேதுவாக வுடைத்தாயிருக்கின்றபடியால் சகச 
சப்தத்தாற் கூறப்படுகின்றன . மலத்தை உபாதானமாய்க் கொ 
ண்டிருக்குந் தன்மைபற்றி யிவற்றிற்குச் சகச மலத்தன்மை 
கூறப்படவில்லை . ஆகையால் விரோதமின்மைகாண்க . ( கச 0 இ ) 


( அ - கை ) மோ கமுதலியவற்றிற்கு மலம் முதற்காரணமா 
யிருப்பினும் இவை பிரளய கேவல நிலையில் வெளிப்பட்டுத் தோ 
ன்றவில்லை. பின்னர்க் கலை முதலியவற்றின் சம்பந்தத்தால் 
வெளிப்பட்டுத் தோன்றுகின்றன வென்று 

வென்று கொண்டால் குற்ற 
மென்னை யென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( கசக - கசஉ ) போக சாதனங்களின் சம்பந்தத்தால் வெ 
ளிப்பட்டுத் தோன்றுகின்றன வென்பது பொருத்தமன்று . உன் 
னால் குணங்களின் றொழில்களினின்றும் மோகம் முதலியன 
வேறாகக் கொள்ளப்படவில்லை யென்பதாம் . 


22 . 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) மதம் முதலியன , குணங்களின் றொழில்களினின் 
றும் வேறாக உன்னால் ஒப்புக்கொள்ளப்படாமையால் அவை 
போக சாதனங்களின் சம்பந்தத்தால் பின்னர் வெளிப்பட்டுத் 
தோன்றுகின்றன வென்று கூறுதல் பொருந்தாது . மதமுதலிய 
வற்றிற்கு மலத்தை முதற்காரணமாகக் கொள்ளின் அந்த மலம் 
எக்காலத்தும் ஒரே ரூபமாயிருத்தலால் தோற்றந் தோற்றமின் 
மை யென்னும் பேதமுண்டாகாமைபற்றி ஞானக்கிரியைகளை 
மறைக்கும் அதன் காரியம் சங்கார நிலையிலும் இருத்தல் போல 
மதம் முதலியவையும் அந்தச் சங்கார நிலையிலறியப்பட வேண் 
டும் . அவையோ அந்நிலையிலறியப்படவில்லை . போக 
னங்களின் சம்பந்தத்துக்குப் பின்னர் புருடர்களுடைய அந்தக் 
கரணத்தில் இருக்கின்றவையாகவே அறியப்படுகின்றன . ஆகை 
யால் துணைக்காரணமான மலத்துடன் மாயாகாரியங்களை முதற் 
காரணங்களாகக்கொண்டு மத முதலியன தோன்றுவனவா யொப் 
புக்கொள்ள வேண்டும் . 

( கசக - கசஉ ) 


சாத 


( அ - கை ) . இனி இந்த மத முதலியன குண சொரூப 
மாகவே இருக்கின்றனவென்று கூறுகின்றார் . 

( கசங ) மதம் மோகமென்னு மிவை தாமசங்களாயும் , 
பற்றுதல் சாத்துவிகமாயும் , தாபம் மயக்கமென்னும் மிவை இரா 
சதங்களாயுமிருக்கின்றன வென்பதாம் . 


| 


(உரை ) ஆகவே அந்தக் காணத்திலிருக்கும் குணங்களின் 
தொழில்களே இந்த மதம் முதலியனவாகும் . இந்தக் குணங்க 
ளினும் வேறான மலத்தின் தொழில்களாக மத முதலிய பெயரு 
டன் ஒன்றும் ஒரு நிலையிலும் ஆன்மாவினிடத்துக் காணப்பட 
வில்லை. 

( கசங ) 


( அ - கை ) ஆகையால் குணங்களினும் வேறாக மதமுதலி 
யனவில்லை யென்று கூறுகின்றார் . 


( கசங.இ ) இந்தக் குணங்களின் வேறாக மூலமாகிய மலத் 
தின் தொழில்களாக மதமுதலியன வில்லை யென்பதாம் . ( கச இ ) 


போககாரிகை. 


22உரு 


( கசச இ ) ஆகவே தடுக்குஞ் சத்திகளைத் தவிர ஒரு 
தருமமும் மலத்திற்குக் கிடையாது . கன்ம சமஸ்காரத்துடன் 
கூடின மலத்திற்குச் சம்சாரத்திற்கு ஏதுவாயிருக்குந் தன்மை 
சித்திக்கின்றதென்பதாம் . 

(உரை) மலமாத்திரத்திற்கு ஞானக்கிரியைகளை மறைக்குத் 
தன்மையும் , கன்ம வாசனையுடன் கூடியிருக்கும் மலத்திற்கு சம் 
சாரத்திற் கேதுவாயிருக்குந் தன்மையும் யுத்தியினால் சித்திக்கின் 
றன் . பிறிதொரு காரியமுமில்லை யென்பது பொருள் . ( கசச இ ) 

( அ - கை ) இவ்வாறு மல சொரூபத்தைக் கூறி யிவ்விட 
யத்தை முடித்துக் காட்டுகின்றார் . 

( கசடு ) யாதொன்றின் சம்பந்தத்தால் ஆன்மா பசுவா 
பிருக்கின்றதோ அத்தகைய பசுவானது இவ்வாறு கூறப்பட்ட 
தென்பதாம் . 

(உரை ) பசுவென்னுஞ் சொல் மலமென்னும் பொருளை 
அறிவிப்பதாக ரௌரவ முதலியவற்றில் காணப்படுகின்றது . இந்த 
மலம் தனிமையான ஒரு தத்துவடமா தலில்லை . பசு தத்துவத்தி 
னுள்ளேயே இது அடங்குகின்றது . எதனாலெனின் , இம்மலக் 
தையின்றி ஆன்மாக்களுக்குப் பசுத்தன்மை பொருந்தாமையா 
லும் , மலத்தினால் அநாதியாகவே மறைக்கப்பட்டிருக்கின்றமை 
யாலுமென்க. அன்றியும் சிவபெருமானுடைய சிருட்டி முத 
லியவற்றால் ஆன்மாக்கள் போகத்தை யனுபவித்தலும் , போக 
சாதனங்களான கலை முதலியவற்றைத் தோற்றுவித்தலும் , 
அவற்றை விருத்தி செய்தலுமாகிய மாயையின் வியாபாரமும் , 
போக்கியங்களை யனுபவித்தல் ரூபமான பசுக்களின் வியாபார 
மும் இந்தப் பிரகாணத்திற் கூறப்பட்டவையாகும் . இவற்றினு 
டைய இந்த வியாபாரங்கள் ஆன்மாவை மறைக்கும் மலத்தினா 
லேயே நிகழ்கின்றன . எதனாலெனின் , மலமிருக்கும் பொழுது 
தான் இவையனைத்தும் நிகழுமாதலாலென்க . 

( கசடு ) 
( அ - கை ) மத முதலிய துன்பங்கள் புருடர்களிடத்தில் 
இருக்கின்றன வென்னு மிவ்விடயத்தை முடித்துவிட்டு அதிகார 


225 


அஷ்டப்பிரகரணம் . 


பேதத்தினால் இந்த மத முதலியவற்றின் வியாபார பேதங்களைக் 
கூறுகின்சர் , 

(( கசசு ) மாயாதத்துவத்திலிருப்பவருக்கு மத முதலிய 
துன்பங்கள் காரியத்தைச் செய்வனவல்ல . யோகிகளுக்கு இடை 
யில் இவற்றின் வியாபாரங்கள் தடுக்கப்படுகின்றன . விடயப் 
பற்றுள்ளவருக்குப் பலவிதமாயும் கம்பீரத்தோடு கூடியும் காரி 
யத்தைச் செய்கின்றன வென்பதாம் . 

( உரை ) மாயா தத்துவத்தி லொடுங்கிய பிரளயாகலருக்குக் 
குணமுதலிய தத்துவங்கள் நீங்கி மாயையினிடத்து ஒடுங்கியிருத் 
தலால் இந்தக் கிலேசங்கள் ஒரு காரியத்தையும் செய்வனவல்ல . 
யோகிகளுக்கோவெனின் , கிலேசங்களிருப்பினும் யோகவலிமை 
யால் இடையே தடுக்கப்படுகின்றன . விடயப்பற்றுள்ள சகலர் 
களான பசுக்களுக்கோ வெனின் , பலவிதமான தனது வியாபா 
ரங்களை யுடையனவாயிருக்கின்றன. மூலத்தில் பலவிதமென் 
னும் பொருள் குறித்த விசித்திரமென்னுஞ் சொல்லை விச்சின்ன 
மென்று பாட 

டபேதங் கொள்ளின் , தோன்றுதல் அழிதல் ரூப 
மாயுமென்று பொருள் கொள்ளல் வேண்டும் . 

இவ்வாறு முன்னர் மேற்கொள்ளப்பட்ட சாதனத்துடன் 
கூடிய போகம் மோக்ஷமிரண்டனுள் போகமானது இந்தக் காரி 
கையிற் கூறப்பட்டது . அதுபற்றியே போககாரிகை யென்னும் 
பெயருடன் இந்நூல் முற்றுப்பெற்றது மோக்ஷமோவெனில் , 
சாதனத்துடன் கூட மோக்ஷகாரிகை யென்னும் வேறு பிரகர 
ணத்தில் கூறப்போகின்றார் . 

ஸ்ரீமத் கேடகரின் புதல்வரான சத்தியோஜ்யோதி சிவாசாரி 
யார் இந்தப் போக காரிகையால் சித்தாந்த சாத்திரத்தில் 
சித்தித்த போகத்தைச் சாதனங்களுடன் சுருக்கமாகவும் நன்றா 
கவுங் கூறினார் . அவருடைய வாக்குக்களை யாராய்ந்து அஞ்ஞா 
னம் , நீங்கினவராயும் ஆசிரிய சிரேட்டராயுமுள்ள அகோரசிவா 
சாரியரால் இந்த விருத்தியுரை செய்யப்பெற்றது . 
போககாரிகைமூலமும் , விருத்தியுரையும் 

முற்றுப்பெற்றன . 


சிவமயம் 


ஸ்ரீபட்டராமகண்டராலியற்றப்பெற்ற 
நாதகாரிகை மூலமும் , 

இதற்கு 
ஸ்ரீ அகோரசிவாசாரியராலியற்றப்பெற்ற 

விருத்தியுரையும் . 


( தமிழ் மொழிபெயர்ப்பு ) 
உரைமங்கலம் . 


நாதத்தைக்கடந்த சிவபெருமானை நமஸ்கரித்து நாதஞானஞ் 
சித்திப்பதின் பொருட்டு ஸ்ரீ பட்டராமகண்டராலியற்றப்பெற்ற 
நாதகாரிகைக்கு விருத்தியுரை செய்யத் தொடங்குகின்றேனென் 
பதாம் . 

நூல்மங்கலம் . 

ழலம் 


+ 


( க ) புத்தி , அஸ்மித்தன்மை , மனம் , வித்தை , அராகம் , 
கலை , மாயை , புருடன் , சத்தியென்னுமிவற்றினும் , தொனிகளி 
னும் வேறாக நாதமென்பதொன்று அறியப்படுகின்றதென்பதாம் . 


உரை 


அஸ்மித்தன்மையென்பது அகங்காரம் . புத்தி முதல் மாயை 
வீறாகவுள்ள தத்துவங்கள் தமது காரியங்களுக்காகச் சித்திக்கின்ற 


2 உ அ . 


அஷ்டப்பிரகரணம் . 


மையானும் , பிறிதொரு காரியத்திற்கு ஏதுவாவதில் பிரமாண 
மில்லாமையானும் , புருடனும் அதன் சத்தியும் அவிகாரியான 
மையால் அவற்றிற்கு வாக்குடன் சமவாய சம்பந்தம் பொருந்தா 
மையானும் , தூலமான தொனிகள் உற்பத்தி நாசங்களுடன் 
கூடியவையாகையால் வேறு காரணத்தை விரும்புகின்றமையா 
னும் , தொனிகளினும் என்றவும்மையால் அந்தத் தொனிகளி 
னின்று முண்டான அக்கரங்கள் முறையே ஒன்றன் பினொன்றாய் 
உண்டாகின்றமையால் அவ்வக்கரங்களுக்கு அறிவிக்குந் தன்மை 
யுண்டென்பது பொருந்தாமையானும் , அறிவிப்பதற்குக் காரண 
மாக நாதமொன்றுண்டென்பது பிரமாணத்தால் நிச்சயிக்கப்படு 
கின்றதென்க . (இது பொருளியல்புரைத்தலென்றும் மங்கலமா 
கையால் நூலாரம்பமாகவே கொ 

( க ) 


ள்க .) 


(( அவதாரிகை) அக்கரங்களுக்கு அறிவிக்குந் தன்மையில்லை 
யென்பதைக் காட்டுகின்றார் . 


( உ ) செவியால் கொள்ளத்தகுந்தவையாயும் , உச்சரித்து 
நாசமடையத் தகுந்தவையாயும் , ஒன்றன்பின் ஒன்றாக நிலைத் 
திருப்பவையா புமுள்ள அக்காக்கள் ஒன்றுக்கொன்று உபகாரஞ் 
செய்யக்கூடாதனவாயிருக்கின்றன . ஆகையால் சேர்ந்திராத 
அவ்வக்கரங்கள் பொருளையறிவிக்கமாட்டாவென்பதாம் . ( உ ) 

( அ - கை ) பதங்களே பகுதி விகுதிகளென்னும் பிரிவுடன் 
பொருளை யறிவிப்பதற்குக் காரணங்களாகட்டும் ; அல்லது கிரியை 
காரகமென்னும் இவற்றின் தொடர்ச்சியுடன் கூடிய வாக்கியமா 

பொருளையறிவிப்பதற்குக் காரணமாகட்டுமென்பார்க்குக் 
கூறுகின்றார் . 

( உ இ ) அக்கரங்களினும் வேறாக பதமாவது வாக்கியமாவது 
கேட்கப்படுகிறதில்லை யென்பதாம் . 

( அ - கை ) பதம் வாக்கியமென்னுமிவற்றின் ஏகதேசமான 
அக்கரங்கள் நொடிப்பொழுதில் நாசத்தையடைகின்றமையால் 
ஒன்றுக்கொன்று உபகாரஞ் செய்வனவல்லவென்பது , முன்னர்க் 


வது 


. 


நாதகாரிகை . 


கூறப்பட்டது . ஆகையால் அக்கரங்களினும் வேறாக பதமாவது 
வாக்கியமாவது காணப்படாமையால் அந்தப்பத வாக்கியங்களுக் 
கும் பொருளையறிவிக்கும் தன்மை கிடையாதென்பது பிரத்தி 
யட்சப் பிரமாணத்தால் சித்தித்தமையால் அநுமானத்தினாலும் 
அப்பத வாக்கியங்களுக்குப் பொருளையறிவிக்குந் தன்மையில்லை 
யென்று கூறுகின்றார் . 


( ங ) யாதொன்று பிரத்தியட்சப் பிரமாணத்தால் மறுக்கப் 
பட்டதோ அதனையுண்டென்பது அநுமானத்தாலுங் கூடாதென் 
பதாம் . 

( கூ ) 


( அ - கை ) இவ்விடயத்தையே ஆசங்கையை முன்னிட்டு 
விரித்துக்கூறுகின்றார் . 
( ச ) * கௌ : என்னும் பெயர் முதலிய பதமானது 

செவி 
யால் கொள்ளத்தகுந்ததாயிருக்கின்றதே யெனின் , அன்று எத 
லெனின் , ககாரம் ஔகாரம் விசர்க்கமென்னுமிவற்றின் வேறாக 
கள : என்பதொன்றில்லாமையாலென்பதாம் . 


(உரை ) பெயர் முதலிய வென்றதனால் செம்மை முதலிய 
விசேடண பதங்களும் , செல்லுதல் முதலிய கிரியாபதங்களும் 
கொள்ளப்படும் . 

( 


( 
ச 
. 
) 


( ரு ) ( ஆகையால் ) அந்த அக்கரங்கள் ஒரேகாலத்திலிருத்த 
லால் பின்னுள்ள வக்கரங்களினறிவு முன்னுள்ள வக்கரங்களின் 
அறிவைக்கொண்டு பொருளை நிச்சயிக்க வேண்டும் . பின்னுள்ள 
விசர்க்கமென்னும் அக்கரத்தினால் மாத்திரம் குளம்பு கம்பள 
மென்னுமிவற்றையுடைய சித்தின் றோற்றமானது உண்டாகிற 
தில்லையென்பதாம் . 


(உரை ) சித்தின் தோற்றமென்பது பொருளினுடைய அறி 
வின் தோற்றமாகும் . பின்னுள்ள விசர்க்கமென்னும் அக்கரத்த 
னால் மாத்திரம் அலை தாடி முதலியவற்றினறிவு உண்டாகுமாயின் ,, 


* கௌ :-பசு 


உ mo 


அஷ்டப்பிரகரணம் . 


அசுவ : புருஷ : என்பன முதலியவற்றிலும் பின்னுள்ள விசர்க்கத் 
தால் பசுவினறிவு உண்டாக வேண்டும் . 

நி ) 


( அ - கை ) பின்னுள்ள அக்கரத்தால் மாத்திரம் பொருளின் 
றிவு உண்டாகிறதில்லை . முன்னுள்ள அக் கரங்களாலுண்டான 
வாசனையுடன் கூடி பொருளினறிவு உண்டாகின்றது . அக்கரங் 
களுக்கு நொடிப்பொழுதில் நாசமுண்டாயினும் வேறு காலங்க 
ளில் நினைவுகாண்கின்றமையால் அக்கரங்களின் வாசனைக்கு நாச 
மில்லை யென்னும் ஆசங்கையைக் கூறுகின்றார் . 


( சு ) முன்னுள்ள அக்கரங்களால் உண்டான வாசனையைத் 
துணையாகவுடைய பின்னுள்ள அக்கரத்தால் பொருளினறிவு 
உண்டாவது உண்மைதான் . முன்னுள்ள அக் கரங்களாலுண் 
டான வாசனையுடன் கூடாமல் பொருளினறிவு உண்டாகிறதில்லை 
யென்பதாம் . 


E 


( அ 


கை ) இந்தக் கொள்கையை மறுக்கின்றார் . 


கூறுவது 


( எ ) இவ்வாறு 

பொருந்தாது . 

வாசனைகள் 
முன்னரனுபவிக்கப் பட்ட எந்தப்பொருள்களால் புத்தியில் ஏறி 
யிருக்கின்றனவோ , அதே பொருள்களினறிவுக்குக் காரணங்க 
ளாகும் . ஆகையால் பொருளினறிவு உண்டாகிறதில்லையென்ப 
தாம் . 


(உரை ) வாசனைகளோவெனின் , முன்னரனுபவிக்கப்பட்ட 
எந்தப் பொருள்களால் புத்தியினிடத்தில் ஏற்றப்பட்டி ருக்கின்றன 
வோ , அந்தக் கடம் முதலியவற்றின் நினைவுக்குக் காரணங்களாக 
காணப்படுகின்றன . அநுபவிக்கப்படாத கடம் முதலியவற்றில் 
வாசனை காணப்படவில்லை . 

ஆகையால் இவ்விடத்தும் எந்த 
அக்கரங்களினால் வாசனைகள் புத்தியில் வைக்கப்பட்டனவோ 
அந்த வாசனைகள் அந்த அக்கரங்களினறிவுக்குக் காரணங்க 
ளாகுமென்பது பொருந்தும் . இவ்வளவேயன்றி அக்கரங்களின் 
வாசனைகள் பொருளினறிவுக்குக் காரணமாகுமென்பது பொருக் 
தாது . ஆகையால் பதத்திற்காவது வாக்கியத்திற்காவது பொ 


நாதகாரிகை, 


உங்க 


சம 


ருளை யறிவிக்குந்தன்மை சம்பவிக்கிறதில்லை . இவ்வாறே “ எந்தச் 
சமஸ்காரங்கள் எந்தப் பொருளின் வடிவத்தினுடைய தோற்றத் 
தினால் பாவனை செய்யப்பட்டனவோ , அந்தப் பொருளின் வடிவு 
விடயமான அறிவிற்கு அந்தச் சமஸ்காரங்கள் காரணங்களாக 
ஆகும் . பொருளினறிவிற்குக் காரணமாவனவல்ல என்று பிற 
ருங் கூறுகின்றனர் . 


நினைக்கப்படுவனவாயும் அநுபவிக்கப்படுவனவாயும் உள்ள 
அக் கரங்களின் கூட்ட ரூபமான பதம் பொருளை அறிவிக்கின்ற 
தாக ஆகின்றதென்று கூறின் , அது பொருந்தாது . 

நினைக்கப் 
படுந் தீபங்களுக்குப் பொருளை விளக்குதல் காணாமையா 
லென்க . 


முன்னர்க் கூறப்பட்ட வாறு அக்கரங்கள் பொருளையறிவிக் 
காமையாலும் , பொருளை யறிவித்தல் வேறு வழியாகப் பொருந் 
தாமையாலும் அக்கங்களால் தோன்றத் தகுந்ததாயும் , அக் 
கரங்களுக்கு வேறாயும் , வெளிப்படையாயில்லாததாயும் , மயில் 
முட்டையின் நீர்போல் அநேக அக்கரங்களாகப் பிரகாசிக்கிற 
தாயும் , முறையே பதரூபமாயும் , பதத்தின் வேறான வாக்கிய 
ரூபமாயும் , எல்லா உலகத்திற்கும் ஒரே முறை பாகவோ அல்லது 
ஒன்றன் பின் ஒன்றாகவோ பொருளய றிவிப்பதற்கு ஏதுவாயி 
ருக்கின்றமையால் வியாபகமாயும் , நித்தியமாயுமிருக்கும் ஸ்போ 
டத்தைப் பொருளை யறிவிப்பதற்குக் காரணமாக ஒப்புக்கொள்ள 
வேண்டும் . வையாகரணர்களும் அந்த ஸ்போடமே சொல்லுகிற 
வர்களுக்குப் பொருளை யறிவிக்கிறதென்று கூறுகின்றார் . இது 
பொருந்தாது . எவ்வாறெனில் , அவ்விடத்தில் அக்கரங்களி 
னும் வேறாக ஸ்போட முண்டென்று எந்த மதங் கூறப்பட்ட 
தோ , அந்த மதம் பொருந்துகிறதில்லை. எதனாலெனின் , அக் 
கரங்களினும் வேறாக அந்த ஸ்போடமானது அந்த அக்கரங்களை 
யறிவிக்கும் பதவாக்கியங்களினடுவே இருக்கிறதில்லையாகையா 


லன்க . 


அந்த ஸ்போடமானது அக்கரங்களினும் வேறா? வேறன்றா ? 
வேறெனின் , அறிவு ரூபமான அந்த ஸ்போடமானது அக்கரங்க 


உஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


யென்று 


ளினும் வேறாக அறியப்படுகிறதில்லை. அறியப்படாமையெது 
போலுமெனின் , முயற்கொம்பு முதலியன போலுமென்க . இவ் 
வாறு பிரத்தியட்சத்தால் அக்கரங்களின் வேறாக ஸ்போடமில்லை 
யென்பது சித்திக்கவே அநுமானத்தால் அக்கரங்களின் வேறென் 
றலும் பொருந்தாது . ஸ்போடமென்பது அறிவு ரூபமாயில்லை 

கூறக்கூடாது ; ஞாபகமாயிருக்கின்றமையாலென்க , 
( ஞாபகம் - அறிவிப்பது . ) அறிவிப்பதாகிய இந்திரிய முதலிய 
காரகங்களோவெனின் , பிரத்தியக்ஷத்தாலறியப்படாமலிருந்தும் 
சத்தியினால் காரியத்தை யறிகின்றன ; செய்கின்றன . எது போலு 
மெனின் , சம்ஸ்காரமும் முளையும் . பிரத்தியக்ஷத்தாலறியப்படா 
மலிருந்துகொண்டு காரியத்தைச் 

செய்கின்றவாறு 
மென்க . ஞாபகமென்பது கண்சாடை முதலியவற்றிருப்பது 
போல் ஸ்போடத்திலில்லாமையால் அநுமானத்தினால் ஸ்போடத் 
தைச் சாதிக்கலாமெனின் , ஞாபகத்திற்கு வரம்பின்றி யோட 
லென்னுங் குற்றம் நேரும் . ஆகையால் ஞாபகமாயில்லாத 
ஸ் போடத்தை யொப்புக்கொள்ளக் கூடாது . 

கண் சாடை முத 
லியவற்றில் முன்னிலைச் சம்பந்தமிருப்பது போல் ஸ்போடத்திற் 
இல்லாமையால் ஞாப 

பகமாயில்லாத இந்த ஸ்போடமானது இந்தி 
ரிய முதலியன போல் பிரத்தியக்ஷத்தால் அறியப்படாமலிருந்து 
கொண்டு அநுமானத்தாலறியப்படு மென்று விகற்பித்து 

விகற்பித்து கூறு 
தற்கு எவ்வாறு கூடும் . 


போலு 


இனி ஸ்போடமானது அக்கரங்களின் வேறன்றெனின் 
அவ்வாறு கூறுமிடத்தில் ஸ்போடமானது அக்கரங்களே யாகு 
மன்றி அக்கரங்களினும் வேறாக ஆகாது . அஸ்தம் , கரம் என் 
னும் பதங்கள் கையென்னும் ஒரு பொருளைக் குறிப்பதற்குப் 
பிரதி பதங்களாயிருக்கின்றவாறு போல் அக்கரங்களென்பதும் 
ஸ்போட மென்பதும் பிரதி பதங்களாகும் . ஆகவே , ஸ்போடமே 
அக்கரங்களென்று மேற்கொண்டதாக முடியும் ஒரே பொரு 
ளைக் கூறும் சொல்லின் பேதத்தால் பொருட்பேதங்கிடையாது . 
ஆகையால் ) அக்கரங்களால் பொருளினறிவு உண்டாகின்றதென் 
பது பொருந்துகின்றது . 


. 


நாதகாரிகை . 


உங் . 


அக்கரங்களால் ஸ்போடம் அறியப்படுகின்ற தென்பதும் 
பொருந்தாது . எதனாலெனின் , ஸ்போடமானது அநேக அக் 
கரங்களால் தோற்றப்பட்டுப் பொருளினறிவுக்குக் காரணமாகின் 
றதா ? அல்லது ஒவ்வொரு அக்கரத்தால் தோற்றப்பட்டுப் 
பொருளினறிவுக்குக் காரணமாகின்றதா ? அநேக அக்கரங்களால் 
தோற்றப்பட்டுக் காரணமாகின்ற தெனின் , அக்கரங்கள் உச்சரிக் 
கப் பட்டவுடன் நாசத்தையடைவதால் , இறுதி யெழுத்தை உச் 
சரிக்கும் பொழுது முதலெழுத்துக்களில்லாமையால் , இறுதி 
யெழுத்து மாத்திரத்தால் ஸ்போடத்தின் தோற்றமானது உண் 
டாகாதென்று முன்னர்க் கூறப்பட்ட குற்றம் நேரும் . இவ்வா 
றன்றி முந்தின எழுத்துகளின் சமஸ்காரத்துடன் கூடின இறுதி 
யெழுத்தானது ஸ்போடத்தைத் தோற்றுவிக்கின்ற தென்று 
கொள்ளினும் அதே குற்றம் நேரிடும் . ஆகையால் , மிகவும் பிர 
சித்த மில்லாத ஸ்போடத்தை யெதற்காகக் கற்பிக்கவேண்டும் . 


F 


இனி ஒவ்வொரு அக்கரத்தால் ஸ்போடமானது தோற்றப் 
பட்டுப் பொருளினறிவிற்குக் காரணமாகின்றது என்ற இரண்டா 
வது பக்கத்தைக் கொள்ளின் , முதலாவதாயிருக்கும் ககார முத 
லிய ஓரெழுத்தால் ககனம் , கவயம் , கோவென்பது முதலிய 
அநேக ஸ்பே 

பாடங்கள் தோற்று மாதலால் அந்த ஸ்போடங் 
களில் ஒன்றுக்கொன்று வேற்றுமை யில்லாமையால் அநேக 
பொருள்களினறிவு உண்டாகி விடும் . அன்றியும் ஸ்போட 
மானது வியாபகமென்று கொள்ளின் ஒரு புருடனாலுச்சரிக் 
கப்பட்ட அக்கரங்களால் ஸ்போடமானது தோற்றப்பட்டவுடன் 
ஸ்போடத்தில் வேற்றுமையின்மையால் வேறு தேசத்திலுள்ள 
வர்கட்கும் பொருளினறிவு உண்டாக வேண்டும் . 


அவ்வாறே ஸ்போடம் நித்தியமென்று கொள்ளின் , இருப் 
பில் வேற்றுமையின்மையால் வேறு காலத்திலும் பொருளினறிவு 
உண்டாக வேண்டும் . அவ்விதமோ உண்டாகிறதில்லை . 


ஆகையால் 

வியாபகமாயும் நித்தியமாயும் இருப்பதாகிய 
ஒன்றும் ( அக்கரங்களையின்றி ) ஒரு பொருளையும் அறிவிக்காது . 


--உச 


அஷ்டப்பிரகரணம் . 


இவ்வாறிருக்க ஸ்போடத்தைக் குறித்துக் கேட்க வேண்டிய 
தில்லை . 

( எ ) 


( அ - கை ) இன்னுமொரு முறையாக பிறருடைய அபிப் 
பிராயத்தைக் கூறுகின்றார் . 


( அ ) புத்தியில் ஏறின பதங்களுடன் கூடினதாயும் ஒன் 
றன்பின் ஒன்றாக உண்டான தூல சத்தக் கூட்டத்திற்குக் காரண 
மாயுமிருக்கும் அறிவானது குற்றமின்றி ஒன்றன் பின் ஒன்றாக 
வாசகமாக இருக்கட்டு 

ருக்கட்டு மென்பதாம் . 


(உரை ) குளம்பு கம்பள முதலியவற்றை 

யிலக்கணமாக 
வுடைய பொருளை நன்றாக புத்தியினால் நிச்சயித்து , அதன் பின் 
னர் அதற்கனு குணமாக பசு முதலிய பதத்தைச் சிந்தையினா 
லனு சந்தானஞ்செய்து , அதன் பின்னர்த் தூல சத்தத்தையுச் 
சரிக்கின்றான் . 

ஆகவே புத்தியில் ஏறின பசு முதலிய பதங்க 
ளுடன் கூடினதாயும் , சொல்லுதற்காக விரும்பப்பட்ட அந்தப் 
பசு முதலிய பொருள்களின் முறையாக அந்தந்தப் பொருள் 
களின் சொரூபமாக வுண்டாகிறதாயும் , அந்தந்தத் தூல சத்தத் 
தையுச்சரிப்பதற்குக் காரணமாயுமிருக்கும் அந்த அந்தப் புத்தி 
விருத்தி ரூபமாகவே உள்ள அறிவானது இந்தப் பசு முதலிய 
பொருள்களுக்கு முறையாகக் குற்றமின்றி வாசகமாக இருக்கட் 
டும் . 

( அ ) 


( அ - கை ) புத்தி விருத்தி ரூபமான அறிவு , வாசகமென் 
னும் இந்தக் கொள்கையினையும் மறுக்கின்றார் 


( கூ ) இவ்வாறே ஆராய்ச்சி ஞானத்திற்கும் வாசகத்தன் 
மை யிருக்கட்டும் . ஆகவே , ( 1 ) வாச்சியங்களினின்றும் ( 2 ) வா 
சகங்கள் 

வேற்றுமையை யடைகிறதில்லை . எதனாலெனில் 
அலை தாடி முதலியவற்றின் ரூபமான எல்லாப் பொருள்களும் 
வேற்றுமையின்றி புத்தியில் சம்பந்தித்திருக்கின்ற மையாலென்க . 

1. வாச்சியம் - பொருள் . 2. வாசகம் - சொல் .. 


நாதகாரிகை . 


உசுரு 


( உரை ) உள்ளிருக்கும் ஆராய்ச்சி ஞானத்திற்கும் வாசகத் 
தன்மையைக் கொண்டால் வாச்சிய வாசகங்களுக்கு வேற்றுமை 
யில்லாமற் போய்விடும் ; இரண்டற்கும் அலை தாடி முதலிய ஒரே 
சொரூபமாதலால் அந்த அலை தாடி முதலிய ரூபமான எல்லாப் 
பொருளும் வெளியிலிருக்கும் சொரூபத்திற்கு வேறுபடாமல் புத் 
தியில் சம்பந்தித்திருக்கின்றமையால் என்க . 


சு 


( அ --கை. ) தே விடயத்தில் பூர்வபட்சியினுடைய ஆசங் 
கையைக் கூறுகின்றார் . 


( க 0 ) ஆராய்ச்சி ரூபமாயிருப்பது கொண் வாச்சியத்தி 
னின்றும் வாசகத்திற்கு வேற்றுமை இருக்கின்றது . ஞானவேற்று 
மைகளால் சொரூபவேற்றுமைகள் ஆராய்ச்சி செய்வதற்கு யோக் 
கியமாகவாகின்றன . சொரூப வேற்றுமைகளே வாச்சியங்களென் 
பதாம் . 


(உரை ) வெளியிலுள்ளசொரூபம் வாச்சியம் . புத்தியிலுள்ள 
சொரூபம் வாசகம் . வாச்சிய வாசகங்களுக்கு 

வாசகங்களுக்கு இதுவே வேற் 
மையாகும் . புத்தியிலிருக்குஞ் சொரூபம் வெளியிலிருக்குஞ் சொ 
ரூபத்தை ஆராய்ச்சி செய்யும் ரூபமாயிருத்தலால் வாசகமெனப் 
பட்டது . ஆகவே வாசகங்களான ஆராய்ச்சி ஞானங்களின் வேற் 
றுமையால் பசு முதலிய வெளியிலிருக்குஞ் சொ ரூப பேதங்கள் 
ஆராய்ச்சி செய்பத்தகுந்தவை பாய் வாச்சியங்களாக இருக்கின் 
றன . வாச்சிய வாசகங்களுக்குள்ள வேற்றுமை துவாகும் . 

பாகும் . ( க 0 ) 


சொரூப 


( அ - கை .) பூர்வபட்சியினுடைய ஆசங்கைக்கு விடை கூறு 
கின்றார் , 


( கக ) இது உண்மை . ஆயின் உருவம் , இரதம் , கந்தம் , சத்த 
முதலிய பொருள்கள் எதனால் ஆராய்ச்சி செய்யுந் தன்மையை 
யுடையனவாயிருக்கின்றனவோ , அதுவே உள்ளோசை ரூபமான 
நாதமாகச் சித்தித்தது . விடயத் தன்மையாகச் சித்திக்கவில்லை 
என்பதாம் . 


உங்சு 


அஷ்டப்பிரகரணம் . 


((உரை ) நீ சொல்லுவது உண்மை . ஆராய்ச்சி ரூபமான 
அறிவு , வாச்சியத்தினும் வேறாயும் உள்ளேயிருப்பதாயுமிருக்கின் 
றது . அந்த அறிவு காரணமின்றியுண்டாகிறதில்லை . எதனாலெனின் , 
எப்பொழுதாவது ஒரு சமயத்திலுண்டாகின்றமையாலென்க . புத் 
தியான 

னது கண்முதலியவற்றால் அறியப்பட்ட வெளியிலிருக்கும் 
பொருளை நிச்சயிக்கிறதாகக் கண்டிருக்கின்றோம் . கண்முதலிய 
வற்றாலறியப்படாத பொருளை நிச்சயிக்கிறதில்லை . எதனாலெனின் , 
எல்லாப்பொருள்களையும் நிச்சயிக்கட்டுமென்னும் அதிப்பிரசங்கம் 
நேரிடுகின்றமையாலென்க . அதுபோல் , புத்தியானது யாதானு 
மொன்றால் அறியப்பட்ட உள்ளேயிருக்கும் பொருளிற்றான் 
ஆராய்ச்சியைச் செய்கின்றது . இன்றேல் எக்காலத்தும் எல்லாப் 
பொருள்களையும் ஆராய்ச்சி செய்யவேண்டும் . ஆகையால் உருவம் 
இரதமுதலிய பொருள்கள் எதனால் கூறுபவனுடைய புத்திக்கு 
ஆராய்ச்சி செய்வதற்கு உாயனவாந்தன்மையை யடைகின்றன 
வோ , அதுவே இவ்விடத்து நாதமாயிருக்கின்றது . அது உள்ளோ 
சை ரூபமாக விருக்கின்றது , அஃதாவது நாதத்தின் காரியமாக 
விந்துவின் வடிவம் இருக்கின்றது . அந்த நாதம் ஆராய்ச்சியறி 
விற்குக் காரணமாயிருந்து கொண்டு வாசகமாகச் சித்தித்ததாகும் . 
விடயாகாரமாகப் பரிணமித்த தூல சத்தம் அவ்வாறு சித்திக் 
காது . சொல்லுபவனிடத்திலுள்ள நாதம் கேட்பவனுக்குப் பொரு 
ளினறிவை யெவ்வாறு உண்டுபண்ணுகிறதெனின் , சொல்லுபவ 
னால் உச்சரிக்கப்பட்ட தூல சத்தங்களால் கேட்பவனிடத்தில் 
உள்ளநாதந் தோற்றப்பட்டு அவனுக்குப் பொருளின றிவையுண்டு 
பண்ணுகின்றதென்பது இந்நூலின் முடிவில் கூறப்படுமென்க . 

( கக ) 


( அ -- கை .) இன்னுமி தனையே கூறுகின்றார் . 


( கஉ ) இந்த நாதமானது சொல் பொருள் ஆகிய அனைத் 
தையும் அறியும்படி செய்து கொண்டு வாசகமாயிருக்கின்றது . சத் 
தாயும் அசத்தாயுமிருக்கும் எல்லாப்பொருள்களும் நாதத்தினால் 
ஆராய்ச்சி செய்யப்படுவனவாகக் காணப்படுகின்றமையாலென்ப 
தாம் . 


நாதகாரிகை . 


உஙள 


( உ - ரை .) இவ்வாறே உலகத்தில் நாதத்தின் சம்பந்தமின் 
றி ஒருவித அறிவும் உண்டாகிறதில்லை . எல்லா அறிவும் நாதத் 
துடன் கூடி ப உண்டாகின்றதென்று கூறப்படுகின்றது . இவ்வா 
நாயின் ஸ்ரீ பராக்கியத்தில் முத்தின எழுத்துக்களாலுண்டான 
சமஸ்காரத்துடன் கூடின இறுதி யெழுத்து வாசகமாயிருக்கின் 
றது என்று கூறியது எவ்வாறு பொருந்து மெனின் , அந்த இறுதி 
யெழுத்து நாதத்தைத் தோற்றுவிப்பதுபற்றியுபசாரமாக வாசக 
மாய்க் கூறப்பட்டதென்க. 

( க 2 ) 
( அ - கை . ) இவ்வாறு நாதத்திற்கு வாசகத்தன்மையைச் 
சாதித்துவிட்டு இனிமுன்னர் மேற்கொள்ளப்பட்ட புத்திமுதலிய 
வற்றிற்கு அறிவிக்குந்தன்மை யில்லையென்பதைக் கூறுகின்றர் . 

( க.க ) இந்தக்காரணத்தால் வாசகத் தன்மையானது புத்தி 
யின் சொரூபமாக இருக்கிறதில்லை . மனம் அகங்காரம் என்னுமிவற் 
றின் காரியமாகவுங் கூறக்கூடாது . எதனாலெனில் புத்தி மனம் 
அகங்காரங்களின் காரிய ரூபமான நிச்சயம் , கவனம் , சம்பம்பங் 
களினும் , கரணரூபமான சரீர இந்திரியங்களாகிய விகாரத்தினும் 
வேறாகவே நாதமிருக்கின்றமையால் என்க . இவ்வாறே அவ்வியந் 
தத்தினும் வேறாகவிருக்கின்றதென்பதாம் . 

(உரை .) இந்த வாசகத்தன்மை இந்தக்காரணத்தால் புத்தி 
யின் சொரூபமாயில்லையென்று கூறப்பட்டது , மனம் அகங்காரங் 
களின் சொரூபமாகவுமில்லை . இவ்வாறே அவ்வியத்தத்திற்கும் 
வேறாகவே நாதம் இருக்கின்றது . அவ்வியத்தத்திற்கு அறிவிக்குத் 
தன்மைகிடையாது . எதனாலெனின் , குணத்திற்குக் காரணமாகச் 
சித்திக்கின்றமையாலும் அறிவித்தலென்னுங் காரியத்திற்குக் 
காரணமாவதில் பிரமாணமின்மையாலுமென்க. 

( கங ) 


( கச ) ( இந்தநாதம் ) யாதொரு காரணத்தால் அறிபவர்க 
ளிடம் பொருளினறிவிற்குக் கலப்பின்மை காணப்படுகின்றதோ, 
அந்தக் காரணத்தால் ஒவ்வொரு புருஷனிடமும் வாக்கியம் பத 
மென்னுமிவற்றில் வாசகத்தன்மையுடன் வெவ்வேறுரூபமாயிரு 
ந்து அவ்வியத்தமாயிருக்கின்றமையால் சூக்குமமாயும் , வாசகமா 
யிருக்கின்றமையால் தூலமாயுமிருக்கின்றதென்பதாம் . 


உஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை .) அறிபவர்களிடத்தில் கடத்தினறிவிற்கு ஆடை 
யறிவின் கலப்பின்மை காணப்படுகின்றமையால் , ஒவ்வொரு புரு 
டனிடத்தும் வாக்கியம் பதமென்னு மிவற்றில் வாசகமாக வவ் 
வேறு ரூபமாயிருக்கும் இந்த நாதம் வெளிப்படையாய்த் தோன் 
முது அவ்வியத்தமாயிருக்கின்றமையால் சூக்குமமாயும் , வெளிப் 
படையாய்த் தோன்றி வாசகமாயிருக்கின்றமையால் தூலமாயு 
மிருக்கின்றதென்க . 

( கச ) 
( அ - கை ) வ்வாறு 

நாதசொரூபத்தைக் கூறிவிட்டு 
னியதற்குக் காரணமான மகாமாயையைக் கூறுகின்றார் . 
( கரு ) அவ்வாறே இடையர் பெண்கள் 

குழந்தைகள் 
ஆகிய இவர்களாலும் நாதம் வெவ் வேறாகவே இருக்கின்றது 
என்று அறியப்படுகின்றது . ஆதலால் அந்த நாதங்கள் தோன்று 
தலழிதல் ரூபமான தருமத்துடனிருக்கின்றன வென்பதாம் . 

(உரை ) இவ்விடத்தில் ஒரு புருடனுடைய ஆராய்ச்சிக் 
காலத்தில் அனைவருக்கும் அந்த ஆராய்ச்சியுண்டாகாமையின் , 
ஒருவருக்கொருவர் வேறு வேறான சுபாவத்தையுடையராயும் , 
காரணங்களாயுமிருக்கும் ஆன்மாக்களிடத்து ஒவ்வொரு நிலையி 
னும் வேறுவேறாகவே நாதங்களிறியப்படுகின்றன . பொருள் 
விட 

டயமான அறிவு நாதமின்றி வேறொன்றாலுண்டாகாமையா 
லும் சாஸ்திரத்தாலும் அந்த நாதங்கள் வேறு வேறாக இருக்கின் 
றன வென்பது அறியப்படுகின்றது . இவ்வாறே இடையர் , 
பெண்கள் , குழந்தைகள் , மிலேச்சர் , பிராகிருதச் சொற்களை 
யுச்சரிப்பவர் , நீரினுள்ளிருக்கும் பிராணிகள் ஆகிய இவையனைத் 
தும் எப்பொழுதும் பேசுகின்றன என்று கூறப்பட்டிருக்கின் 
றது . இதனால் தோன்றுதலழிதலென்னும் தர்மங்களையுடையன 
வாயிருக்கின்றன . அஃதாவது இந்த நாதங்களுக்குக் காரியத் 
தன்மை சித்தித்ததென்பது பொருள் . காரியத்தன்மையிருப் 
பது கொண்டு இவற்றிற்கு முதற்காரணமாக ஒன்றைக்கொள்ளல் 
வேண்டும் . இவ்வாறு முதற்காரணமாகச் சித்தித்த பொருளா 
து நாதம் சுவரம் , சுமங்கலை , மாலினி, மகாமாயை , சமனை , 
t நாதமென்பதர்க்குப் பரநாதமென்பது பொருள் . 


நாதகாரிகை . - 


உங்க - 


அநாகதம் , விந்து , அகோஷாவாக்கு , பிரமம் , குண்டலினி தத்து 
வம் , வித்தியாதத்துவம் என்றிவ்வாறாக அந்தந்த ஆகமங்களில் 
கூறப்பட்டிருக்கின்றது . 

( கரு ) 
( அ - கை ) இனி பிறருடைய அபிப்பிராயத்தை அநு 
வாதஞ் செய்து மறுக்கின்றார் . 


( கசு ) சத்தங்களின் இருப்பை யறிந்த சிலர் இது கிரியா 
சத்தியின் நிலையென்று கூறுகின்றனர் . புருடனிடம் வாக்கானது 
சமலாய சம்பந்தத்துடன் இல்லாமையால் இவ்விடத்தில் கிரியா 
சத்தியினும் வேறாகக் கூறப்பட்ட தென்பதாம் . 


(உரை ) ஒவ்வொரு புருடனிடத்தும் வாக்கு சமவாய சம் 
பந்தத்தினாலில்லாமையால் அந்த வாக்கானது நாத முதலியவற் 
றின் முறையாகச் சத்தங்களை யுண்டுபண்னுதல் பொருந்தாது . 
பொருந்துமெனின் , சமவாய சம்பத்தத்திலிருப்பதற்குப் பரிணா 
மத்தன்மை வந்துவிடும் . ஆகையால் சமவாய சம்பந்தத்திலிருக் 
க்கும் கிரியாசத்தியி னவஸ்த்தையாக இந்த வாக்கைக் கொள்ளக் 
கூடாதென்க . 

( கசு ) 


( அ - கை ) இதனையே விரித்துக் கூறுகின்றார் .. 


( கஎ -- கஎஇ ) புருடன் விகாரமில்லாதவன் . அவனுடைய 
சத்தியும் விகாரமில்லாதது . ஆகையால் அவ்விரண்டும் அநேக 
விதமாக இருப்பதற்கு உரியனவாக ஆவனவல்ல . ஆகுமெனின் , 
விகாரமுடையன வெனப் பட்டுச்சேதனத் தன்மையின்றிச் சடத் 
தன்மையுடையன வெனப்படும் . ஆகையால் புருடன் அவனு 
டைய சத்தியென்னும் இரண்டின் வேறான குண்டனீதத்துவ 
மானது நாதத்திற்கு முதற் காரணமாகச் சித்தித்ததென்பதாம் . 


( உரை ) புருடனிடத்தில் சமவாய சம்பந்தமாயில்லாமையால் 
ஒவ்வொரு புருடனிலும் அவனுடைய சத்தியிலும் வேறான 
குண்டனீ தத்துவமானது நாதத்திற்குக் காரணமாகச் சித்தித் 

( கஎ.கஎஇ ) 


தது . 


உச 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ- கை ) இவ்வாறாயின் பரிணாமத்தை யுடைய அசுத்த 
-மாயையே நாதத்திற்கு முதற்காரணமாக இருக்கட்டுமென்பார்க் 
குக் கூறுகின்றார் . 


மாயையானது 


( கஅ ) மகா 

சடமாயிருப்பினும் சுத்தமா 
யிருத்தலால் , அசுத்த மாயையினும் வேறாயும் , அசுத்தமாயைக்கு 
மேலிருப்பதாயு முள்ள அந்தச் சுத்தமாயையே நாதத்திற்கு 
முதற்காரணமாகக் கூறப்பட்டதென்பதாம் . 


மகாமாயை 


(உரை ) இவ்வாறே அசுத்தமாயைக்குமேல் 
யுண்டென்று நூல்களிற் கூறப்பட்டிருக்கின்றது . 


(கஅ ) 


( அ -- கை ) இந்தச் சுத்தமாயையானது சுத்தாத்துவாவிற்கு 
முதற்காரணமா யிருக்கின்றதென்பது ஆகமப்பிரமாணத்தால் சித் 
தித்துள்ளதெனக் கூறுகின்றார் . 


( க்க ) வித்தியேசுவரர்களுக்குப் போகத்தைக் கொடுக்கக் 
கூடிய சுத்த வித்தியா தத்துவமும் , புவனமும் , அத்துவாவாக 
ஆகமங்களில் கூறப்பட்டிருக்கிறது . வித்தியேசுவரர்களுடைய 
அபரமுத்தியின் பொருட்டுச் சுத்தாத்துவாவிற்கு முதற்காரண 
மாகச் சுத்தமாயையாகின்ற தென்பதாம் . 

( ககூ ) 


( க + இ ) - வாக்குப்பிரமத்தில் தேர்ச்சி யடைந்தவன் சித்பிர 
மத்தை யடைவானென்று கூறுகின்றனர் என்பதாம் . 


(உரை ) இவ்வாறே “ சத்தப் பிரமத்தில் தேர்ச்சியடைந்த 
வன் மேலான பிரமத்தை யடைகின்றான் என்று பிறருங்கூறு 
கின்றனர் , 

( க + இ ) 


( 20 ) ( அன்றியும்) சித்தி , பாமுத்தி , கிரியை யென்னு மிம் 
மூன்றும் நாதஞானத்தால் சித்தித்திருக்கின்றன வென்று கூறு 
கின்றன சென்பதாம் . 


நாதகாரிகை . 


2. சக 


1. 


( உரை ) வட மொழி மூலத்தில் கூறுகின்றாரென்பதில்லை , 
உரையிற் சேர்க்கப் பட்டிருக்கின்றது . இவ்வாறாயினும் , நாத 
ஞானத்தினாலேயே பர முத்தி சித்திக்கும் பொழுது தீக்கை முத் 
தியைக் கொடுக்கு மென்று சுவாயம்புவம் முதலிய ஆகமங்களில் 
எவ்வாறு கூறப்பட்ட தெனின் , நாத ஞானமும் தீக்கைக்கு அங் 
கமாக விருந்து கொண்டு முத்திக்குச் சாதனமாயிருக்கின்றது 
பற்றி. யென்க . தீக்கையில்லாத தனிமையான நாத ஞானத் 
திற்கு முத்திக்குச் சாதனமாயிருக்குந் தன்மை 

கிடையாதென்று 
பின்னர்க் கூறப்போகிறோம் . 

( உ O ) 


( அ - கை ) அன்றியும் தூலமாயும் , பாச ரூபமாயும் , மா 
யா காரியமாயு மிருக்கும் சத்தத்திற்குச் சிவன் முதலிய சுத்தப் 
பொருள்களை யறிவிக்குந் தன்மை கிடையாது . ஆகையால் மந் 
திர தந்திர ரூபமாயும் சுத்தமாயுமிருக்குஞ் சத்தத்திற்குங் காரண 
மாக இந்த மகா மாயை சித்தித்ததென்று கூறுகின்றார் . 

( 20 வ ) மந்திர முதலியவற்றிற்குக் காரணமாயிருப்பதால் 
என்பதாம் . 


(உரை ) ஆகவே தணல் போன்ற இந்தச் சத்தங்களில் 
தோன்றுகின்ற அக்கினி போன்ற சூக்கும் மானமந்திர சத்தங்கள் 
காரியத்தைச் செய்கின்றவையாக ஆகின்றன வென்று ஸ்ரீ மதங் 
கம் முதலியவற்றில் கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் முன் 
னர்க் கூறப்பட்ட நாதம் அந்த மகாமாயையின் காரியமாயிருக் 

( உ O வ ) 


கின்றது . 


(உக ) மகா மாயையின் காரியமான இந்த நாதமானது இச் 
சை ஞானம் கிரியை யென்னும் மூன்றினின்றும் வேறு பட்டி 
ருப்பதால் அராகம் வித்தை கலை யென்னுஞ் சட்டைகளின்றும் 
வேறு பட்டிருக்கின்ற தென்பதாம் . 


(உரை ) அராகம் வித்தை கலை யென்னுமிவை தமது காரி 
யங்களுக்காக உண்டாயிருக்கின்றமையானும் , பிறிதொரு காரி 
யத்தை யுண்டு பண்ணு மென்பதற்குப் பிரமாண மின்மையா 


கசு 


உஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


னும் , உண்டுபண்ணு மென்னில் அநேக தத்துவங்கள் வேண்டு 
வதின்றாய் முடியுமாதலானும் , இந்த நாதம் அராகம் முதலிய 
வற்றின் வேறு என்க . 

( உக ) 


( உஉ) மகா மாயையினின்று முண்டான நாதந்தான் உண் 
மையான வாசக மென்பது பொருந்தும் . தூலமாயுள்ள மந்திர 
தந்திர ரூபமான சத்தங்கள் நாதத்தினால் தொழிற் படுகின்றமை 
யாலென்பதாம் . 


( உரை ) தூலமான சத்தத்திற்கோ வெனில் , நாதத்தைத் 
தோற்றுவிக்கின்றமையால் வாசகத் தன்மை யுண்டென்பது முன் 
னர்க் கூறப்பட்டது . 

( உஉ ) 


( அ - கை ) இதனையே முடித்துக் காட்டுகின்றார் . 


(உங ) அந்த வாக்குச் சத்தியானது ஒவ்வொரு புருட 
னிடத்தும் வேறு வேறாயிருந்து கொண்டு வாசகமாயிருக்கின்ற 
மையால் உள்ளே வாசகக் கூட்டத்தைத் தோற்று வித்து வெளி 
யிலுந் தோற்றுவிக்கின்றது என்பதாம் . 

( உக ) 


( உச ) தூலமான சத்தங்களால் தோன்றுவதாயும் , நாத 
ரூபமாயுமுள்ள சூக்குமத்தொனிகள் , பொருளினால் வேறு பட்ட 
அறிவை யுண்டு பண்ணி 

சனங்களுடைய தொழிலை விருத்தி 
செய்கின்றன வென்பதாம் . 


(உரை ) இந்த முறையாக மந்திர சத்தங்களும் சிவன் முத 
லிய பொருள்களை அறிவிக்கின்றன வென்பது கூறப்பட்டதா 
கும் . 

( உச ) 


நாராயண 


(உடு ) இவ்வாறு 

கண்டரின் புதல்வரான 

ன ஸ்ரீ 
பட்டராம கண்டர் காச்மீர தேசத்தில் இருபத்தைந்து சு 
கங்களுடன் இந்த நாத காரிகை யென்னும் நூலைச் செய்தாரெ 
ன்பதாம் . 

(உடு ) 


நாதகாரிகை , 


உசக 


சிரேஷ்டர்களான ஆசிரியர்களால் பிரார்த்திக்கப்பட்ட 
அகோர சிவாசாரியாரால் இந்த நாத காரிகைக்குப் பரஜன்யை 
யென்னும் வியாக்கியானஞ் செய்யப் பட்டது , 


நாதகாரிகை மூலமும் 


விருத்தியுரையும் 


முற்றுப்பெற்றன . 


சிவபெருமான் றிருவடி.வாழ்க . 


ப 


பட்ட 


சிவமயம் 
ஸ்ரீ ஸத்யோஜ்யோதி சிவாசாரியரால் செய்யப்பெற்ற 
மோக்ஷகாரிகை மூலமும் , 

இதற்கு 
ஸ்ரீ பட்டராமகண்டரால் செய்யப்பெற்ற 

விருத்தியுரையும் . 


( தமிழ் மொழிபெயர்ப்பு ) 

உரைமங்கலம் . 


. 


( க - உ ) சித்தாந்த சாத்திரத்திற்கு முடிவான பொருளுடன் 
வழிகாட்டியவராயும் , ஆசிரியராலும் பூசிக்கத் தகுந்தவராயுமுள்ள 
ஸத்யோஜோதி சிவாசாரியரையும் , பிரகஸ்பதி சிவாசாரியரையும் , 
போகமோக்ஷங்களைத் தருபவரான சங்கரரையும் , போகமோக்ஷங் 
களின் பொருட்டு வணங்கி , மோக்ஷகாரிகைக்குச் சுருக்கமாக 
உரை செய்கின்றேன் என்பதாம் . 

( க - உ) 


நூல் 


( அவதாரிகை ) இசௌாவாகமத்தினால் சித்தித்தனவாயுள்ள 
சாதனத்துடன் கூடின போகமோக்ஷமிரண்டனையும் கூறுகின்றே 
னென்ற மேற்கோளில் , போககாரிகையில் " சுக , துக்க , மோக 
ரூபமான புத்தியின் சொரூபத்தால் சம்மந்திக்கப்பட்ட சைதன் 
னியத்தோற்றமே போக்தாவின் போகம் ” என்பது முதலியவற் 
றால் போகமும் , போக்தாக்களான பசுக்கள் சுதந்திரமில்லாதவ 
ரென்பதும் , அந்தப்பசுக்களுடைய போகத்திற்குச் சாதனமாயும் , 


உசசு 


அஷ்டப்பிரகரணம் . 


காரியம் , காண முதலியவற்றின் ரூபமாயும் , உள்ள பூமி முதல் 
கலையீறான உலகமும் , உலகத்திற்கு முதற்காரணமான மாயையும் 
ஆகிய இவை கூறப்பட்டன . இந்த நூலில் இப்பொழுது 
போகம் சித்திப்பதின் பொருட்டுள்ள அந்தப் போகசாதனம் 
தானாகவே தொழிற்படுகின்றதா ? அல்லது , கருத்தாவினால் 
ஏவப்பட்டுத் தொழிற்படுகின்றதா ? என்னுங் கேள்வியில் , போக 
காரிகையிற் கூறப்பட்ட போகசாதனத்தின் வேறான சாதனமான 
கருத்தாவினிலக்கணம் கூறப்படுகின்றது . 


ழல்ம் . 


( க - உ ) மலசம்பந்தமற்றவராயும் , எல்லாவற்றையுமறிபவரா 
யும் , எல்லாவற்றையுஞ் செய்பவராயும் , வியாபகராயும் , சகளரா 
யும் , நிஷ்களராயும் , நாசமற்றவராயும் , தனது இச்சையின் வழி 
காரியத்தைச் செய்பவராயும் , அளவற்ற ஐசுவரியத்தையுடைய 
வராயுமுள்ள பரமசிவன் போகிகளினுடைய போகத்தின் பொருட் 
டுத் தனது சத்திகளால் மாயையைக் கலக்கி உலகத்தை விசித் 
திரமாகச் செய்கின்றார் என்பதாம் . 


(உரை ) மாயையை முதற்காரணமாகக் கொண்டதாயும் , 
போகசாதனமாயும் அறியப்படாத கருத்தாவையுடையதாயும் 
உள்ள உலகம் , விசேட ஞானக்கிரியைகளையுடைய கருத்தாவை 
யுடையது ; வேறு வேறான காரியமாயிருத்தலால் ; குயவன் 
முதலியோராற் செய்யப்பட்ட கடம் முதலியவற்றைப் போலும் 
என நிச்சயிக்கப்பட்டது . 


பக்கமான உலகில் வேறு வேறான காரியமாயிருத்தலால் 
என்னும் ஏது இல்லை . ஆதலால் , ஏது சித்திக்காமையாகிய அசித் 
தம் என்னுங் குற்றம் உண்டாகாதோ வெனின் ; உண்டாகாது . 
யாது யாது அவயவங்களுடன் கூடியிருக்கின்றதோ , அது அது 
காரியமா யிருக்குமென்னும் * வியாத்தியால் இவ்வுலகத்திற்குக் 
காரியத்தன்மை சித்திக்கின்றமையாலென்க . 


து அடித்ததன்று - உடனிகழ்ச்சி . 


மோக்ஷகாரிகை . 


உசஎ 


அறியப்படாத கருத்தாவையுடைய வனத்திலுள்ள பூக்கள் 
முதலியயாவுமே பக்கமாயிருக்கின்றமையால் வியபிசாரம் கிடை 
யாது . வியபிசார மாவது : - துணி பொருளில்லாதவிடத்தும் ஏது 
விருத்தல் . வனத்திலுள்ள பூக்கள் முதலியன ஒருவனாலுண்டு 
பண்ணப்படாமையின் அவற்றில் கருத்தாவையுடையது என்னுந் 
துணி பொருளில்லை . வேறு வேறான அவயவங்களுடன் காரியமா 
யிருத்தல் என்னும் ஏது இருக்கின்றதென்பது பூருவ பக்கம் . 
வனத்திலுள்ள பூக்கள் முதலியயாவுஞ் சேர்ந்து பக்கமாயிருக் 
கின்றமையால் அந்தக் குற்றமில்லையென்பதாம் . 


வனத்திலுள்ள பூக்கள் முதலிய யாவும் பக்கமாயிருப்பது 
கொண்டே விபரீத வியாத்தி யில்லாமையால் விருத்த மென்னுங் 
குற்றமுமில்லை . விருத்தமாவது : கருத்தா உண்டென்று சா 
தித்தற்குரிய ஏதுவே கருத்தா இல்லை யென்று சாதிப்பதாகும் . 


திருட்டாந்தத்தில் குயவன் அஞ்ஞானத்தோடு கூடினவனா 
தலால் , உலக கருத்தாவும் அஞ்ஞான முடையனெனப்பட்டு எல் 
லாமறிபவன் என்னும் நம்முடைய எண்ணங் கெடுமோ வெனின் ; 
கெடாது . எதனாலெனின் , குயவனும் மல சம்பந்த மில்லாதவ 
னாகவே யிருக்கின்றான் ; அவனுக்கும் தன் காரியத்தைச் செய் 
யும் விஷயத்தில் அஞ்ஞான சம்பந்த மில்லாமையா லென்க . அவ 
னிடத்தில் அஞ்ஞானமாவது , மயக்கமாவது இருப்பின் குடத் 
தைச் செய்ய மாட்டான் . அஞ்ஞான மிருப்பின் , செங்கல்லைக் 
கொண்டு சில அவயவங்களற்ற குட முதலியவற்றைக் காரியத் 
திற்கு உபயோகப் படாதவாறு செய்வன் . ஆகையால் , எல்லா 
அவயவங்களோடும் கூடிய குடத்தைப் பார்த்துக் குயவன் நல்ல 
அறிவுடன் கூடினவனென்று அநுமானஞ் செய்யப் படுகின்றான் . 
அஞ்ஞான முடையவனாயும் , மயக்க முடையவனாயும் இருப்பவ 
னாகக் குயவனை நாம் அநுமானஞ் செய்கிறதில்லை . அவ்வாறே, 
ஈசுவானும் உலக ரூபமான தனது காரியத்தால் அநுமானஞ் 
செய்யப்பட்டு மல சம்பந்த மில்லாதவனாகவே அநுமானஞ் 

ஞ் செய் 
யப் படுகிறான் , ஆகையால் , ஈசுவரன் முற்றறிவுடையவன் என் 
னும் நம்முடைய எண்ணத்திற்குக் கேடு நேரிடாதென்க . 


உசஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


குயவனுக்குத் தனது காரிய விஷயத்தில் அஞ்ஞான மில்லை 
யாயினும் , வேறு விஷயத்தில் அஞ்ஞான மிருக்கின்றதே யெ 
னின் ; இருக்கட்டும் . குடம் செய்யும் விஷயத்தில் அஞ்ஞான 
மில்லை யென்பதை மாத்திரம் எடுத்துக் கொண்ட விஷயத்தில் 
திருஷ்டாந்தமாகக் கொள்ளவேண்டும் . இவ்வாறே , ஈசுவரனுக் 
கும் தனது காரியத்தினும் வேறான விஷயத்தில் அஞ்ஞான முண் 
டெனச் கொள்ளலாகாது . எதனாலெனின் , அவனுக்குக் காரிய 
மாயும் , போக மோக்ஷங்களுக்குச் சாதனமாயு மிருக்கும் உலகத் 
தினும் வேறாக ஒரு காரியமுமில்லாமையாலென்க . வேறொன்று 
மில்லையென்று எவ்வாறு கூறுவது ; இருக்கிறதென்றே கூறு 
வோமே யெனில் ; இருக்கட்டும் . இருக்குமாயின் , அது போக 
சாதனமாயிருப்பின் காரியம் காண முதலியன போல் காரியமாக 
வே யாகும் . போக சாதனமாயில்லையாயின் , 

அது பயனற்றி 
ருத்தலால் அதை யறியாதிருத்தல் முயற்கொம்பை யறியாதி 
ருப்பது அலங்காரமாவது போல் அலங்கார மாகும் . இவ்வா 
றே “ எவனொருவன் தள்ளக் கூடியவை கொள்ளக் கூடியவை 
யென்று ஒப்புக் கொள்ளக் கூடிய பதார்த்தங்களை அறிகின்றா 
னோ, அவனே பிரமாணமாக ஒப்புக்கொள்ளப்படுவன் . இவ்வா 
றன்றி , இவ்விரண்டினுளகப்படாத எல்லாவற்றையுமறிபவன் 
பிரமாணமாகக் கொள்ளப்படான் என்று பிறருங் கூறுகின்ற 
னர் . ஆகையால் , உலகத்தினின்றும் வேறாக ஒன்று மில்லாமை 
யால் உலக கருத்தா சர்வஞ்ஞனாகவும் , சர்வ கருத்தாவாகவு 
மிருக்கின்றான் , குயவனுக்கும் தனது காரியத்தில் சர்வஞ்ஞத் 
தன்மையும் , சர்வகர்த்திருத்தன்மையும் சித்திக்கின்றன . அவ 
னுக்கு ஒரு அம்சத்திலாவது குடத்தைச் செய்யும் விஷயத்தில் 
அஞ்ஞானமாவது சத்தியின்மையாவது இருக்குமாயின் குடமுண் 
டாகாது . அவ்வாறே , ஈசுவரன் குயவனைப்போல் தனது காரியத் 
தில் வியாபகமாயிருப்பதால் ( எவ்விடத்தும் ) வியாபகனாய் இருக் 
கின்றான் ; காரியம் ( எவ்விடத்தும் ) வியாபகமாயிருக்கின்றமையா 
லென்க . 


குயவனும் தனது காரியமான பெருத்த வயிறு முதலிய கடத் 
தின் அவயவங்களில் வியாபியா மலிருப்பானாகில் , மலைக்குக் குய 


மோக்ஷகாரிகை . 


உசுகூ 


வன் கருத்தாவாகமாட்டாதலாறு போலக் கடத்திற்கும் கருத்தா 
வாகமாட்டான் . 


ஈசுவரனுக்குக் காரியமிருத்தலால் சரீரமுமிருக்கவேண்டு 
மெனின் , இந்தச் சங்கை பொருந்தாது . குயவன் முதலியவர் 
களுக்கும் தனது தேகத்தைத் தொழிற்படுத்துங் காரியம் 
வேறொரு தேகத்தைக் கொண்டு நிகழுகிறதாகக் காணப்படுகிற 
தில்லை . அதுபோல் , தனது சரீர ரூபமான உலகத்தைத் தொழிற் 
படுத்து தற்கு வேறொரு சரீரம் ஈசுவரனுக்கு வேண்டியதில்லை . 


குயவனுக்குத் தன் சரீரத்தின் றொழிற்பாடு இச்சையினால் 
நிகழ்கின்றதெனின் , அஃதுண்மை . இச்சையினால் காரியங்கள் 
நிகழ்வது பற்றியே காரியக்கூட்டங்களனைத்தும் ஈசுவரனையே 
காரணமாகக்கொண்டு இருத்தலால் உலக கருத்தாவும் இச்சைக் 
குப் பின்னர் காரியத்தைச் செய்பவராக அநுமானஞ் செய்யப் 
படுகிறார் என்பது பற்றிக் குற்றமில்லை. 


இச்சையும் மனத்தின் றொழிலாதலால் உலக கருத்தாவுக்கு 
அது எவ்வாறு பொருந்து மெனின் , இந்தக் கேள்வி பொருந் 
தாது . நமக்கும் இச்சையானது மனத்தின்றொழிலன்று , ஞான 
சத்தி புத்தியினிடத்துத் தோன்றுமாறுபோல , மனத்தினிடத்துத் 
தோன்றும் கிரியாசத்தியே இச்சையென்று மந்திரவார்த்திகடீ 
கையில் நம்மால் கூறப்பட்டிருக்கின்றது . எவ்வாறெனின் , “ சத்தி 
ரூபமான அவருடைய மனத்திற் றோன்றுகின்ற கிரியாசத்தியே 
இச்சையாகும் என்பதாம் . 


ஆகையால் , ஈசுவரன் மறைக்கப்படாத சத்தியையுடைய 
வனாயிருத்தலால் , அவனுக்குத் துணை வேண்டியதில்லை . வேறு 
சரீரத்தைத் துணையாக வேண்டாது இச்சையினால திட்டிக்கப் 
பட்ட சரீரத்தின் றொழிற்பாட்டிற்குக் கருத்தாவாயிருக்குந் 
தன்மை இச்சைக்குக் காணப்பட்டிருக்கிறது . மண் முதலிய 
வற்றாலுண்டான வெளியிலுள்ள கட முதலியவற்றில் கருத்தா 
வாயிருக்குந்தன்மை காணப்படவில்லையேயெனின் , அஃதுண்மை . 


உரு 


அஷ்டப்பிரகரணம் . 


அதுபற்றியே உலகம் ஈசுவரனால் அதிட்டிக்கப்படுவதாயிருத்த 
லால் அவனுக்குச் சரீரம் போல் அநுமானஞ் செய்யப்படு 


கின்றது . 


இந்தக்காரியம் காணப்படுதலால் ஞானசத்தி , இச்சாசத்தி , 
கிரியாசத்திகளின் நிறைவே ஈசுவரனுக்கு உண்டென அநுமானஞ். 
செய்யப்படுகின்றது . ஆகையால் கலை , அராகம் , வித்தை முதலிய 
மாயா சரீர சம்பந்தம் ஈசுவரனுக்கில்லை . உண்டென்னில் , ஈசு 
வாத் தன்மைக்குப் பிறழ்ச்சி நேரிடும் . சகளராயும் , திட்களராயும் 
உலக கருத்தா விளங்குகின்றாரென்பது பின்னர் வெளிப்படை 
யாக விளங்கும் . அன்றியும் , அறியுந்தன்மை முதலிய சத்திகளின் 
சேர்க்கையால் ஆன்மாவைப்போல் நாசமற்றவராயுமிருக்கின்றார் . 
ஆனமாக்களுக்கு அநேகமாயிருக்குந் தன்மையும் , வியாபகமா 
யிருக்குந் தன்மையும் போக்காரிகையிற் சாதிக்கப்பட்டிருக்கின் 
றன . ஆகையால் ஈசுவரன் வியாபகராயுமிருக்கின்றார் . 

கடம் , ஆடை முதலிய அநேக காரியங்கள் அநேக கருத் 
தாக்களையின்றிச் சித்திக்காதவாறுபோல் , பூமி முதல் கலை யீறான 
அநேக தத்துவக்கூட்டங்கள் உலகமென்று சொல்லுதற்குரிய 
காரியங்களாயிருக்கின்றமையால் , உலக கருத்தாக்களும் அநேகர் 

ருக்கவேண்டுமென்று ஊகிக்கலாமெனின் ; உண்மை . பூமி 
முதல் கலையீறாகவுள்ள அனைத்தும் போகரூபமான ஒரே பிரயோ 
ஜனமுடையதாக ஆகாதாயின் நீ கூறியது பொருந்தும் . அவ் 
வாறே , “ கலையினால் சாமர்த்தியத்தையடைந்த சைதன்யத்தை 
யுடையவனாயும் , வித்தையினாலறிவிக்கப்பட்ட விடயங்களையுடை 
யவனாயும் ” என்பது முதலிய இடங்களில் கூறப்பட்டிருக்கின்றது ,. 
மேடை முதலியன வேறு வேறாயிருப்பினும் ஒரே பயனுடையன 
வாக இருந்து ஒரே கருத்தாவினால் செய்யப்பட்டிருக்குமாறு 
போலக் கலை முதலிய அனைத்தும் போகமென்னும் ஒரே பய 
னுடையனவாய் ஒரே கருத்தாவினால் தோற்றுவிக்கப்பட்டன 
வன நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது . 

அந்த ஒரு கருத்தாவே எல்லா உலகங்களையும் தோற்று 
விக்கின்றமையால் அளவற்ற ஐசுவரியத்தை யுடையவன் என் 


மோக்ஷகாரிகை , 


உருக 


றும் , பரோபகாரத்தின் பொருட்டே பிரவிருத்திக்கின்றமையால் 
பரம் சிவனென்றும் மூலத்திற் கூறப்பட்டவாறாம் . எனவே , இத் 
தகைய தருமத்துடன் கூடியிருக்கின்றவன் சிவன் என்பது பிரமா 
ணத்தினால் நிச்சயிக்கப்பட்ட தன்க, 

( க.உ. ) 


( அ - கை ) இவ் விடயத்தில் 
கூறுகின்றார் . 


சரங்கியர் கொள்கையைக் 


ே 


(ங ) பலநிற முடைய நூலிலிருந்து பலநிறமுடைய ஆடை 
தோன்றுவதாகக் காணப் பெற்றிருக்கின்றது . சங்கரரிடமிருந் 
துண்டாவதாகக் காணப்படுவதில்லை . இவவாறே , பலவேறு 
வகையான உலகமும் பலவேறு வகையான வித்தினின்றும் உண் 
டாயிற்றே யன்றிச் சங்காரிடமிருந்துண்டாவதில்லை என்பதாம் . 


(உரை ) ஆடைக்குக் கருத்தாவான சேணியனை மறைத்து 
நூலிலிருந்து ஆடையுண்டாவதாக நாங்கள் கூறவில்லை . அவ் 
வாறு கூறின் , அநேக விரோதம் நேரிடுமாகையாலென்க . ஆனால் 
சேணியன் இருப்பினும் உலக கருத்தா சிவன் என்பதற்குக் கூறப் 
பட்ட காரியத்தன்மை யென்னும் ஏது ஆடை யென்னும் திருட் 
டாந்தத்திலிருந்தும் சேணியனிடமிருந்து தோன்றாமையால் 
வியாத்தி சித்திக்காமல் பிறழ்ச்சி நேரிடும் . ஆடை நூலிலிருந் 
துண்டாவது போல் , உலகம் மாயையிலிருந்துண்டாவ தென்பது 
பொருந்தும் . முதற் காரணத்தையின்றிக் காரியம் உண்டாகாதா 
கையா லென்க . 


( ங ) 


( அ -- கை ) காரியமானது கருத்தாவினிடமிருந்து தோன்று 
கிறதில்லை யென்னுங் குற்றம் நேரிடாதெனக் கூறுகின்றார் . 


ரு) 


சடமாகிய ! நூலென்னும் முதற் காரணமானது 
சேணியயனுடைய ஞானக்கிரியைகளையின்றி ஆடைக்குக் காரண 
மாகக் காணப்படவில்லை . அது போல் சடமாயும் , முதற்காரண 
மாயுமிருக்கும் மாயையானது ஈசுவரனுடைய ஞானக்கிரியைகளை 
யின்றி உலகத்திற்குக் காரணமாக ஆகாது என்பதாம் . 


உருஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) நூல் முதலியன முதற் காரணமாயிருப்பினும் 
ஆடை முதலியவற்றைச் செய்யும் விசேட ஞானக்கிரியைகளு 
டன் கூடின சேணியனையின்றித் தனது காரியத்தைத் தோற்று 
விப்பதாகக் காணப்படுவதில்லை . இதனால் காரியமனைத்தும் 
முதற் காரணத்தோடு கூடிய கருத்தாவினால் வியாபிக்கப் படுவன 
வாய்ச் சித்தித்தன . உலகமும் முதற்காரணத்தை யுடையதா 
யிருப்பதாலும் , காரியமாயிருப்பதாலும் கருத்தாவை யுடைய 
தென்பது சித்திக்கின்றது . 


( அ -- கை ) இனி மீமாம்சகமதத்தை யநுசரித்து உலகத் 
திற்குக் கருத்தா வுண்டென்று கூறுதல் சித்த சாதன மென்னும் 
குற்றமாகுமென்று கூறுகின்றார் . சித்தசா தனம் - சித்தித்ததைச் 
சாதித்தல் . 


( சு ) பலவிதமான கன்மங்களினால் உலகமும் பலவிதமாக 
இருக்கும் . கன்மத்தினாற்றான் புருடனுக்குப் பலனுண்டாகின் 
றது . ஆகையால் , ஈசுவரன் செய்யக் கூடியது எது வென்று 
பிறரொருவர் கூறுகின்றனர் என்பதாம் . 


( உரை ) காரியமாயிருத்தலால் கருத்தாவை மாத்திரங் 
கொள்ளல் வேண்டும் . தருமா தரும ரூபமான 

கன்மமே 

உழு 
தல் ரூபமான கன்மம்போல் காரியத்தை யுண்டுபண்ணு மென்பது 
உங்களாலும் ஒப்புக் கொள்ளப்பட்டது . ஆகையால் , வேறொரு 
கருத்தாவை எதற்காக அதுமானிக்க வேண்டும் . 


( எ ) இது உண்மை . ஆயினும் , இந்தக்கன்மமானது சட 
மாகக்காணப்பட்டிருக்கின்றது . ஆகையால் உழுதல் முதலியன 
போல அறிவுள்ள கருத்தாவைத் துணையாகக் 

கொண்டிருக் 
கின்றது என்பதாம் . 


(உரை ) உழுதல் முதலிய தொழில்கள் அறிவுடைய கருத் 
தாவையின்றிப் பலத்தையுண்டுபண்ண மாட்டா ; புருடர்களின் 
பொருட்டுப் போகங்களைக் கொண்டுவந்து கொடுப்பதற்குச் 


மோக்ஷகாரிகை . 


உரும் 


சாமர்த்தியமுடையனவாகவுமில்லை. 

கவுமில்லை . * இவ்வாறே , தருமா தருமங் 
களும் கன்மமாயிருக்கின்றமையால் தன் பலனைக் கொடுப்பதற் 
காக விசேட ஞானத்துடன் கூடினவனாயும் , அநுமானத்தினால் 
முன்னர்ச்சித்திக்காதவனாயுமுள்ள உலக கருத்தாவைச் 

சாதிக் 
கின்றமையால் சித்த சாதனமென்னுங் குற்றமில்லை யென்க . ( எ ) 


( அ - கை ) காணப்படும் ஒன்றைக் கொள்ளுதல் பொருக் 
தும் . 

காணப்படாத தொன்றைக் கொள்ளுதல் பொருந்தாது 
என்பார் கூற்றைக் கூறுகின்றார் . 


( அ ) அநேக சேதனர்களான புருடர்களுடன் கூடின 
மாயையே உலகத்தைத் தோற்றுவிக்கும் . பரமேசுவரரால் என்ன 
பிரயோஜனம் ? என்று சிலர் கூறுகின்றனர் . அது சரியன்று 
என்பதாம் . 


உரை ) உழுதல் 

உழுதல் முதலியன பலர் கூடிச் செய்யப்படுவன 
வாய்க் காணப்படுவதுபோல் , அறிவுடைய புருடர்கள் பலர் கூடி 
மாயையினின்று கலை முதலிய காரியங்களைத் தோற்றுவித்தல் 
கூடுமாகையால் , உலகம் அநேக கருத்தாக்களையுடையதாயிருக் 
கும் . வேறு கருத்தா உண்டென்று சாதித்தல் , காணப்படுவதை 
இழத்தல் காணப்படாததைக் கொள்ளுதல் என்னுங் குற்றங்கட் 
கிடனாம் . இவ்வாறு கூறும் பிறருடைய கூற்றுப் பொருந்தா 
தென்க . 


பிரகுருதி , புருடன் என்னும் இரண்டின் 

பொதுவான 
சம்பந்தம் மாத்திரம் புருடர்களுக்குக் கலை முதலிய காரியங்களைத் 
தோற்றுவிப்பதற்கு ஏதுவாயிருக்கின்றதா ? அல்லது , போக்ய 
போத்திரு இலக்கணமான விசேட சம்பந்தம் புருடர்களுக்கு 
அக்காரியங்களைத்தோற்றுவிப்பதற்கு ஏதுவாயிருக்கின்றதா ? ( அ ) 


உழுதற்றொழில் பலன் தருவதற்குமாத்திரம் உவமையாகும் . 
தொழிலின் நிகழ்ச்சிக்கு உவமையாகாது . நிகழ்ச்சிக்கும் உவமை 
யாகக்கொள்ளின் , வினை செய்த உயிரே வினையின் பலனைத் 
தோற்றுவிக்குமென்றாகிக் குற்றமாகுமென்க. 


உருச 


அஷ்டப்பிரகரணம் . 


( கூ ) ( அவற்றுள் ) பிரகிருதி புருடன் என்னும் இவற்றின் 
சாமான்ய சம்பந்தமே உலகத்தைத் தோற்று விப்பதில் காரண 
மென்னில் , எப்பொழுதுமே கலை முதலிய காரியங்களுண்டாக 
வேண்டும் என்பதாம் . 


(உரை ) பிரகிருதி , புருடன் என்னும் இவ்விரண்டும் வியா 
பகமாயிருக்கின்றமை பற்றி கைவல்ய நிலையிலும் அவ் விரண்டும் 
சேர்ந்திருத்தலால் சம்பந்தம் மாத்திரமிருப்பது கொண்டு கலை 
முதலிய காரியங்கள் எக்காலத்தும் உண்டாகும் நிமித்தமாக 
முத்தி என்பதில்லாமற் போய்விடும் என்க . 


( அ - கை ) இனி இரண்டாவது பக்ஷத்தைப் பற்றிக் கூறு 


கின்றார் . 


( க ) பிரகிருதி , புருடன் என்னும் பாண்டின் போக்ய 
போக்திரு இலக்கணமான சம்பந்தம் கலை முதலிய காரியங்களை 
உண்டுபண்ணுதற்குக் காரணமென்னில் , காரணமின்றி ஒரு காரிய 
மும் ஓரிடத்துங் காணப்படாமையால் போக்ய போகதிருசம்பந் 
தத்திற்குக் காரணமொன்று கூறவேண்டும் என்பதாம் . 

( உரை ) பிரகிருதியானது பிரகிருதி சொரூபமாகவே 
இருந்துகொண்டு போக்கியமாயிருக்கவில்லை . புருடனும் புருட 
சொரூபமாகவே இருந்து கொண்டு போக்தாவாயிருக்கவில்லை . 
இருப்பின் , எக்காலத்தும் போக்தாவெனப்பட்டு முத்தியென்ப 
தில்லையாய் முடியும் . ஆகையால் , கலை முதலிய காரியங்களின் 
வாயிலாக பிரகிருதி போக்கியமாயும் , புருடன் போக்தாவாயும் 
ஆகின்றன . ஆகவே கலை முதலியவற்றின் உற்பத்தியாலுண் 
டானதாயும் , சையோக ரூபமாயும் , பிரகிருதி . புருடர்களின் 
போக்கிய போக்திரு ரூபமான சம்பந்த விசேஷமாயுமிருக்கும் 
அந்தக்கலாதிகளின் சம்பந்தத்திற்குக் கருத்தா ஒருவன் வேண் 
டும் . கருத்தாவின்றிக் காரியம் சம்பவிக்காதென்று கூறப்பட் 
டிருக்கின்றமையாலென்க. 

( க ) 


( அ - கை ) பிரகிருதிக்கும் , புருடனுக்குமே இவ்விடத்தில் 
கருத்தாவாயிருக்குந் தன்மையைக் கொள்ளுவோம் . வேறு ஒரு 


மோக்ஷகாரிகை . 


கருத்தாவைக் கொள்ளுவதால் பயன் யாதெனின் , இந்தக்கொள் 
கை பொருந்தாது என்று கூறுகின்றார் . 

( க 0 இ ) புருடன் தானாகவே சக்தனாகவில்லை. பிரகிருதி 
யானது புருடனைக் குறித்துச் செல்கிறதில்லை என்பதாம் . 


( உரை ) : புருடன் அசக்தனாயிருக்கின்றமையால் , தானாகவே 
பிரகிருதியினின்றும் கலை முதலிய காரியங்களைத் தோற்றுவிப்ப 
தற்குச் சாமர்த்தியமுடையவனாக ஆகமாட்டான் . பிரகிருதி அறி 
வற்றதாயிருக்கின்றமையால் , இத்தகைய காரியத்தைக் கன்ம 
நிமித்தம் புருடனின் பொருட்டுச் செய்யவேண்டுமென்னும் 
ஞானமுடையதாக ஆகமாட்டாது . ஆகையால் , போக்கிய 
போக்திரு சம்பந்த விஷயத்தில் கருத்திருத்தன்மை புருடனுக் 
ரூம் பிரகிருதிக்கும் கிடையாதென்க . ஆனால் , சம்பந்தத்தை 
மாத்திரம் கொள்ளவேண்டும் . 

( 50 இ ) 
( கக ) ஆகையால் , போக்கிய போக்திருத்தன்மை 
மைகளின் 
சேர்க்கையிலும் அவற்றின் நீக்கத்திலும் பரமேசுவரரே 
ராவர் என்பதாம் . 


காரண 


(உரை ) ஆகையால் , போக மோக்ஷமென்னும் இவற்றின் 
சாதனங்கள் வேறு வழியாகக் காணப்படாமையால் சருவஞ்ஞ 
ராயும் , சருவகருத்தராயும் உள்ள பரமேசுவரரே காரணராவர் . 
வேறு எவரும் காரணராகாரென்று கூறவேண்டும் என்க . ( கக ) 


( அ - கை ) இனி , உலகாயத மதத்தை அநுசரித்துக் கூறு 
கின்றார் . 


( கஉ ) உலக பீஜமானது உலகத்தைத் தோற்றுவிக்கும் 
இயல்புடையதெனக் கொள்வோம் . பரமசிவனைக் கொள்வதனால் 
பயன் யாது ? நீவிரும் வெகுதூரஞ் சென்றும் இயல்பென்று 
தான் சொல்லவேண்டும் என்பதாம் . 


(உரை ) - பரமேசுவரர் உண்டெனக் கொண்டு அவருக்கு 
உலகத்தைத் தோற்றுவிக்கும் இயல்பையும் நீங்கள் ஒப்புக் 


உருசு 


அஷ்டப்பிரகரணம் . 


கொள்ளவேண்டும் . அவ்வாறு கொள்வதினின்றும் இருவர் 
மதத்தினும் சித்தித்துள்ள முதற்காரணத்திற்கே உலகத்தைத் 
தோற்றுவிக்கும் இயல்பைக் கொள்ளுவது உத்தமம் . இவ்வாறு , 
பிரகிருத்திக்கு இயல்பைக் கொள்ளுமிடத்தில் பரமேசுவரனையும் , 
அவனது இயல்பையும் கொள்வதான அதிகமென்னுங் குற்ற 
முண்டாகாது . 

( கஉ ) 


( அ - கை ) முதற்காரணமே உலகத்தைத் தோற்று விக்கு 
மென்பது பொருந்தாது என்று கூறுகின்றார் . 


( கஉஇ ) ( முதற்காரண ரூபமாயிருக்கும் ) உலக கருத்தா 
வின் இயல்பானது விசேடத்துடன் கூடியதா ? என்பதாம் . 


( அ - கை ) இது என்ன கேள்வி ? உலகத்தைத் தோற்று 
விப்பதே முதற்காரண ரூபமாயிருக்கும் கருத்தாவுக்கு இயல்பு 
எனில் , பொருந்தாதென்று கூறுகின்றார் . 


( க x ) அந்தத் தொழிலானது அங்கியனால் ஏவப்பட்ட 
அந்த உலக கருத்தாவினுடையதா ? அல்லது , சுதந்திரனான 
அந்த உலக கருத்தாவினுடையதா ? என்பதாம் .. 


( உரை ) உலக காரண ரூபமாயிருக்கும் அது அறிவுடைய 
கருத்தாவினால் ஏவப்பட்டு உலகத்தை தோற்றுவிக்கும் இயல் 
புடையதாயிருக்கின்றதா ? அல்லது , சுதந்திரமாகவே அந்த 
இயல்புடையதா யிருக்கின்றதா ? 

( கங ) 


( கங.இ ) ( அவற்றுள் ) சுதந்திரமாகவே உள்ளதென்று கூறில் 
அதற்குப் பிரமாணமில்லை யென்று முன்னரே சாதிக்கப்பட்டி 
ருக்கின்றது என்பதாம் . 


( உரை ) சடத்திற்குக் கருத்தாவாயிருக்குந் தன்மை உண் 
டென்பதற்குக் பிரமாண மில்லை யென்பது முன்னரே சாதிக்கப் 
பட்டிருக்கின்றது . 

( கங.இ ) 


மோக்ஷகாரிகை. 


உடுஎ 


( அ - கை ) எவ்வாறு சாதிக்கப்பட்டிருக்கின்ற தென்று 
காட்டுகின்றார் . 


( கச) சடமான முதற்காரணமானது சுதந்திரமாக ஓரிடத் 
தும் காரியத்தைச் செய்கிறதாக ஆகாது என்பதாம் . ( கச ) 


( அ-- கை ) இரண்டாவது பக்கமாயின் அது பொருந்து 
மென்று கூறுகின்றார் . 


(கச இ ) 


அறிவுடைய புருடனது சத்தியினால் ஏவப்பட்ட 
அந்த முதற்காரணத்தின் தொழில் பிரமாணத்தாற் சாதிக்கப் 
பட்டிருக்கின்ற தென்பதாம் . 


( உரை ) அறிவுடையவனது கிரியாசத்தியினால் ஏவப்பட்ட 
அந்த முதற்காரணத்தின் தொழில் பிரமாணத்தாற் சித்தித்திருக் 
கின்றமையால் ஒப்புக் கொள்ளப் படுகின்றது . 

( கச இ ) . 


( கரு ) ( ஆகவே ) எந்த அறிவுடைய புருடன் முதற்கார 
ணத்தை ஏவுகின்றானோ அந்த அறிவுடைய புருடனே ஈசுவர 
னென்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாம் . 


(உரை ) அறிவுடைய எவன் தனது சக்தியினால் முதற் கா 
ரணத்தை ஏவுகின்றானோ அவனே ஈசுவானாகச் சித்தித்தனன் . 
ஆகையால் , முதற் காரணத்திற்கே உலகத்தைத் தோற்று விக் 
கும் இயல்பு உண்டென்று சொல்லுதல் கூடாது . (கரு ) 


ஈசுவர 


(( அ - கை ) இவ்வாறாயின் கிரியா சத்தி மாத்திரம் இவ்வி 
டத்தில் பிரகிருதி புருடர்களை ஏவுகிறதாக ஆகட்டும் . 
னால் பயன்யாது ? அவனுக்கும் அந்தச் சக்தியையின்றிக் கருத் 
திருத்தன்மை சித்திக்கிறதில்லை . அவ்வாறே, ஹே சண்டி தேவி ! 
நீ கருத்தாவான ஈசுவரனுடைய கிரியா சத்தியாக இருக்கின்ற 
மையாலும் , ஈசுவரனுக்கு உன்னையின்றிக் கருத்திருத்தன்மையில் 
லாமையாலும் அத்தகைய உன்னை வணங்குகின்றேன் என்று 
பெரியோருங் கூறுகின்றனர் என்று கூறுகின்றார் . 


கஎ 


உடுஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


கூறு 


ஈசுவரனை 


( கருஇ கசு இ ) பரா சக்தியான இச்சா சத்தியே நிச்சய 
மாய்க் காரணமாயிருக்கின்றது . ஈசுவரன் இல்லை . மாயையினி 
டத்துக் கலக்கத்தால் பகற்கால மாகிய சிருட்டி காலத்தில் அந் 
தச் சத்தி தொழிற் படுகின்றமையாலும் , இராக்காலமாகிய பிர 
ளய காலத்தில் மாயையினிடத்துத் தொழிற் பாடின்றி யிருக் 
கின்றமையாலும் , அந்த இச்சா சத்தியே நிச்சயமாயிருக்க ஈசு 
வரன் எதற்காக வேண்டு மென்பதாம் . 

(உரை ) அந்தச் சக்தியே மாயையினிடத்திலிருந்து கொண்டு 
அதனை ஏவிய பின்னர்க் கலக்கத்துடன் கூடிச் சாமர்த்திய ரூபமா 
யிருக்கும் அந்த மாயையினின்றும் உலகத்தைத் தோற்றுவிக்கும் 
பொருட்டுத் தொழிற்படுகின்றது . ஆகையால் , இந்தச்சத்தியி 
னும் வேறாக ஈசுவரன் வேண்டுவதில்லை யென்க . ( கரு இ -கசு இ ) 
( அ -- கை ) இந்தக்கூற்றுப் 

ந்தக்கூற்றுப் பொருந்தாதென்று 
கின்றார் . 

( கஎ ) கலக்கத்தைச் செய்தற்குக் காரணமாக 
யின்றி வேறொன்றுமாகிறதில்லை என்பதாம் . 

( உரை ) சடத்திற்குத் தானாகவே தொழிற்படவும் , தொ 
ழிற்படாமலிருக்கவும் சாமர்த்தியங் கிடையாதென்பது முன்னர்க் 
கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் , வேறு வழியாகப் பொருந் 
தாதது கொண்டு முற்றறிவுடன் கூடின பரமேசுவரனே 
யைத் தொழிற்படுத்தும் விஷயத்தில் கருத்தாவாவன் என்க . 

( கஎ ) 
( அ - கை ) சத்தியே முற்றறிவுடையதாய் இருக்கட்டும் 
என்பார்க்குக் கூறுகின்றார் . 

( களஇ ) சத்தியே முற்றறிவுடைய தென்னில் பெயரில் 
வாதமே யொழியப் பொருளில் வாதமில்லை என்பதாம் . 

(உரை ) சத்தியே முற்றறிவுடையதாயின் , பெயரில் வாத 
மிருக்கின்றது . பெயரின் பேதத்தால் பொருள் பேதத்தை 

ஆகையால் கூறியவாறு நீ கூறும் சக்தியே ஈசுவர 
னாக இருக்கட்டுமென்க . 

( கஎஇ ) 


மாயை 


யடையாது . 


மோக்ஷகாரிகை . 


உடுகூ 


வான 


( அ -- கை ) இனி முற்றறிவு முதலிய தருமங்களையுடைய 
ஈசுவரனே முதர்க்காரணம் என்று கூறும் வேதாந்திகள் கூற் 
றைக் கூறுகின்றார் . 
(கஅஇ -ககூ இ ) ஞானக்கிரியா சத்திகளையுடைய பரமாத்மா 

பரமேசுவாரிடமிருந்து போக்திருத்தன்மையையுடைய 
சேதனப் பிரபஞ்சமும் , போக்கியத்தன்மையையுடைய அசே 
தனப் பிரபஞ்சமும் உண்டாகும் . ஆகையால் , அந்தப் பரமாத்மா 
வினும் வேறான உலக கருத்தாவினால் யாதுபயன் ? வியாபகனான 
பரமேசுவரன் ஒருவனையே போக்தாவான உயிராகவும் கொண் 
டிருக்கின்றோம் என்பதாம் . 

(உரை ) போக்திருத்தன்மையால் சேதனமென்றும் , போக் 
யத்தன்மையால் அசேதனமென்றும் வேறுபட்ட உலகரூபமான 
காரியத்தால் , முற்றறிவு , முற்றுத்தொழில்களுடன் கூடின தா 
யும் , காரியத்தின் வழியாகப் போக்திருத்தன்மை , போக்கியத் 
தன்மை யென்னும் இயல்பினையுடையதாயும் , ஒன்றாயும் , துணை 
வேண்டாததாயும் , பரமாத்மாவென்னும் பெயருடையதாயுமிருக் 
கும் ஈசுவர ரூபமான முதற்காரணத்தை அநுமானஞ் செய் 
கொள்ளல் வேண்டும் . வேண்டவே , இதனினும் வேறான 
ஈசுவரனைக் 

கூறுதல் பொருந்தாது . சேதனங்கள் நித்தியங்க 
ளென்று போககாரிகையில் முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றமை 
யால் அவற்றிற்குக் காரியத்தன்மை உண்டென்பது சித்திக்கா 
தெனின் , இந்தக் கூற்றுப் பொருந்தாது . சேதனமானது பிறி 
தொரு சேதனத்துடன் கூடியிருத்தலால் அதற்குக் காரியத் 
தன்மை சம்பவிக்கலாம் அசேதனங்களுக்குச் சேதனத்துடன் 
சேர்க்கையிருப்பது போலச் சேதனங்களுக்கும் 

பிறிதொரு 
சேதனத்துடன் சேர்க்கையிருத்தலால் இவ்விரண்டிற்கும் முதற் 
காரணமாகச் சேதனம் சித்திக்கவே செய்யும் . ( கஅ இ - ககூ இ ) 

( அ -- கை ) இதுவும் பொருந்தாது எனக் கூறுகின்றார் . 

( 20 இ ) பாமான்மாவினிடமிருந்து சித்தாயும் சடடமாயு 
முள்ள உலகம் உண்டாகின்றதெனில் , அந்தப் பரமான்மாவும் 
சித்தாயும் சடமாயும் ஆகும் . காரியமானது காரணத்தின் தரு 
மத்தைப் பொருந்தியிருக்குமாதலாலென்பதாம் , 


உ no 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) பரமான்மாவினிடமிருந்து சித்தாயுஞ்சடமாயுமுள்ள 
உலகம் தோன்றுகின்றதெனக் கூறுமிடத்து அந்தப் பரமான்மா 
சித்தும் சடமுமான இயல்பையுடையவனாக 

ஆகவேண்டும் . 
முதற்காரணத்தின் சொரூபத்தை அநுசரித்தே 

சுவர்ணம் , 
மண் முதலியவற்றாலுண்டான காரியங்களான கடம் முதலிய 
வற்றின் சொரூபங்கள் சித்திக்கின்றவாறு போலும் . ( 20 இ ) 

( உகஇ ) ( ஆகவே ) மாறுபட்டவையாயும் , ஒரே காலத்திலி 
ருக்கின்றவையாயும் , ஒசேபற்றுக்கோட்டையுடையனவாயுமுள்ள 
இரண்டு தருமங்கள் ஒன்றாலொன்று நாசத்தையடைந்து தமக்கே 
நாசத்தைச் செய்கின்றன என்பதாம் . 
( உரை . ) மாறுபட்ட 

மாறுபட்ட இரண்டு தருமங்கள் ஒன்றையொன்று 
கெடுக்குமாகையால் , கடத்தின் உண்மையும் அதன் இன்மையும் 
ஓரிடத்தில் ஒரே காலத்தில் இருக்கமாட்டாதவாறு போல , 
சித்துத்தன்மையும் சடத்தன்மையும் ஒரு பொருளினிடத்தில் 
ஒரே காலத்திலிருக்கமாட்டா . ஆனால் , ஒரு பாகத்தில் சித்தாயும் 
மற்றொரு பாகத்தில் சடமாயும் பரமான்மா இருக்கின்றான் என்று 
கூறின் , அவயவத்துடன் கூடிக் கடமுதலியன போல் காரியமா 
யிருத்தலால் முதற்காரணமாயிருக்குந் தன்மை பொருந்தாதாய் 
விடுமென்க . 

(உகஇ . ) 
( உஉ ) ( அன்றியும் ) முதற் காரணத்தன்மையிருத்தலால் 
மண் போல் பரமான்மா சடப்பொருளாக ஆவன் என்பதாம் . 


மண் 


(உரை . ) முதற்காரணங்களனைத்தும் சடமென்று 
முதலியவற்றைக்கொண்டு நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது . ஆகவே , 
பரமான்பாவுக்கு முதற்காரணமாயிருக்குந் தன்மை இருப்பின் 
சடத்தன்மைவந்துவிடும் . சித்தாயிருக்கின்றானென்று கொள் 
ளின், முதற்காரணமாயிருக்குந்தன்மை கிடையாது என்க . (உஉ ) 

( உஉஇ ) ( அன்றியும் ) சிற்சட ரூபமான முதற்காரணத்தி 
னின்றும் உண்டான போக்தாக்களாகிய ஆன்மாக்கள் தோற்று : 
விக்கத் தகுந்தவையாயிருத்தலால் கட முதலியன போல் அசே 
தனங்களாக ஆகும் என்பதாம் . 


மோக்ஷகாரிகை . 


உசுாக 


4 


(உரை ) முதற்காரணத்திலிருந்து உண்டாகும் கடம் முதலி 
பயன சடங்களென்றுசித்தித்திருக்கின்றது . அதுபோல் , பரமான்ம 
ரூபமான முதற் காரணத்திலிருந்து உண்டாகும் போக்தாக்களான 
ஆன்மாக்களும் அசேதனங்களென்று சித்தித்துவிடும் . நீங்களோ 
தன்னையும் பிற பொருளையும் அறிகின்றமையால் சுயம் பிரகாசங் 
களாகவும் சேதனங்களாகவும் ஆன்மாக்களைக் கொண்டிருக்கின் 
றீர்கள் . அவ்வாறாயின் , முதற்காரணத்தினின்றும் உண்டாக 
மாட்டா . ஆகையால் , பரமான்மாவைப் போல் ஆன்மாக்களையும் 
நித்தியங்களாகக் கொள்ளல் வேண்டும் . ஆன்மாக்களுக்குப்பிறி 
தொரு சித்துப்பொருளுடன் சம்பந்தமிருத்தலால் சித்துப் 
பொருளைச் சம்பந்தித்திருக்கும் சடங்களுக்குப்போல் காரியத் 
தன்மையுண்டென்று கூறுவோமெனில் , அவ்வாறு கூறலாகாது . 
எதனாலெனின் , சித்துப்பொருள் பிறிதொரு சித்துப்பொருளைச் 
சம்பந்தித்து இராதாகையாலென்க . தனக்கே தான் கிரகிக்கத் 
தகுந்த பொருளாக ஆகின்றதெனின் , அவ்வாறாகாது . தன் 
னிடத்தில் தனக்குத்தொழிற்பாடு நிகழாதாகையாலென்க . 
ஆனால் , ஞான ரூபமாக இருந்து கொண்டு எக்காலத்தும் ஆன் 
மாக்கள் பிரகாசிக்கின்றன என்று நம்மால் பரமோக்ஷ நிராசகாரி 
கையில் விரிவாகக் கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் , அவ்விடத் 
துக்கூறியிருப்பதை யறிந்து நிச்சயித்துக்கொள்க . ( உஉ இ ) 


(உங.இ ) ( ஆகவே ) பரமான்மா சடமாயும் உண்டுபண்ணும் 
தருமத்துடனும் இருப்பின் மண் முதலியனபோல் தனது 
பாரியத்தை உண்டுபண்ணுதற்பொருட்டு அறிவுடையவனது 
தொழிலை விரும்புவதாயிருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) பரமான்மா முதற் காரணமாயிருத்தல் பற்றி 
அதற்குச் சடத்தன்மை கூறப்பட்டிருத்தலால் தனது காரியத்தை 
உண்டுபண்ணுதற் பொருட்டு மண் முதலியவற்றிற்குப் போல் 
புத்திமானான கருத்தாவினால் ஏவப்பட்டிருக்குந்தன்மையை அந் 
தப்பரமான்மாவிற்கு ஒப்புக்கொள்ளல் வேண்டும் . ஆகையால் , 
அத்துவிதம் பொருந்தாது . 

(உஙஇ ) 


22 . 


அஷ்டப்பிரகரணம் . 


( உசஇ ) ஆகையால் , முன்னர்க் கூறப்பட்ட குற்றங்களின் 
நிவிர்த்தியின் பொருட்டுப் போக்தாக்களான ஆன்மாக்களையும் , 
உலகவித்தான மாயையினையும் , சக்தியுடன் கூடின மகேசனையும் 
தனித்தனி ஒப்புக்கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 


( உரை ) ஆகையால் போக்தாக்களான ஆன்மாக்கள் ஒன்றி 
லிருந்தும் உண்டாகவில்லை . உலக வித்தான முதற்காரணம் சடம் . 
முற்றறிவு முதலிய தருமங்களுடன் கூடின பரமசிவனே உலகத் 
திற்குக் கருத்தர் . இவ்வாறு ஒவ்வொன்றையும் வேறு வேறாக 
வும் நித்தியமாகவும் ஒப்புக்கொள்ளல் வேண்டும் . அவ்வாறே 
தத்துவத்திரய நிர்யணயத்திலும் சம்புவாகிய பரமசிவனும் , புருட 
னும் நித்தியராயும் , வியாபகராயும் , கருத்திரு சத்தியுடன் கூடின 
வராயும் இருக்கின்றனர் . மாயை நித்தியமாயும் , வியாபகமாயும் 
சிவனுடைய கருத்திரு சத்தியால் அதிட்டிக்கப்பட்டதாயுமிருக் 
கின்றது . இம்மூன்று தத்துவங்களும் விகாரமான காரியங்களனைத் 
தும் ஒடுங்குங் காலத்தும் ஒடுங்காது விளங்கிக் கொண்டிருக்கின் 
றன ; என்று கூறப்பட்டிருக்கின்றது . ஆகவே , முதற்காரணத் 
திலும் வேறாகப்பரமேசுவரன் சித்திக்கின்றது பற்றி யாதொரு 
குற்றமுமில்லை என்க . 

( உச இ ) 
( அ - கை ) சிவ சத்திக்குப்பரிணாமல் கிடையாதாகையால் 
ஞானசத்தி கிரியாசத்தி என்ற பிரிவு எவ்வாறு பொருந்து 
மெனின் , அப்பிரிவு உண்மையாக இல்லையெனக்கூறுகின்றார் . 

( உரு ) ( எவ்வாறெனில் ) பரமசிவனுடைய சக்தி ஒன்றே 
சர்வஞானக்கிரியா ரூபமாக இருக்கின்றது என்பதாம் . 


(உரை ) ஞான சாத்தியின் வேறாகக் கிரியா சத்தியைக் 
கொண்டால் சடமாயும் வாமை முதலிய பிரிவால் பரிணாமத்தை 
யுடையதாயும் ஆகும் . அது கொண்டு இந்தக்கிரியா சத்திக்கு 
மாயைக்குப்போல் ஈசுவரனிடம் சமவாய சம்பந்தம் பொருந்தாது 
இந்தக்கிரியாசத்தியோ பரிணாமத்தையடைகிறதில்லை . இந்தக் 
கிரியா சத்தியில்லையாயின் , ஈசுவரன் கருத்தாவாக ஆகமாட்டான் . 
கருத்தாவின்றியோ உலகத்தைத்தோற்றுவித்தல் பொருந்துகிற 


மோக்ஷகாரிகை . 


2 Onth 


தில்லை . ஆகவே , நிச்சயமாக ஞானக்கிரியா சத்திகளுக்கு ஒற்று 
மையை ஒப்புக்கொள்ளல் வேண்டும் . அறியப்படும் பொருள் 
செய்யப்படும் பொருள் என்னும் இவற்றிற்கு வேற்றுமையிருத்த 
லால் சத்தியினிடத்து எதனால் வேற்றுமை கிடையாதெனில் , 
அறியப்படும் பொருள் செய்யப்படும் பொருள் என்னும் இவற் 
றிற்கும் வேற்றுமையில்லையாகையாலென்க . எவ்வாநெனின் , 

அறியப்படுந் தன்மையானது செய்யப்படுந் தன்மையினின்றும் 
வேறாகிறதில்லை . அந்த அறியப்படுந்தன்மையை அறிவுடைய 
ஒருவனால் பொருளுக்குள்ளது என்று கொள்ளாது பொருளின் 
இயல்பாகவே கொள்ளின் , எல்லாப்பொருளும் எக்காலத்தும் 
அறியப்பட்டுக்கொண்டே யிருக்குமென்றாகி அனைவருக்கும் 
சருவஞ்ஞத்தன்மை வந்துவிடும் . இனிச் செய்யப்படுந் தன்மை 
யும் அறியப்படுந் தன்மையினின்று வேறாகிறதில்லை . ஆகவே , 
ஞானக்கிரியா சத்திகளுக்கு உண்மையில் வேற்றுமை கிடையாது . 
ஆனால் , சொல்ரூபமான வேற்றுமைதானுண்டு . 


( உநஇ ) ( அவ்வாறே கிரியா சத்தியும் ) தொழிற் பாட்டின் 
வேற்றுமையினால் வாமை முதலாக மூன்றுவிதமாய்க் கூறப்பட் 
டது என்பதாம் . 


(உரை ) வாமை முதலாகக் கூறப்படும் 

கிரியாசத்தியும் 
தொழிற்பாட்டின் பேதத்தால் வாமை , சேஷ்டை , சௌத்திரி 
யென்று மூன்றுவிதமாக வேற்றுமையடைகின்றது . உண்மை 
யில் கிரியா சத்தி ஒன்று தான் . இவ்வாறு கூறவில்லையாயின் , 
அறியப்படும் பொருள்களின் வேற்றுமையால் ஒவ்வொரு 
பொருள்களையும் அறிகின்ற அறிவின் வேற்றுமைபற்றி ஒவ்வொரு 
பரமாணுவிடத்தும் அதனையறியும் முறையில் வேறு வேறான 
அறிவு உண்டாக வேண்டும் . உண்டாகவே , அந்தச்சத்திகட்குப் 
பலவாயிருக்குந் தன்மை பற்றிச் சடத்தன்மை நேரிடும் .. இவ் 
வாறன்றி ஒரே ஞான சத்தியால் அநேக பொருள்களையறிவது 


* அறியப்படாமல் செய்ய முடியாதாதலின் செய்யப்படுந்தன்மையின் 
வேறாக அறியப்படுந்தன்மையில்லை யென்பது கருத்து . 


உசுச 


அஷ்டப்பிரகரணம் . 


அநுபவசித்தம் . அதுபோல , உத்தியோக ரூபமான கிரியா 
சத்திக்கு அநேக காரியங்களைச் செய்தல் குற்றமின்றிச் சித்தித் 
தது . காரிய பேதம் பற்றிச்சத்திபேதமும் கூறப்பட்டது . (உரு இ ) 

( அ - கை ) இவ்வாறாயின் , தொழிற்பாட்டின் பேதம் எவ் 
வாறு உண்டாகுமென்பார்க்குக் கூறுகின்றார் . 

( உசு இ ) பரமேசுவரர் அநாதியாகவே மலத்துடன் கூடிய 
பசுக்களைக்கிரியாசத்தியினால் கட்டுப்படுத்துகிறார் . ஆகையால் , 
மலத்துடன் கூடிய அவர்களைக் கன்மத்தை யநுசரித்து ஏவுகின் 
றார் என்பதாம் . 

(உரை ) முன்னரே பரமேசுவரர் அநாதியாகவே மலத் 
துடன் கூடிய பசுக்களைத் தமது கிரியாசத்தியால் கட்டுப்படுத்து 
கின்றார் . ஆகையால் , கட்டுப்பட்ட அப்பசுக்களைக் கன்மத்தின் 
பக்குவங்காரணமாக ஏவுகின்றார் . 

(உசுஇ ) 
( அ - கை ) ஆன்மாக்களோ வியாபகப்பொருள்கள் . அவற் 
றை எவ்வாறு ஏவுதல் கூடும் ? என்பார்க்கு அஃதுண்மை என்று 
அநுவதித்துக்கொண்டு விடைகூறுகின்றார் . 

(உஎஇ ) ( ஆயினும் ) பதியினாலேவப்பட்ட ஆன்மாக்களுக் 
குப்போகசாதனங்களின் சம்பந்தத்திற்கு உரிமையான போக 
ச்சையானது மிகவும் உண்டாகின்றது என்பதாம் . 

( உரை ) விஞ்ஞான கேவலர்களின் வேறான ஆன்மாக்களுக் 
குக் கன்மங்காரணமாகக் காரியம் , கரணமென்னுமிவற்றின் சம் 
பந்தத்தில் உரிமையை யுண்டுபண்ணுதலே ஈசுவரனுடைய ஏவு 
தலாகும் . 

(உஎஇ ) 
( உஅஇ ) சுத்தாசுத்த புவனங்களின் அதிகாரத்திலிருக்கும் 
வித்தியேசரான அநந்தேசுவார் வாயிலாக உலக பீஜமாகிய மாயை 
யைக் கலக்கி உலகத்தைத் தோற்றுவிக்கின்றார் என்பதாம் . 


-- ( உரை ) சுத்தாசுத்த புவனங்களுக்கு அதிகாரியாயும் , மந் 
திரேசுவரர்களுக்கு நாயகராயும் இருக்கும் அநந்தரை ஏவி மாயை 


* 


மோக்ஷகாரிகை. 


உசுரு 


யினின்றும் உலகத்தைத் தோற்றுவிக்கின்றார் . இவ்வாறே “ வித்தி 
யேசுவரர்களுக்கு நாயகரான அநந்தர் இச்சையினால் உலகத்தைச் 
சிருட்டிக்கின்றார் என்று பிறருங் கூறுகின்றார் . 

(( உ + இ ) ( பின்னர் ) இச்சையையுடைய அந்தப் புருடர் 
களை இந்த உலகத்துடன் சேர்த்துப் போகத்திற்காகச் சாதன 
ரூபமான திதியை ஈசுவரன் செய்கின்றார் என்பதாம் . 

(உரை ) கன்மத்திற்கு ஏற்றவாறு காரியம் , கரணமென்னு 
மிவற்றுடன் அந்தப் பசுக்களைச் 

அவர்களுடைய 
போகத்திற்காகச் சாதன ரூபமான திதியை ஈசுவரன் செய்கின் 
றார் . 

( உகூ இ ) 
(x0- ஙக ) ( பின்னர் ) திதியின் முடிவில் சம்சாரத்தினா 
லுண்டான இளைப்பு நீக்கத்தின் பொருட்டும் , இடைவிடாது 
தொழிற்படும் பசுக்களுக்கும் மாயைக்கும் சத்தியையுண்டுபண்ணு 
தற்பொருட்டும் , ஈசுவரன் எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றார் என் 
பதாம் . 

( ௩0--- ஙக ) 


சேர்த்து 


( அ - கை ) சிருட்டி , திதி , சங்காரம் , திரோபவம் என்னுந் 
தொழிற்பாடுகள் வேறுவேறாகக் கூறப்பட்டன . இனி அநுக்கிர 
கத்தையுங் கூறுகின்றார் . 

( கூகஇ ) மலத்திற்கும் ஈசுவா சத்திக்கும் அதிகாரம் நீங்குங் 
காலத்தில் தீக்ஷையினால் விடுவிக்கின்றார் என்பதாம் . 


(உரை ) பின்னர்க் கூறப்படுமாறு மலத்திற்கும் ஈசுவர சத் 
திக்கும் ஆன்மாக்களைக் கட்டுப்படுத்தும் அதிகாரம் எப்பொழுது 
இல்லாமல் நீங்குகின்றதோ , அப்பொழுது ஈசுவரன் , ஆன்மாக் 
களைத் தீக்ஷையினால் மலத்தினின்றும் நீக்குகின்றான் என்பதாம் . 

( ஙகஇ ) 
( தூஉ இ ) வாமை , சேஷ்டை , ரௌத்திரி யென்று மூன்று 
விதமான கிரியா சத்தியானது தான் பிரிவுபடாமலிருப்பினும் 
தடை , சங்காரம் , அநுக்கிரகமென்னும் தொழில்களால் பிரிவு 
பாட்டை யடைந்ததாக ஆகின்றது . என்பதாம் . 


உசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) சிருட்டி , திதி , திரோபவமென்னும் தொழில்கள் 
சம்சாரத்தில் ஆன்மாவைக் கட்டுப்படுத்துவதால் , கட்டுப்படுத்து 
தல் வாமையென்னுங் கிரியாசத்தியின் றொழிலாகும் . சங்காரம் 
சேஷ்டையின் றொழிலாகும் . பாசத்தை யபகரித்தல் ரூபமான 
அநுக்கிரகம் ரௌத்திரியின் றொழிலாகும் . இவ்வாறான இந்தத் 
தொழில்களால் கிரியா சக்தியானது அபின்னமாயிருப்பினும் 
பிரிவுபாட்டையுடையதாகக் கூறப்படுகின்றது . உண்மையில் 
ஒன்று தான் . வேறிடத்திலும் சர்வ ஞானக்கிரியா 

னக்கிரியா ரூபமான 
சிவனது சத்தி ஒன்றுதான் 

கூறப்பட்டிருக்கின்றது . 
ஆகையால் குற்றமொன்றும் இல்லை . 

( கூஉ இ ) 


என் 


( ங .. இ ) இவ்வாறு ஈகவானுக்குச் சருவகருத்திருத்தன் 
மையுண்டென்பது சித்தித்தது . இதனால் , சருவஞ்ஞத் தன்மை 
யுடையவனாக ஆகின்றான் என்பதாம் . 


( உரை ) சேணியர் முதலாயினார்க்கு ஞானமின்றிக் கருத் 
திருத்தன்மை காணப்படாமையால் ஈசுவரனுக்குச் சருவ கருத் 
திருத்தன்மையிருப்பது கொண்டு சருவஞ்ஞத் தன்மை சித்திக் 
கின்றதென்று முன்னர்க் கூறப்பட்டது . 

( ஙங இ ) 


( ஙச இ - கூரு இ ) ( எவ்வாறெனில் ) முதற்காரணம் , நிமித் 
தம் , பயன் என்னுமிவற்றுடன் கூடின ஆடையைச் சேணியன் 
அறிகின்றவாறுபோல , ஈசுவரனும் முதற்காரணம் , நிமித்தம் , 
பயன் என்னுமிவற்றுடன் கூடிக்கொண்டு எல்லாவற்றையும் உள்ள 
வாறு அறிகின்றான் என்பதாம் . 


( உரை ) சேணியன் நூல்களால் தேவதத்தன் பொருட்டுப் 
பொருள் வருவாய் காரணமாகத் தறி , தண்ட முதலியவற்றால் 
ஆடையைச் செய்கிறவனாயும் அந்த ஆடையைச் செய்யும் விஷ 
யத்தில் முக்காலத்தும் மலம் நீங்கினவனாயும் இருக்கின்றவாறு 
போல , உலக கருத்தாவும் மாயையினால் பலவிதமான கன்ம நிமித் 
தம் பசுக்களுக்குப் போக மோக்ஷத்தின் பொருட்டு உலகத்தைத் 
தோற்றுவிக்கின்றவராயும் , அவ்வாறு தோற்றுவிக்கும் விஷயத் 


மோக்ஷகாரிகை , 


உசுஎ 


ஈசுவரன் 


தில் முக்காலத்தும் மலமில்லாதவராயும் நிச்சயிக்கப்படுகின்றார் 
என்பது கொண்டு அவருக்குச் சருவஞ்ஞத் தன்பை சித்திக்கின் 

(( ஙச இ - ஈடு இ ) 
( ஙசு இ - கூ எ இ ) 

இவ்வாறு 

எல்லாப் பொருள்களையும் 
தோற்றுவிக்கின்றமையால் பரமான்மாவான ஈசுவரனிடத்தில் 
இரண்டுவிதமான சத்திகள் இருக்கின்றன. அவை நித்தியமாக 
வும் இருக்கின்றன . அவை கலாசரீரம் போல் தோன்றுகின்றன . 
எந்தச் சக்தியுடன் கூடிக்கொண்டு 

எல்லாவற்றையும் 
அறிகின்றானோ, எல்லாவற்றையுஞ் செய்கின்றானோ, அந்தச் சக்தி 
யுடன் கூடியிருக்கும் காரணத்தால் தத்துவங்களை 

தத்துவங்களை யறிந்தவர் 
களால் சகளரென்று கூறப்படுகின்றான் என்பதாம் . 

(உரை ) மேலே கூறியவாறு சர்வ ஞானக்கிரியா ரூபமான 
அதே சத்தியே நித்தியமாயிருந்து அநேக வடிவம்போற் றோன் 
றிக்கொண்டு ஈசுவரனுக்குச் சரீரமாக உபசரிக்கப்படுகின்றது . 
சத்தி சரீரமாயிருப்பது பற்றி ஈசுவரன் சகளரென்று கூறப்படு 

( ஙசு இ - கூ எஇ ) 


கின்றான் . 


( ங அஇ ) இந்தப் பசுவானது கலாமயமான சரீரத்துடன் 
கூடுமாறுபோல , ஈசுவான் எக்காலத்தும் கலாசரீரத்துடன் கூட 
மாட்டான் . அதுபற்றி ( சகளரென்று மேலே கூறப்பட்ட ஈசு 
வரனே நிட்களரென்று கூறப்படுகின்றான் ) என்பதாம் . 
( உரை ) பசுக்களுக்குப்போலக் கலை முதலியவற்றின் ரூப 
சரீரம் இல்லாமையால் 

நிட்களன் 
பது முன்னர்க் கூறப்பட்டது . 

( அ - கை ) இவ்விடத்தில் பிறருடைய ஆசங்கையைக் கூறு 


மான 


ஈசுவரன் 


என் 


கின்றார் . 


( ஙக 
கூகூ இ ) 

ஈசுவரனுக்கு நிட்களத்தன்மை யுண்டென்று 
கூறின் , ஞானமும் கர்த்திருத்தன்மையும் சித்திக்கமாட்டா . எத 

லெனின் , கலா சம்பந்தத்துடன் கூடிய சேதனர்களுக்கே 
அவை காணப்படுகின்றமையால் என்பதாம் . 


* உசுஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) கலை முதலியவற்றின் சேர்க்கையினாற்றான் பசுக் 
களுக்கு ஞான முதலியன காணப்படுகின்றன என்பதுகொண்டு 
ஈசுவரனுக்குக் கலை முதலியன இல்லாமையால் ஞான முதலியன 
இல்லாமற் போய்விடுமென்க . 

(ஙசு இ ) 


( அ - கை ) ஈசுவரனுக்குக் கலை முதலியன இல்லாமை குற்ற 
மன்றெனக் கூறுகின்றார் . 


( ச 0 இ ) பசுக்களுடைய ஞானக்கிரியைகள் மலத்தால் தடுக் 
கப்பட்டிருத்தலின் அறிவு விளக்கத்தின் பொருட்டுக் கலையின் 
சேர்க்கையை விரும்புகின்றன . ஈசுவரனுடைய ஞானக்கிரியை 
கள் கலையின சேர்க்கையை விரும்புகிறதில்லை ; மலத்தின் தடை 
பில்லாமையால் என்பதாம் . 


(உரை ) முன்னர்ப் போககாரிகையில் பசுக்களுடைய ஞா 
னக் கிரியைகள் மலத்தால் தடுக்கப்பட்டிருத்தலால் கலை முதலிய 
துணைகளைக்கொண்டு விடயங்களிற் றொழிற்படுகின்றன என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . பரமேசுவரன் அநாதியாகவே மலத் 
தால் மறைக்கப்படாமையால் அவருக்குத் துணைகளில் விருப்பங் 
கிடையாது . ஆகையால் , அவருக்கு எல்லாப் பொருள்களின் 
சம்பந்தமான ஞானக்கிரியைகள் இருக்கின்றன என்க . 

. ( ச.இ ) 


( சமத ) ஈசுவரனுக்கும் விருப்பத்துடன் கூடியவையாகவே 
யிருக்கின்றன என்பதாம் . 


ஈசுவரனுடைய 


( உரை ) அஞ்ஞானமிருக்கின் றமையால் பசுவுக்குப்போல 

ஞானக்கிரியைகளும் கலை முதலிய துணைகளை 
விரும்புகின்றன . 

( சமத ) 
( சக ) ( இவ்வாறாயின் ) அப்பொழுது ஈசுவரன் பசுவாகவே 
ஆகின்றான் என்பதாம் . 


(உரை ) கலை முதலியவற்றின் சேர்க்கையால் தேவதத்தன் 
முதலாயினார் போல் ஈசுவான் பசுவாக ஆய்விடுவன் என்க . ( சக ) 


மோக்ஷகாரிகை , 


2. Andre 


| 


( அ - கை ) ஈசுவரன் 

ஈசுவரன் பசுவாக ஆகட்டும் ; அதனால் கேடு 
என்னை என்பார்க்குக் கூறுகின்றார் . 

சகஇ ) ஈசுவரனையின்றிக் காரியமில்லை . ஆகையால் வேறு 
ஈசுவரனைக் கொள்ளல் வேண்டும் என்பதாம் . 


(உரை ) ஈசுவரனையின்றி உலக ரூபமான காரியம் உண்டா 
கிறதில்லையாகையால் , வேறு ஈசுவரனைச் கொள்ளல் வேண்டும் . 
அவனும் பசுவெனப்படின் , அவனினும் வேறாக ஈசுவரன் ஒரு 
வனைக் கொள்ள வேண்டுமென்றாகி அவ்வாறே மேலுஞ் சென்று 
வரம்பின்றி ஓடல் என்னுங் குற்றத்திற் கிடனாகுமென்க . ( சகஇ ) 


( ச 2 ) கலை முதலியவற்றைத் தோற்றுவித்து அவற்றுடன் 
கூடி ஈசுவரன் காரியத்தைச் செய்கின்றான் என்பதாம் . 


( உரை ) கலை முதலிய தனது 

காரிய 

கரணங்களைத் 
தோற்றுவித்துப் பின்னர் அவற்றுடன் கூடி ஈசுவரன் எல்லாக் 
காரியங்களையும் செய்கின்றான் என்று கொள்வோமென்க . ( ச 2 ) 


( சஉ இ ) ( இவ்வாறாயின் ) நிட்களனான ஈசுவரனுக்குஞானக் 
கிரியைகள் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றன . கலை முதலிய 
வற்றால் என்ன பயன் ? என்பதாம் . 


(உரை ) ஈசுவரன் கலை முதலியவற்றை விரும்பாது நிட்கள 
ராகவே இருந்து கொண்டு தன்னிடமிருந்து காரிய கரணங்களை 
யும் அவ்வாறே உலகத்தையுந் தோற்றுவிக்கின்றான் . ஆகவே , 
அவனுக்குக் கலை முதலியவற்றைக் கூறவேண்டாம் . இவ்விஷயம் 
நரேசுவர பரீக்ஷை யென்னும் நூலில் விரிவாகக் கூறப்பட்டிருக் 

( சஉஇ ) 


கின்றது . 


( சங.இ ) ஆகையால் கூறியது அமையும் . போக மோக்ஷங் 
களைச் சாதித்துத் தருபவனாயும் , மேலே கூறப்பட்ட இலக்கணம் 
வாய்ந்தவனாயுமுள்ள பரமசிவன் முத்தி விருப்பமுடைய முமுட் 
சுக்களால் வழிபடத்தகுந்தவன் என்பதாம் . 


உஎ O 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) ஆகையால் சருவஞ்ஞத்துவ முதலிய இலக்கணங் 
களையுடைய பரமேசுவரனே பசுக்களின் பொருட்டுப் போக 
மோக்ஷங்களைத் தருபவனாவன் . மோக்ஷத்தை விரும்புகிறவர் 
எக்காலத்தும் பரமேசுவரனையே ஆராதிக்க வேண்டும் . வேறொரு 
வரையும் ஆராதிக்கக்கூடாது . வ்வாறு சாதனத்துடன் கூடின 
போகம் முடிந்தது . 

( சஙஇ ) 
( அ - கை ) இனி , சாதனத்துடன் கூடிய மோக்ஷத்தைக் 
கூறுகின்றார் . 

( ச இ - சாரு இ ) மலம் முதலிய பாசங்களின் நாசமும் எல்லா 
ஞானக்கிரியைகளின் தோற்றமும் மோக்ஷமாகும் . அதற்குக் 
காரணம் ஈசுவரன் . அந்த ஈசுவரனான பிரபுவுக்குத் தனது சத்தி 
கரணமாகும் . பசுவாகிய ஆன்மா விடுவிக்கப்படுகிறவனாயிருத்த 
லால் செயப்படுபொருளாவன் . மோக்ஷத்தைக் கொடுத்தல் 
நித்திய முத்தனாயிருத்தலால் கருத்தாவைச் சேர்ந்தது . 
வாகிய செயப்படுபொருளைச் சேர்ந்ததன்று என்பதாம் . 


பசு 


(உரை ) முன்னர்ப் போககாரிகையில் விஞ்ஞான கேவலர் 
கட்கு ஆணவமலமொன்றும் , பிரளயகேவலர்கட்கு ஆணவம் 
கன்மமிரண்டும் , சகலர்கட்கு ஆணவம் கன்மம் மாயை மூன்று 
மான பாசங்கள் உண்டென்பது கூ 

கூறப்பட்டது . அவரவர்களுக் 
குரிய காலங்களில் அந்தப்பாசங்கள் தகுதிப்படி. நாசமடைகின் 
றன . சர்வஞ்ஞத்தன்மை சர்வகர்த்திருத்தன்மைகளின் தோற் 
றமே ஆன்மாக்களுக்கு மோக்ஷமாகும் . ஏனைய சமயிகளுக்குப் 
போல யாதானுமோர் பாச நீக்கமும் , ஒன்று மறியாமையும் , கருத் 
திருத்தன்மையின்மையும் , சங்கிராந்தியும் முத்தியாகாதென்று 
கூறப்போகின்றோம் . ஆத்மஞானத்திற்கு ஆத்மா கர்த்தாவாக 
ஆவதுபோல் , மோக்ஷத்திற்கு ஆத்மா கர்த்தாவாகின்றானில்லை 
ஆத்மாவானவன் ஈசுவரனால் சமஸ்காரஞ் செய்யப்படுகின்றவ 

எறவனா 
யிருக்கின்றமையற்றி , எக்காலத்தும் அவனுக்குச் செயப்படு 
பொருட்டன்மையே உள்ளதாகையாலென்க . மாயை முதலிய 
பாசமும் முத்திக்குக்கர்த்தாவாக ஆகிறதில்லை . ஆனால் , ஈசுவரனே 
கர்த்தாவாக ஆகின்றான் . அந்த ஈசுவரனுக்குத் தீக்ஷையாகிய 


மோக்ஷகாரிகை . 


உஎக 


தனது சத்தியே கரணமாகும் . முத்தியாவது பாசநீக்க 

க்கமும் 
சர்வஞ்ஞத்தன்மை முதலியவற்றின் றோற்றமுமாம் . ஆகவே , 
விடுவிக்கப்படுகிற ஆன்மாவினிடமே முத்தியிருக்கின்றது . இவ் 
வாறன்றி , சாங்கியருடைய மதம்போல் மோக்ஷமானது விடுவிக் 
கிற பொருளிடமிருக்கும் தர்மமாக இருக்கவில்லை . விடுவிக்கிற 
வன் நித்திய முத்தனாயிருக்கின்றமையால் , முத்தி , முத்தியின்மை 
யென்னும் இரண்டற்கும் விசேடமில்லாமற் போய்விடுமாகையா 
லென்க . இவ்வாறே " பிரகிருதியானது புருடனுக்குப் போக்கியப் 
பொருளாயிருந்து சம்சாரத் .. ) தக் கொடுக்கின்றது . 

அதன் 
நிவிர்த்தியுண்டாயின் மோக்ஷத்தைக் கொடுக்கிறதாக ஆகிறது , 
அதன் நிவிர்த்தி ரூபமான நாசமானது பிரகிருதியைச் சார்ந்ததே 
யன்றிப் புருடனைச் சார்ந்ததன்று . பிரகிருதியானது தானாகவே 
அறிகிறதில்லை . என்று சாங்கியர் கூறுகின்றனர் , 

இவ்வு 
விசேடமுத்தி , சாமானிய முத்தியென்னும் எல்லா முத்திகளும் 
கூறப்பட்டன . முத்திக்குச் சாதனங்கள் பின்னர்க் கூறப்படும் . 

( சச இ - சரு இ ) 
( அ - கை ) மோக்ஷசாதனங்களுள் புருடனே மோக்ஷத் 
தைச் செய்கின்றானென்று , ஞானமே மோக்ஷமென்று 

கூறும் 
தன்னைச்சார்ந்த சிலர் கூறுவதாகக் கூறுகின்றனர் . 

சக இ ) எந்தக் காரணத்தால் போகம்போல் மோக்ஷமும் 
புருஷார்த்தமாயிருக்கின்றதோ அந்தக் காரணத்தால் ஆன்மா 
மோக்ஷத்தைச் செய்பவனாவன் . விவேக முதலியன சாதனங் 
களாகச் சித்திக்கின்றன என்பதாம் . 

(உரை ) ஈசுவரன் உலககருத்தாவாக இருக்கட்டும் . புருடர் 
கள் தன்னாற் செய்யப்பட்ட தருமா தருமங்களினால் சுபாசுபமான 
போகங்களை யநுபவிக்கின்றனர் . அவ்வ நுபவம் ஈசுவரனால் 
செய்யப்பட்ட தருமாதருமங்களாலன்று . புருடனிடமும்பரமேசு 
வரனுக்கு அதிட்டிக்குந் தன்மை யிருக்கின்றதே யெனில் , இருக் 
கட்டும் . ஆயினும் , பரமேசுவரனுக்குக் கருத்திருத்தன்மை 
யில்லை . ஆகையால் , புருடர்கள் அஞ்ஞானத்தைச் செய்யும் 
மலத்தாற் கட்டுப்பட்டு மயக்கத்தால் சம்சாரத்தையும் அடை 
கின்றனர் . அதற்கு மாறான அப்பியாசத்தால் பிரிதொன்றை 


* 


உஎஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


விரும்பாது தனக்கு ஞானமுதித்தவுடன் அஞ்ஞானம் நீங்கிச் 
சர்வஞ்ஞத் தன்மை முதலியன உண்டாதலால் ஆன்மாவே 
மோக்ஷத்தைச் செய்யட்டும் . ஈசுவரன் செய்கிறதாகக் கொள்ள 
வேண்டாம் . 

( சசு இ ) 


( அ - கை ) இந்தக் கூற்றுப்பொருந்தாதென்று கூறுகின்றார் . 


( சஎ.......நிஉ இ ) ஆராய்ச்சியின்மையாலுண்டான அறியா 
மையானது ஆராய்ச்சி ஞானத்தால் நீங்கிவிடுகின்றது . காசமென் 
னும் கண் வியாதி முதலிய பொருள் காரணமாக நிகழ்ந்த அஞ் 
ஞானமானது ஆராய்ச்சி ஞானத்தால் நசிக்கிறதில்லை . அந்த அஞ் 
ஞானத்துக்குக் காரணமான பொருளின் நாசத்தினாலேயே அது 
நசிக்கின்றது . வேறெவ்விதத்தாலும் பொருள்காரணமாக நிகழ் 
ந்த அஞ்ஞானம் நாசத்தையடையாது . அந்த அஞ்ஞானத்திற் 
குக் காரணமாயிருப்பது எதுவோ , அதுவே மலமாகும் . அஞ் 
ஞானமே மலமெனக் கொள்ளின் , அது * துச்சமாக ஆவது , அல் 
லது ஆன்மாவின் தர்மமான உள்பொருளாகவாவது இருக்கவேண் 

துச்சமாய்க்கொள்ளின் இந்த மலத்தை நீக்குதற்காகச் 
செய்யும் புருடனுடைய ஞான முதலியவற்றிற்கு ஒருவித பயனு 
மில்லாமற் போய்விடும் . ஆன்ம தருமமாகக் கொள்ளின் 
எக்காலத்தும் நீங்காது . நீங்குமென்று கொள்ளின் ஆன்ம தர்ம 
மாக ஆகாது . ஆகையால் ஆன்மாவின் ஞானத்தை அநாதி 
யாகவே மறைத்துக்கொண்டிருப்பது மலமாகும் . தீக்ஷையினா 
லேயே அந்த மலத்திற்கு நிவிர்த்தியுண்டாகின்றது . சிவன் , 
மலம் , மாயை என்னும் இவற்றிற்கு வசப்பட்டவனாக ஆன்மா 
இருக்கின்றான் . இத்தகைய ஆன்மா இயல்பாகவே அவற்றின் 
வசப்பட்ட தன்னை எவ்வாறு விடுவித்துக்கொள்வான் ? தன்னை 
விடுவித்துக்கொள்வதில் தனக்குச் சக்தி கிடையாது . இயல்பா 
கவே பாசங்களுக்கு வசப்படுகின்றமையால் . ஆகையால் அனை 

ரையும் தன் வசப்படுத்துகின்றவனான ஈசுவரனே மோக்ஷத் 
தைச் செய்கின்றவனாவன் என்பதாம் . 


வதை 


துச்சம்- முயற்கோடு போலும் பொய் . 


மோக்ஷகாரிகை. 


உஎம் 


சிறிது 


(உரை ) புருடர்களுக்குக் கலை முதலியவற்றால் மலம் சிறிது 
நீங்கி அவற்றின் சம்பந்தத்தால் ஞானக்கிரியைகள் 
விளங்குவது கொண்டு , தர்மம் , அதர்மம் முதலியவற்றைச் 
செய்யுந்தன்மை உண்டாகின்றது என்பது பொருந்தும் . மலம் 
முதலியன நிவிர்த்தியடைந்த பின்னர் சாமர்த்தியமின்றிக்கிடந்த 
அறியுந் தன்மையான ஈசுவரத்தன்மை ஆன்மாக்களுக்கு முத்தியி 
லுண்டாகுமென்று கூறுவது பொருந்தாத கூற்று, கிளிஞ்சலில் 
வெள்ளி யென்பது போன்ற மயக்கங்களில் ஞானத்தினால் அஞ் 
ஞானம் நீங்கிவிடுகின்றது என்பது பிரமாணத்தினால் சித்தித் 
திருக்கின்றது . ஆன்மாக்களுக்கு அநாதியாகவுண்டான அஞ் 
ஞானமே மலமெனக் கொள்ளுகின்றனர் . ஆகையால் ஞானத் 
தால் நீக்குகின்றது எனின் , அது பொருந்தாது . அஞ்ஞானம் 
மலமாகாது . அஞ்ஞான 

அஞ்ஞானத்திற்குக் காரணமெதுவோ - அதுவே 
மலமாகும் . மலமே அஞ்ஞானமெனக் கொள்ளின் அஞ்ஞான 
மானது துச்சமாக ஆவது , ஆன்மதருமமாக ஆவது ஆகவேண்டும் .. 
துச்சமெனக்கொள்ளின் , அது ஒருவித காரியத்தையுஞ் செய்யா 
மையால் அதனைப் போக்கும் ஞானமுதலியவற்றிற்கு யாதொரு 
பயனுமில்லையாய் முடியும் . ஆன்மாவின் தருமமாகக் கொள்ளின் 
நித்தியத்தன்மை வியாபகத்தன்மை யென்னும் ஆன்ம தருமங் 
கண நீக்கமுடியாதவாறுபோல , அஞ்ஞானத்தையும் நீக்கமுடி 

ஆகவே , முத்தியே யில்லாமற்போய்விடும் . இந்த அஞ் 
ஞானமானது நீக்குதற்குரியது எனக்கொள்ளின் ஆன்ம தர்மமாக 
ஆகாது . ஆகையால் , கண்ணினுடைய அறிவின்மைக்குப் படலம் 
முதலிய நோய்கள் காரணமாதல்போல , ஆன்மாவினறிவை அநா 
தியாகவே தடுப்பதற்கு ஏதுவாயிருப்பது பற்றி அஞ்ஞானத்திற் 
குக் காரணமாகப் பிறிதொரு பொருளைக்கொள்ளல் வேண்டும் . 
அதுவே மலமாகும் . கண்ணின் றொழிலை மறைத்தற்குக் காரண 

படலம் முதலிய திரவியங்களும் இவை போன்ற வேறு 
திரவியங்களும் ஞானத்தால் நசிப்பனவல்ல . எதனாலெனின் , 
திரவியங்களுக்கு ஞானம் விரோதியாக இல்லாமையாலென்க . 
அவ்வாறாயின் , கிளிஞ்சலிலுள்ள வெள்ளித்தோற்றமாகிய 
அஞ்ஞானமானது ஞானத்தினால் எவ்வாறு நசிக்கின்றதெனின் , 


யாது . 


மான 


உசெ 


அஷ்டப்பிரகரணம் . 


கூறுதும் . 
முன்னர் 


கின்றது . 


அஞ்ஞானம் இரண்டுவிதமாகும் . எவ்வாறெனின் , 

அநுபவிக்கப்பட்ட பொருளின் தர்மம் , சமமான 
பிறிதொன்றில் ஆராய்ச்சியின்மையால் நிச்சயரூபமாக நிகழ் 
வதொன்று . இதுவே கிளிஞ்சல் முதலியவற்றில் வெள்ளி 
முதலியவற்றின் தோற்றம் . காசம் , காமாலை முதலிய திரவியத் 
தால் நிகழ்வது மற்றொன்று . இதுவே இரண்டு சந்திரன் முதலிய 
தோற்றம் . அவற்றுள் முன்னையது இது வெள்ளியன்று என் 
னும் நிச்சயமான ஆராய்ச்சி ஞானத்தால் நீங்கிவிடும் . இரண்டாவ 
தாகிய திரவியத்தாலுண்டான அஞ்ஞானமானது தனக்குக்காரண 
மாகிய திரவிய நாசத்தினாலேயே நாசத்தையடையும் . ஞானத் 
தால் நாசத்தையடைகிறதில்லை . திரவியரூபமான மலத்தினாலேயே 
ஆன்மாக்களுக்கு அஞ்ஞானமுண்டாகிறதெனக் கூறப்பட்டிருக் 

வேறுவிதமாகக் கூறப்படவில்லை . காசம் , காமாலை 
முதலிய திரவியங்களாலுண்டான அஞ்ஞானம் புத்தியினாலுண் 
டாகாமையினால் ஞானத்தால் நிவிர்த்தியடைகிறதில்லை . படல 
முதலிய நோய்கள் கண் வைத்தியனால் நீங்குமாறு போல ஈசுவர 
னாலேயே அந்த மலத்திற்கு நிவிர்த்தியுண்டாகின்றது . ஆகை 
யால் , மோக்ஷத்தை ஈசுவரன் செய்கின்றானேயல்லது ஆன்மா 
செய்யவில்லை யென்க . இவ்வாறே “ சிவனிடமிருந்தே ஆன்மாக் 
களுக்கு மோக்ஷமுண்டாகின்றது . ” வேறு நூல்களிலுங் 
கூறப்பட்டிருக்கின்றன . சுருதியும் - எவனை இந்த ஆன்மா ஆசிர 
யிக்கின்றதோ அவனால் மோக்ஷமானது அடையத்தகுந்தது ” 
கூறுகின்றது . 

ஆகையால் , படலரூபமான திரவியம் 
கிரியையினால் விலக்கப்படுமாறு போல , மலரூபமான திரவியம் 
ஈகவரனது கிரியையினால் விலக்கப்பட்டு மோக்ஷ முண்டாகின் 
றது . இவ்வாறே தீக்ஷையே பாசத்தை நீக்குகின்றது . மேலான 
சிவனது தானத்தையடையும்படியும் செய்கின்றது என்று கூறப் 
போகின்றோம் . 

( சஎ .. 

இ ) 
( அ - கை ) ஈசுவரனுக்கு மோக்ஷத்தைச் செய்யும் தன்மை 
யைக் கொண்டு அப்பொழுதே பாசங்களுக்கு நிவிர்த்தியாகுந் 
தன்மையினையுங் கொள்ளல் வேண்டும் . எதனாலெனின் , பாச 
நீக்கத்தாலன்றி மோக்ஷம் சித்திக்காமையாலென்க. ஆகவே , 


என 


என்று 


(52 


மோக்ஷகாரிகை . 


உஎடு 


பாசங்களே தத்தமியல்பினின்று 

புருடர்களுடைய 
மோக்ஷத்திற்கு ஏதுவாக ஆகின்றன . ஈசுவரனுக்குக் கருத்திருத் 
தன்மையைக் கொள்வதால் பயனென்னையென்பார்க்கு அது 
பொருந்தாதென்று கூறுகின்றார் . 


( நங இ ) கயிறு முதலியன தானாகவே கட்டுண்டு நீங்குமா 
றில்லாதவாறுபோல , உயிர்களின் பாசங்களை விலக்குதற்குப் 
பாசங்களுக்கும் தனக்காகவே சத்தி கிடையாதென்பதாம் . 


(உரை ) சீவனுக்குத் தொழிற்படுவதிலும் , தொழிற்படாம 
லிருப்பதிலும் தனக்காகவே சாமர்த்தியம் கிடையாதென்று கூறப் 
பட்டிருக்கின்றது . ஆகவே , பாசங்களைச் சிவன் நீக்குகின்றமை 
யால் சிவனே புருடர்களுக்கு மோக்ஷத்தைக் கொடுப்பவனாவன் - 


( அ- கை ) " காணப்படுவது சம்பவிக்கும்பொழுது காணப் 
படாததைக் கொள்வது பொருந்தாதென்னும் நியாயத்தால் 
பூர்வபக்ஷியின் ஆசங்கையைக் கூறுகின்றார் . 


( நிசஇ ) அறியுந்தன்மை கருத்திருத்தன்மை யென்னும் 
இவற்றின் அநேக விதமான தோற்றத்தைப் பாசங்கள் செய் 
கின்றன . இவற்றின் தோற்றமே மோக்ஷமாகும் .. ஆகவே , 
மோக்ஷம் பாசங்களால் செய்யப்படுவதாகுமென்பதாம் . 


(உரை) சம்சார நிலையில் காரியம் கரணமென்னும் இவற் 
றின் சொரூபமாகவே காணப்படும் பாசங்கள் , ஆன்மாக்களுக்கு 
அறியுந்தன்மை செய்யுந்தன்மை யென்னுமிவற்றின் அநேகவித 
மான தோற்றத்தைச் செய்கின்றன . மோக்ஷமாவது ஞானக் 
கிரியைகளின் தோற்றமாகும் . ஆகவே , அத்தோற்றத்தைக் 
காணப்படும் சாமர்த்தியத்தையுடைய அந்தப் பாசங்களே செய் 
யும் . ஆகையால் காணப்படாத 

மோக்ஷத்தின் 
பொருட்டு எதற்காகக் கற்பிக்கவேண்டும் . 


ஈசுவரனை 


உஎசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) பாசங்கள் மோக்ஷத்தைச் செய்யுமென்பது 
பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 

(( -நிசு இ ) பாசங்களுக்குத் தனக்காகவே அறிவில்லா 
மையால் , அவை ஈசனாலேவப்பட்டுப் , பாசங்களின் சொரூபத் 
தால் ஆசையுடன் கூடினவையாயும் , அவற்றின் தொழிற்பாட் 
டால் ஆசையையுடையவையாயும் , ஒன்றன்பின் ஒன்றாகக் கூடின 
வையாயும் , அழிவையுடையவையாயும் , சிலவற்றை விடயமாகக் 
கொண்டவையாயுமுள்ள ஞானக்கிரியைகளின் தோற்றத்தைச் 
செய்கின்றன . பாசத்தாலுண்டாகும் ஞானக்கிரியைகளின் தோற் 
றத்திற்கும் , பாசநீக்கத்தாலுண்டாகும் ஞானக்கிரியைகளின் 
தோற்றத்திற்கும் வேறுபாடிருக்கின்றமையால் , மோக்ஷரூபமான 
தோற்றத்தைப் பாசங்கள் செய்யமுடியாவென்பதாம் . 

( உரை ) தீபம் முதலியன எவ்வாறு காணப்பட்ட பொருள் 
களை விளக்குஞ் சத்திகளுடன் கூடி விளக்குகின்றவையாய்ச் 
சித்தித்தனவோ , அவ்வாறே காணப்படாத ஏனைய விடயங்களி 
லும் அதே தீபமுதலியன அவ்வித சத்திகளுடன் கூடியவை 
யாகவே அறியப்படுகின்றன . அதுபோல , காரியங் கரண முதலிய 
வற்றின் ரூபமான துணைகள் கூறியவாறு ஈசுவரனால் ஏவப்பட்ட 
வையாயிருப்பினும் , சரீர முதலியவற்றை ஆன்மாவெனக் கொள் 
வதற்கு ஏதுவாயிருத்தலால் , சம்சாரிகளுடைய ஞானக்கிரியை 
களின் தோற்றம் பாசத்தின் சொரூபத்தினால் சம்பந்தித்ததாயும் , 
பெண் முதலிய விடயங்களில் பற்றுடையதாயும் , சில விடத்தில் 
சில சமயம் சிலவற்றை விடயமாக வுடையதாயும் , விருப்பு 
வெறுப்புக்களால் கெடுக்கப்பட்டதாயும் , காரியமாயிருத்தலால் 
சரீர முதலியவற்றிற்கு நாசமுண்டானபொழுது நசிக்கிறதாயும் 
உள்ள தாகக் காணப்பட்டனவென்பது கொண்டு , காணப்படாத 
அத்தகைய விடயத்திலேயே அந்தப் பாசத்திற்குத் துணையா 
யிருக்குத் தன்மை சித்திக்கின்றது . இவ்வாறன்றி , முத்தி மிகவும் 
வேற்றுமையுடையதாதலால் , அந்த முத்தியிலும் ஞானக்கிரியை 
களின் தோற்றத்தை பிரமாண்டத்தைத் தீபம் விளக்காதவாறு 
போலப் பாசங்கள் செய்யா . இதுபற்றியே மோக்ஷத்திலுள்ள 
ஞானக்கிரியைகளுக்கு விசேடங் கூறப்படுகின்றது . ( நிரு - நசுஇ ) 


மோக்ஷகாரிகை . 


உஎஎ 


( நிஎஇ ) பாசங்களைத் தோல்வியடையச் செய்யும் ஞானக் 
கிரியை யென்று பெயர்கொண்ட சத்தியானது சித்தர்களுக்கிருக் 
கின்றது . ஆகையால் பாசக்கூட்டங்களாலுண்டான சம்சார 
விடயமான ஆசையை இந்தச் சித்தன் அடைகின்றானில்லையென் 
பதாம் . 


(உரை ) சித்தனுக்கு ( முத்தனுக்கு ) எல்லாப்பாசங்களும் 
விலகுகின்றமையால் ஈசுவரனது ஞானக்கிரியாசத்திகள் போல் 
இந்த சித்தனுடைய ஞானக்கிரியாசத்திகள் பாசங்களை நீக்கக் 
கூடியன . ஆகையால் , பாசங்களால் தோன்றும் பசுவினுடைய 
ஞானக்கிரியா சத்திகள் போல் சித்தனுடைய ஞானக்கிரியாசத்தி 
கள் சரீர முதலியவற்றில் ஆன்மாவென்ற எண்ணத்தைச் செய் 
வனவல்ல என்க . 

( நிஎஇ ) 


( ரு.அஇ ) ( அன்றியும் ) தோன்றி நசிக்கும் பாசங்களுடன் 
சித்தனுடைய சத்தியைச் சேர்த்துப் பாசமாக வகுக்கவில்லை . 
அதனால் சித்தனுடைய சத்தியானது பாசங்களின் சேட்டை 
களால் அநுசரிக்கப்படுகிறதில்லையென்பதாம் . 

(உரை ) சித்தனுடைய சத்தியானது பசுவினுடைய சத்தி 
போல் அராகம் முதலிய பாசச்சேட்டைகளால் அநுசரிக்கப்பட் 
டுச் சம்சாரவிடயங்களில் ஆசையுடையதாக இருக்கவில்லை. எதனா 
லெனின் , பாசங்கள் நாசத்தையடைந்த பின்னரும் விகாரமற்ற 
சொரூபத்துடன் ஈசுவரனது சத்திபோல் இருக்கின்றமையா 
லென்க . 

( ரு அஇ ) 
( ருகூஇ ) ( அன்றியும் ) சித்தனுடைய சத்தியானது எல்லா 
வற்றையும் விடயமாகக் 

கொண்டது . 

அதனாற்றான் அந்தச் 
சத்தி சிலவற்றை விடயமாகக் கொண்டதில்லை . அந்தச் சத்தி 
யானது அறியக்கூடிய விடயங்கள் செய்யக்கூடிய விடயங்க 
ளென்னு மிவற்றில் ஒரே காலத்தில் தொழிற் படுவதால் ஒன்றன் 
பின் ஒன்றாகத் தொழிற்படவில்லை யென்பதாம் . 

(உரை ) அந்தச்சித்தனுடைய சத்தியானது மறைப்பில்லா 
மையால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எல்லாவற்றையும் அறியவும் 


உஎஅ 


அஷடப்பிரகரணம் . 


செய்யவுங் கூடியது . 

பசுவினுடைய சத்திபோல் ஒரு காலத் 
தில் ஓரிடத்தில் ஒன்றைவிடயமாகக்கொண்டிருக்கவில்லை ( நிகூ இ ) 


( • 0 ) அந்தச் சித்தனுடைய சத்தியானது , அதனின் மேம் 
பட்ட சத்தியில்லாமையால் மறுக்கப்படுகிறதில்லையென்பதாம் . 


( உரை ) வித்தியேசுவார்களுடைய சத்தியின் தோற்ற 
மானது , பாமுத்திரூபமான வேறொரு தோற்றத்தால் மறுக்கப் 
படுமாறு போல் , சித்தனுடைய சத்தியானது மறுக்கப்படுகிற 
தில்லை . எதனாலெனின் , சித்தனுடைய சத்தியானது 
டைய சத்திபோலிருப்பதால் , அதனின் மேம்பட்ட சத்தியில் 
லாமையாலென்க . 

( சு ) ) 


சிவனு 


( சு 0 இ ) ( அன்றியும் ) அந்தச்சித்தனுடைய சத்தியானது 
சிவசாமியத்தை யடைந்திருத்தலால் , ( ஏனையவற்றை ) அறிதல் 
செய்தல் என்னும் விடயங்களில் தொழிற்படுகிறதில்லை யென் 
பதாம் . 


(உரை) ஈசுவரனுடைய இச்சையினால் வித்தியேசுவரர் 
களுடைய சத்தி தொழிற்படுமாறுபோல் , சித்தனுடைய சக்தி 
க்குக் காரியத்தில் தொழிற்படுதலும் , தொழிற்படாதிருத்தலு 
மில்லை . எதனாலெனின் , அந்தச் சத்தியானது சிவசாமியத்தை 
யடைந்திருத்தலால் ஈசுவானால் ஏவப்படுதலின்றித் தானாகவே 
தொழிற்படும் சத்தியுடன் கூடியிருக்கின்றமையாலென்க ( சு 0 இ ) 


( சுகஇ ) பாசங்கள் சித்தனுடைய சத்தியை விளக்க 
மாட்டா . சிவனுடைய இச்சையினால் அந்தப்பாசங்களின் பீஜங் 
கள் தகிக்கப்பட்டிருத்தலால் அந்தப்பாசங்களால் சித்தனுடைய 
சத்தியானது மீண்டுங் கெடுத்தலடைகிறதில்லை . அதனால் அவனு 
டைய சத்தி நசிக்காததாயிருக்கின்றதென்பதாம் . 


(உரை ) பின்னர்க்கூறப்படுமாறு 

காரிய 

காரணரூபமான 
பாசங்களால் பசுவினுடைய சத்தி தோன்றுமாறுபோல் 


மோக்ஷகாரிகை . 


உஎக 


னுடைய சத்தியானது தோன்றுகிறதில்லை . கெடுக்கப்பட்ட 
பீஜங்களையுடைய பாசங்கள் சிவசத்தியினால் தோற்றப்பட்ட 
சித்தனுடைய சத்திக்கு மீண்டுங் கெடுதலைச் செய்கிறதில்லை . 
ஆகையால் பசுவினுடைய சத்திபோல் சித்தனுடைய சத்தியா 
னது நசிக்கிறதில்லையென்க. 

( சுகஇ ) 


நசிக்குந் 


( அ - கை ) சித்தனுடைய சத்திக்கு நேரிடும் 
தன்மையை வேறுவழியாகப்பரிகரிக்கின்றார் . 


துணையின் 


( • உ - சுங இ ) 

சன்னிதி யிருக்கும் வரை 
பொருள் விளங்கிக் கொண்டிருக்கின்றதென்னும் இந்த நியாயம் 
சித்தனுடைய சத்தியில் பொருத்தமடைகின்றதில்லையெனில் , 
கூறுகின்றோம் . விளக்கத்தைச் செய்து கொண்டிருக்கும் சிவசத் 
தியின் சன்னிதானத்தைச் சித்தனுடைய சத்தியானது எப்பொ 
ழுதும் தரித்துக் கொண்டிருக்கின்றது . ஆகையால் சித்தனு 
டைய சத்தி நாசமடைகின்றதில்லையென்பதாம் . 


(உரை ) சித்தர்களுக்கு ஈசுவரனால திட்டிக்கப்பட்டுத் தொ 
ழிற்படுதல் எவ்விதத்திலுங் கிடையாதென்பது முன்னர்க் கூறப் 
பட்டிருக்கின்றது . ஆகவே , சித்தனுடைய சத்தியானது துணை 
யினால திட்டிக்கப்படாமையால் தீபமில்லா தபொழுது 

கடம் . 
முதலியவற்றின் தோற்றம் இல்லாதவாறுபோல் தோற்றமின்றி 
நசிக்கக்கூடியதென முடியுமெனின் , நசிக்காதென்று கூறுகின் 
றார் . தீபம் பொருளின் மறைப்பைச் சிறிது நீக்குமாறுபோல் 
பரமேஸ்வரரை நாம் கொள்ளவில்லை . படலநோயைக் கண் 
வயித்தியன் முற்றும் நீக்குமாறுபோல முற்றும் மறைப்பின் 
நீக்கத்தைப் பரமேசுவரர் செய்து , சித்தாந்த ஞானத்தின் 
தோற்றத்தைச் செய்கிறதாயும் , சிவனாயிருக்குஞ் சித்தனுக் 
குள்ள சமவாய சம்பந்தத்தால் சிவசம்பந்தமாயுமுள்ள தனக் 
குச் சமமான ஞானக்கிரியா சத்திகளைச் சித்தர்களுக்குத் தோற்று 
விக்கின்றார் . ஆகையால் , அந்தச் சித்த சத்தி வேறு துணைகளை 
யெதற்காக விரும்பும் . சிவசத்திக்குத் தனக்காகவே சருவஞ்ஞத் 
தன்மை முதலிய சொரூபம் இருப்பது போல் இந்தச் சித்த 


உஅ 0 


அஷ்டப்பிரகரணம் . 


சத்திக்கு மிருக்கின்றது . இந்தக் காரணத்தானுஞ் சித்த சத்தி 
நசிக்காதென்று கொள்ளவேண்டும் . பாசங்களால் மறைக்கப் 
படாமலிருப்பது மாத்திரங்கொண்டு இந்தச் சித்த சத்தி நசிக்கா 
மலிருக்கவில்லை. முத்திக்குக் காரியத்தன்மையாலுண்டாம் 
அநித்தியத்தன்மை கிடையாது ; வியக்கியமாயிருத்தலால் . வியங் 
கியம் - இருப்பது விளங்கித்தோன்றுதல் . முன் இருந்த ஞான 
சத்தியே மறைப்பு நீக்கத்தால் விளங்கித்தோன்றி எல்லாவற்றை 
யும் விடயமாகக் கொண்டிருக்கின்றதென்க . அந்த ஞானசத்தி 
யின் சொரூபம் புதிதாக உண்டுபண்ணப்படவில்லை . இவ்வாறு 
எல்லாவற்றிற்கும் வேறான மோக்ஷம் கூறப்பட்டது . ( சுஉ - சு . இ ) 

( சுச இ ) பாசங்கள் நீங்கியும் சித்தனுடைய சத்தி யிருக் 
கின்றது கொண்டு , அந்தச் சித்த சத்தியானது வேறாயிருக்கின்ற 
மையால் , அந்தப் பாசங்கள் 

சித்தனுடைய சத்தியைத் 
தோற்றுவித்தற்குச் சாமர்த்திய முடையனவாகா என்பதாம் . 

(உரை ) முத்தியில் சித்தனுடைய சத்தியானது பாசங் 
களால் தோன்றும் பசு சத்தியினின்றும் மிகவும் வேறாயிருக்கின்ற 
மையானும் , பாசங்களில்லாவிடத்து இருத்தலானும் , அந்தச் 
சத்திக்குப் பாசங்களால் விளங்குந்தன்மை சித்திக்கிறதில்லை . சித் 
தனுடைய சத்தியைத் தோற்றுவிக்கும் ஈசுவரனே மோக்ஷத்திற் 
குக் காரணரென்பது முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . ( சுச இ ) 

( அ - கை ) யோகமாவது சித்தத்தின் தொழிற்பாட்டைத் 
தடுத்தலாகும் . ஆகையால் யோக முதலியவற்றால் சுத்தஞ் 
செய்யப்பட்ட அந்தக்கரணமே ஆன்மாக்களின் மோக்ஷத்திற்குக் 
காரணமாகும் ; ஈசுவரன் காரணன் ஆகானென்று சாங்கியர் 
கின்றனர் . அது பொருந்தாதென்று கூறுகின்றார் . 

( சுநஇ ) யோகமும் , பிரகிருதி புருடவிவேக ஞானமும் , 
தபசை முன்னிட்டுப் போகசாதனங்களான கன்மமும் ஆகிய 
இவை கூறியவாறு பாசங்களாயிருக்கின்றமையால் மோக்ஷத்திற் 
குச் சாதனங்களாக ஆகாவென்பதாம் . 

( உரை ) வாயுவைப்போல் மேலே கூறியவாறு சித்தஞ் 
சடமாகையால் அந்தச் சித்தம் , யோகமுதலியவற்றால் சுத்தி 


கூறு 


மோக்ஷகர்ரிகை. 


2.அக 


யடைந்த நம்மால் ஆன்மாவினிடமிருக்கும் மாயை விலக்கத்தக் 
கது ; அவ்வாறு சுத்தியடையாவிடில் அந்தமாயையை விலக்க 
முடியாதென்னும் அறிவின்றித்தானாகவே மாயையை விலக்கு 
வதாயிருந்தால் எப்பொழுதுமே விலக்கவேண்டும் . யாதானுமொரு 
சமயத்திற்றான் விலக்குமென்பது கூடாது . ஆகவே மோக்ஷமே 
யில்லையாகவேண்டும் . அல்லது எக்காலத்தும் மோக்ஷமிருத்தல் 
வேண்டும்.சாத்திரோபதேசத்தைப் பெற்று யோகமுதலியவற்றை 
யனுட்டிக்கின்றவன் யார் ? ஆன்மா எனின் , அந்த ஆன்மாவைக் 
கருத்திருத்தன்மை யில்லா தவனாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர் 
கள் . சித்தமெனின் , அதுவோசடமென்க . 

( சுசு இ ) ( அன்றியும் ) உபாயங்கள் சாமர்த்தியமுடையனவா 
யினும் தனக்கே கெடுதலைச் செய்கின்றவையாக ஆகா . கத்தி 
யின் முனை மிகவுங் கூர்மையாயிருப்பினும் தன்னையே சேதிக்கிற 
தாக ஆகாதவாறுபோலு மென்பதாம் . 

(உரை ) சித்தத்திற்கு , தனது தொழிற்பாட்டைத் தடை 
செய்வதற்காக யோக முதலியவற்றை யநுஷ்டித்தல் தனக்கே 
பொருந்துகிறதில்லை. எதனாலெனின் . தன்னிடத்திலேயே தன்னைக் 
கெடுக்குங் கிரியை நிகழாதாகையாலென்க. இந்தக் காரணத்தைக் 
கொண்டும் பிரவிருத்தி நிவிருத்திகளுக்குக் காரணரான 

பரமே 
சுவரரே எவ்விடத்தும் மோக்ஷத்திற்குக் காரணராவர் . பரமேசுவ 
ரர் யாதானுமொன்றை விரும்பி மோக்ஷத்தைச் செய்யாதவரா 
கையால் அனைவருக்கும் ஒரே காலத்தில் ஏன் மோக்ஷத்தைச் 
செய்யவில்லையெனின் , மோக்ஷத்திற்குக் காரணமாக மலபரிபா 
கத்தை ஈசுவரர் விரும்புகின்றமையால் இந்தக் கேள்வி பொருந் 
தாது . இன்றேல் மோக்ஷத்திற்கு நியமமில்லாமற் போய்விடும் . 
இவ்வாறே " அந்த மலமானது தீக்ஷையினால் நசிக்குஞ் சமயத் 
தில் சத்தியானது மோக்ஷத்தின் பொருட்டுத் தோன்றுகின்றது ” 
என்று நூல்களிற் கூறப்பட்டிருக்கின்றது . மலமானது பரிபா 
கம் அடையக்கூடியதாயும் சடமாயுமிருத்தலால் சிலருக்குச் சிற் 
சில சமயத்தில் பரிபாகமடைகின்றது . ஆகையால் அனைவருக் 
கும் ஒரேகாலத்தில் ஈசுவரர் மோக்ஷத்தை யேன் கொடுக்கவில்லை 
யென்னுங் கேள்வி பொருந்தாது . இவ்வாறே தத்துவத்திரய 


உஅ 
உஅஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


நிர்ணயத்திலும் “ மலமானது பக்குவமடையுங் காலத்து ஆன்மாக் 
களின் ஞானக்கிரியைகளை மறைப்பதினின்றும் நீங்குகின்றது . 
பரிபாக விசேடத்தின் சேர்க்கையால் அந்த மலம் ஒவ்வொரு 
ஆன்மாவிற்கும் ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு விதமாக நீங்கு 
கின்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது . 

( சுசு இ ) . 
( * எஇ - சு அஇ ) ( இவ்வாறாயின் ) மறைக்குஞ்சத்தியின் அதி 
காரத்தினுடைய காலமானது நீங்கினவுடன் தானாகவே பசுவி 
னின்றும் மலம் நீங்குகின்றது . அப்பொழுது எஞ்சியபாசக் 
கூட்டமும் விலகுகின்றது . விலகியவுடன் எல்லாவற்றையும் 
விடயமாகக்கொண்ட சுத்தமான ஞானக்கிரியா சத்தியானது 
தானாகவே ஆன்மாவினிடத்துத் தோன்றுகின்றது . ஆகையால் 
ஈசுவரன் மோக்ஷத்தைச் செய்பவனாக ஆகமாட்டானென்பதாம் . 

(உரை ) புருடர்களுடைய ஞானம் முதலியவற்றின் வலி 
மையினால் மறைக்குஞ் சத்தியையுடைய மலத்தின் பரிபாகம் ஏற் 
பட்டு , அதனால் மலத்தினுடைய மறைக்குமதிகாரத்தின் நாச 
மேற்பட்டது கொண்டு , தானாகவே மலம் நீங்கியவுடன் , அத 
னிமித்தமாக ஏனையபாசக் கூட்டங்களும் நீங்கியவுடன் , புருடர் 
களுடைய ஞானக்கிரியா சத்தியானது சுத்தமாக இருக்கின்றமை 
யால் , முத்தியில் தானாகவே தோன்றும் . ஆகையால் 
னுக்குக் கருத்திருத்தன்மையைக் கொள்வதினால் பயன் என்னை . 
( மலபரிபாக முதலியவற்றை விரும்பாது ) சுதந்திரராக இருந்து 
மோக்ஷத்தைச் செய்பவராக ஈசுவரரைக் கொள்ளின் இந்தக் குற் 
றம் நேரிடாது . தனது இச்சையினால் கட்டுப்படுத்துவதனால் 
* அதிப்பிரசங்கமுமில்லை . வித்தியாதிபதியும் பசுக்களுக்கு மோ 
க்ஷத்தைச் செய்கின்ற தாயும் , சிவசம்பந்தமாயுமிருக்கும் இந்தச் 
சத்திபா தமானது சுதந்திரமாயிருக்கின்றது ; யாதானு மொன்றை 
விரும்புகிறதாகக் கொள்ளின் பரமேசுவரர் அசத்தராவர் என்று 
கூறுகின்றாரெனின் , இந்தக் கூற்றுப் பொருந்தாது . எதனாலெ 
னின் , இவ்வாறு சம்பவியாமையாலென்க . ( சுஎஇ - சு அஇ ) 


ஈசுவர 


அதிப்பிரசங்கமாவது – அனைவருக்கும் ஒரேகாலத்தில் மோக்ஷத் 
தைக் கொடுக்கட்டுமென்பது . 


மோக்ஷகாரிகை . 


உஅம் 


( அ - கை ) மலபரிபாகத்தை விரும்பாது தானாகவே ஈசு 
வரன் மோக்ஷத்திற்குக் கருத்தாவாதல் சம்பவியாமை யெவ்வா 
றென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( சுகூ இ ) திதியைச் செய்யவேண்டிய சமயத்தில் சங்காரத் 
தையும் , சங்காரத்தைச் செய்யவேண்டிய சமயத்தில் திதியையும் , 
கன்மத்தைச் செய்யாதவனுக்குப் போகத்தையும் ஈசுவரன் செய் 
கிறானில்லை யென்பதாம் . 


உலாகாய 


(உரை ) கன்மமுதலியவற்றை விரும்பாது ஈசுவரனுக்குச் 
சுதந்திரத்தன்மையைக் கொள்ளின் எக்காலத்தும் உலகத்துச் 
சிருட்டி சங்காரங்களையும் , கன்மஞ் செய்யாதவனுக்குப் போகத் 
தையும் , தீய கன்மங்கள் செய்தவனுக்கு மோக்ஷத்தையும் , முத் 
தனுக்குச் சம்சாரத்தையும் அவர் செய்வர் . ஆகவே , உலகம் 
உன்மத்தனுடைய சேட்டைபோல் சேட்டையையுடைய தாய்ப் 
பொருத்தமில்லாததாக ஆகும் . ஆகையால் போகத்தின் பொ 
ருட்டும் , மோக்ஷத்தின் பொருட்டும் , பாவங்களை நீக்குவதன் 
பொருட்டும் ஒருவனும் முயற்சிக்க மாட்டான் . ஈசுவரர் உபதே 
சித்தருளிய சாத்திரங்களனைத்தும் பயன் படாமல் 
தமதத்தை அநுட்டிக்க வேண்டியதாக உங்களுக்கு நேரிடும் . 
இந்தக் குறையை நீக்கும் பொருட்டுக் கன்மமுதலியவற்றின் 
பரிபாகத்தை விரும்புகிறவனாகவே சர்வ கருத்தாவான ஈசுவரனைக் 
கொள்ளல் வேண்டும் . கன்மமுதலியவற்றை விரும்புதலால் ஈசுவர 
னுக்குச் சுதந்திரத்தன்மை கெடாது . வேறு ஈசுவரருக்கு உட் 
பட்டிருந்தாற்றான் சுதந்திரத்தன்மை கெடும் . இந்த ஈசுவரர் 
பாமேசுவரராயிருத்தலால் வேறு ஈசுவாருக்குட்பட்டிருக்கவில்லை . 
ஆகையால் ஈசுவரர் சுதந்திரபாவார் . திதியிருக்கும்பொழுது சங் 
கார முதலியவற்றையும் , கன்மஞ்செய்யா தவனுக்குக் 
மின்றிப் போக முதலியவற்றையும் ஒரு காலத்தும் 
செய்கிறதில்லை . ஆகையால் சத்திபதிதலென்பது கன்மத்தை 
விரும்பவே செய்கின்றது . இவ்வாறாயின் , மோக்ஷத்தின் பொ 
ருட்டுக் கன்மத்தின் ஒப்பை ஈசுவரர் விரும்புபவராக ஆவரெனின் , 
அவ்வாறன்று . கன்மஞ் செய்யாதவருக்கு ஈசுவரர் போகத்தைச் 


காரண 


ஈசுவரன் 


: உ அச 


அஷ்டப்பிரகரணம் . 


செய்யாத 

தவாறுபோல மலபரிபாகமில்லாதவருக்கு மோக்ஷத்தை 
யுஞ் செய்கிறதில்லை. எதனாலெனின் , மோக்ஷமானது மலபரிபா 
கத்தை விரும்புகின்றமையாலென்க . இவ்வாறின்றேல் , மலத் 
தைக் கொள்ளுதல் பயனற்றதாக முடியும் . ஆன்மாக்களுக்குக் 
கன்மத்தினும் வேறாக மலம் ஒன்று உள்ளதென முன்னர்ப் போக 
காரிகையில் கூறப்பட்டிருக்கின்றது . எவ்வாறெனில் , " மலபரி 
பாகம் ஆகாமல் கன்மநாச மேற்பட்டது கொண்டு அந்த ஆன்மா 
விற்கு விஞ்ஞான கேவலத்தன்மையே சித்திக்கின்றது என்ப 
தாம் . ஆகையால் சத்திபதிதலுக்கு மலபரிபாகமே இன்றியமை 
யாத காரணமெனக் கூறவேண்டுமென்க . 


கூ 


( அ - கை ) மலமானது பரிபாகத்தால் தானாகவே நீங்கிப் 
புருடர்களுடைய மோக்ஷத்திற்குக் கரரணமாக ஆகும் . ஆகை 
யால் மோக்ஷத்திற்குச் சத்திநிபாதத்தைக் கொள்ளுதலால் பய 
னென்னை யென்பார்க்கு அது பொருந்தாதென்று கூறுகின்றார் . 

( எ 0 இ- எகஇ ) சேதனாசேதனங்கள் யாவும் ஈசுவரனுக் 
குட்பட்டவையென நிச்சயிக்கப்பட்டிருக்கின்றது . 

ஆகையால் 
ஈசுவார் அந்த ஆன்மாக்களின் பிரவிருத்தியிலும் நிவிருத்தியி 
லுங் காரணராவார் . அவர் சத்தியாகிய சூலத்தால் ஆன்மாக்க 
ளின் பாசக்கூட்டத்தைப் பிளந்து சர்வஞானக்கிரியாரூபமான 
இரண்டுவித சக்தியையும் தோற்று விக்கின்றாரென்பதாம் . 


(உரை ) சடத்திற்குத்தானாகத் தொழிற்படுவதிலும் , தொ 
ழிற் படாமலிருத்தலிலும் சமார்த்தியங் கிடையாதென்பது முன் 
னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் பக்குவமான விடத் 
தும் மலமானது திரவியமாயிருத்தலால் படலமுதலிய நோய்கள் 
போல் புத்திமானான கருத்தாவால் நீக்கத் தகுந்தது . ஆதலின் 
ஈசுவரரே மலநிவிருத்தியைச் செய்து புருடர்களுக்குச் சர்வஞ் 
ஞத்தன்மை முதலியவற்றைத் தோற்றுவித்து மோகத்திற்குக் 
காரணராக ஆகின்றார் . வேறெவருமாகார் என்க . ( எ 0 இ - எகஇ ) 

( அ - கை ) எல்லா ஆன்மாக்களுக்கும் ஈசுவரர் நேராகவே 
மோக்ஷத்திற்குக் காரணராக இருக்கின்றாரா ? அல்லது 


. 


எவரை 


மோக்ஷகாரிகை . 


உ அடு : 


யேனும் அதிட்டித்துக் காரணராக இருக்கின்றாரா ? என்பார் 
க்கு இரௌரவ ஆகமத்தின் சித்தாந்தத்தால் சித்தித்த முறையைக் 
கூறுகின்றார் . 


( எஉ இ ) ஈசுவரர் , சிருட்டியினாம்பத்தில் சகளமான எட்டு 
அணுக்களைத் தனது இச்சையால் நிட்களர்களான அநந்தர் 
முதலிய மந்திசேசுவரர்களாக அநுக்கிரகிக்கின்றாரென்பதாம் . 


ஞான . 


(உரை ) சிருட்டியினாரம்பத்திலேயே சகளமான எட்டு 
அணுக்களுக்குப் பரி பக்குவமான மல நீக்கத்தைச் செய்து 
எல்லா னக்கிரியைகளின் தோற்ற ரூபமான மோக்ஷத்தை 
நேரே கொடுத்து , அநந்தர் முதலிய பெயரையுடைய வித்தியே 
சுவார்களாகச் செய்கின்றார் . ஆகையால் வித்தியேசுவார்கள் 
அணுபக்கத்தைச் சார்ந்தவரேயன்றிச் சத்தி பக்கம் சம்பு பக்கங் 
களைச் சார்ந்தவரல்லரென்றறிந்து கொள்க . 

( எஉ இ ) 


( எங.இ ) ( பின்னர் ) சகளர்களான அணுக்களை ஏழுகோடி 
யெண்ணுடன் கூட எல்லாவற்றையும் விடயங்களாகவுடைய 
ஞானக்கிரியா சக்திகளின் தோற்றத்தால் நிட்களர்களான மந்தி 
ரர்களாகச் செய்கின்றாரென்பதாம் . 


(உரை ) சகளர்களான அணுக்களை ஏழுகோடி யெண்ணு 
டன் பகவானானவர் அவ்வாறே நேராக அநுக்கிரகித்து மந்திரர் 
களாகச் செய்கின்றார் . 

( எங.இ ) 


( அ - கை ) மந்திரர் , மந்திரேசுவரராகிய இவர்கள் முத்தர் 
களாதலால் இவர்களுக்குச் சிவனுடன் ஒப்புமையுண்டோ 
வென்று ஆசங்கிப்பார்க்கு ஒப்புமை கிடையாதென்று கூறுகின் 
றார் . 


( எசஇ ) உருத்திரருடைய சத்தியின் கீழ் மந்திரம் மந்திரே 
சுவரம் என்னும் பெயருடைய இரண்டு தத்துவங்களிருக்கின்றன . 
எதனாலெனில் , உண்டாகின்றனவாயும் , ஏவப்படுவனவாயுமிருக் 
கின்றமையா லென்பதாம் . 


-உ அசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) உருத்திரரென்றது பரமேசுவரரைக் 

பரமேசுவரரைக் குறித்தது . 
சத்தியென்றது வாமை சியேஷ்டை இரௌத்திரிகளைக்குறித்தது . 
இந்தச் சத்திகளின் கீழ் வித்தியா வித்தியேசுவரர் ரூபமான 
இரண்டு தத்துவங்களிருப்பனவாக அறிந்துகொள்க . 
எதனா 
லெனின் , “ இந்த இரண்டு தத்துவங்களும் சிவனது இச்சை 
யினால் ஏவப்பட்டன " என்று சாத்திரத்தில் கூறப்படுதலால் அந் 
தச் சிவசத்தியினால் உண்டுபண்ணப்பட்டுத் தமது அதிகாரத்தில் 
ஏவப்படுகின்றன வென்னும் பொருள் கிடைக்கின்றடையாலென்க . 
இவர்களிடம் ஏவப்படுந் தன்மையிருத்தலால் சர்வஞ்ஞத் தன்னை 
யிருப்பினும் அதிகாரமலமிருப்பது கொண்டு பரமேசுவரரை 
நோக்கக் கிரியா சத்தியானது முறையே * அம்சத்தினால் குறைந்த 
தென்று அறியப்படுகின்றது . தத்துவ சங்கிரக முதலிய நூல் 
களிலும் “ வித்தியா வித்தியேசத் தன்மையானது அபரமுத்தியா 
கும் . பரமுத்தியானது சிவசாமியமாகின்றது என்று கூறப்பட் 
டிருக்கின்றது . முத்தியினாலும் குறையிருத்தலால் இவர்களுக்குச் 
சத்தி தத்துவத்திற்குக் கீழிருக்குந் தன்மையிருக்கின்றது. தேசத் 
தினாற் கூறப்படும் 

மேன்மை 

தாழ்மைகள் இவர்களுக்குக் 
கிடையா . எதனாலெனின் , ஆன்மாக்கள் வியாபகர்களாகையா 
லென்க . கௌரவத்தாலுண்டாகும் மேன்மை தாழ்மைகளே 
யிவர்களுக்குண்டு, 

( எசஇ ) 


( எரு இ ) ( கௌரவத்தால் மேன்மையாயிருப்பது கொண்டே ) 
இந்த இரண்டு தத்துவங்களும் நிட்களமாயும் , அசுத்த மாயைக்கு 
மேல் அதிகாரத்தையுடையனவாயும் இருத்தலால் , கிரியைகளைக் 
கூறுஞ் சாத்திரத்தில் தீக்ஷைக்காக வித்துவான்களால் அசுத்த 
மாயைக்குமேல் இந்த இரண்டு தத்துவங்களும் சுத்தியின் 
பொருட்டு ஆலோசிக்கப்படுகின்றன என்பதாம் . 


(உரை ) வியாபகங்களான இந்த இரண்டு தத்துவங்களும் 
அசுத்த மாயைக்குமேல் அதிகாரத்தையுடையனவாயிருத்தலா 
லும் , கலை முதலிய காரிய கரணங்களினின்றும் நீங்கியிருத்தலா 


அம்சம் - இவ்விடத்தில் கருத்திருத்தன்மையைச் செய்வது . 


மோக்ஷகாரிகை . 


2 அஎ 


லும் , அத்துவாக்களைப்பற்றிக் கூறுஞ் சாத்திரத்தில் அசுத்த 
மாயைக்குமேல் சுத்தியின் பொருட்டு ஆலோசிக்கப்படவேண்டு 
மெனக் கூறப்பட்டிருக்கின்றது . 

( எரு இ ) 
( எசு இ ) ( அவ்வாறே ) இரண்டாவதாக உண்டான மந்திரர் 
கள் அனைவரும் ஏவப்படுகின்றவராயும் , பதித்தன்மையற்றவரா 
யும் ஆவர் . முதலாவதாக உண்டான மந்திரேசுவரர்கள் ஏவுகிற 
வர்களாயும் , பதிகளாயும் , மந்திரர்களுக்குமேல் இருப்பவர்களா 
யும் ஆவரென்பதாம் . 

(உரை ) அநந்தர் முதலிய வித்தியேசுவார்கள் மந்திரர்களுக் 
குப் பதிகளாயும் , மந்திரர்களுக்கு முன் உண்டானவர்களாயும் 
இருத்தலால் , அவர்களை மந்திரர்களுக்குமேல் இருப்பவர்களாக 
அறிந்து கொள்க . மந்திரர்கள் கீழே யிருத்தலாலும் , மந்திரேசு 
வரர்களால் ஏவப்படுகின்றமையாலும் அவர்களுடைய கிரியா சத் 
திக்குக் குறைவு சித்தித்தது . 

( எசு இ ) 


( எஎஇ ) ( அதன் பின்னர் ) பரமேசுவரர் கலைகளைத் தோற்று 
வித்து , அவற்றுடன் அணுக்களைச் சேர்த்து அவ்வணுக்களை 
மாயா கர்ப்பத்தில் அதிகாரத்தைச் செய்யும் மந்திரேசுவரர்களாக 
அநுக்கிரகிக்கின்றாரென்பதாம் . 


(உரை ) வித்தியேசுவார்களை யதிட்டித்து அசுத்தமாயையி 
னின்றும் கலை முதலிய தத்துவம் , புவனம் , சரீரம் , பொருள்க 
ளென்னும் இவற்றைத் தோற்றுவித்து , அவற்றுடன் அணுக்க 
ளைக் கன்மத்தை யனுசரித்துச் சேர்த்து , அந்த அணுக்களு 
மலபரிபாகமுடையவரை மாயா கருப்பத்தில் அதிகாரத்தைச் 
செய்யும் வித்தியேசுவரர்களாகப் பரமேசுவரர் நேரே யனுக்கிரகிக் 
கின்றனர் . 

( எஎஇ ) 
( அ- கை ) அவர்களின் பெயரையும் தொகையையும் கூறு 


கின்றார் . 


( எஅஇ ) மண்டலங்களுக்கதிபதிகளான எண்மரையும் , அவ் 
வாறே எண்மரான குரோதேசர் முதலியோரையும் , வீரபத்திரர் 


உ அஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


முதலிய சத உருத்திரர்களையும் , தனது இச்சையினாலனுக்கிரகிக் 
கின்றாரென்பதாம் . 


(உரை ) ஸ்ரீகண்டருடன் கூடின குரோதேசர் , எண்மருக் 
குள் முதன்மையாயிருக்கின்றார் . தத்துவ சங்கிரகத்திலும் " மண் 
டலேசுவரர் , ஸ்ரீகண்டர் , குரோதேசர் ” என்று கூறப்பட்டிருக் 
கின்றது . இவ்வாறே நூற்றுப்பதினெட்டு ருத்திரர்களையு மனுக் 
கிரகிக்கின்றனர் . 

( எஅஇ ) 


( எகஇ ) ஆன்மாக்களுக்கு அநுக்கிரகஞ் செய்தற் பொ 
ருட்டு மந்திரர்களை யேவுகின்றவர்களாக இருப்பது பற்றி இவர்கள் 
மந்திரேசுவரர்களாகின்றனர் . மந்திரர்களுக்கு மேலிருப்பதுபற்றி 
மந்திரோ 

ரசுவரத்தன்மை யிவர்கட்குக் கிடையாதென்பதாம் . 


(உரை ) இந்த மாயா கருப்பாதிகாரிகளான மந்திரேசுவரர் 
கள் , மந்திரர் மந்திரேசுவரர்களுக்குப்பின்னர்த் தோன்றுகின்றமை 
யாலும் , மாயா கருப்பத்தில் அதிகாரமுடையராயிருத்தலாலும் , 
இவர்கள் மந்திரர்களுக்குக் கீழேபிருப்பினும் , ஆசிரியர் முதலாயி 
னாரைப்போல் பசுக்களுக்கு அநுக்கிரகஞ் செய்தற் பொருட்டு 
மந்திரங்களைச் செலுத்துகின்றமையால் , இவர்கள் மந்திரேசுவரர்க 
ளாகின்றனர் . மந்திரர்களுக்குமேல் இவர்களில்லாமையால் , மே 
லிருக்கும் அநந்தர் முதலியோருக்கு உண்டாம் மந்திரேசுவரத் 
தன்மை யிவர்களுக்குக் கிடையாது . 

( எகூஇ ) 


( அ 0 இ ) அன்றியும். மந்திரர்கள் , முதலாவது தோன்றின 
வர்களாயும் நிட்களராயுமிருக்கின்றனர் . இந்த * மந்திரேசுவரர் 
களோ கூறப்பட்ட இலக்கணத்திற்கு மாறுபட்டவர் . ஆகை 
யால் இவர்கள் மந்திர தத்துவத்திற்குக் கீழே மாயா கருப்பத்தில் 
அதிகாரத்தைச் செலுத்துபவராக இருக்கின்றனரென்பதாம் . 


இவ்விடத்தில் மந்திரேசுவரரென் போர் , குரோதேசர் முதலிய 
நூற்றுப் பதினெண்மராவர். 


மோக்ஷகாரிகை . 


2 அக 


(உரை ) மந்திரர்களை நிட்களர்களாயும் , இந்த மந்திரேசுவரர் 
களைச் சகளர்களாயும் கூறினதுபற்றி , இவர்கள் குறைந்த சத்தி 
யையுடையவர்களாயிருத்தலால் , கீழேயுள்ள மாயா கருப்பத் 
திலேயே இவர்களுக்கதிகாரமுண்டு . இவ்வாறு அதிகாரபேத 
மிருப்பது கொண்டு மந்திரர்கள் மந்திரேசுவரர்களாகிய இவர்கள் 
ஒருவருக்கொருவர் சத்தியினால் பேதத்தையடைகின்றனர் . மல 
மறைத்தலாலுண்டாம் பேதம் இவர்களுக்குக் கிடையாது . இவ் 
வாறே . வார்த்திகக்காரரும் “ இம்மூவரும் மேலான ரூபத்தினால் 
விசேடமற்றிருப்பினும் உற்பத்தித்தானத்தின் பெருமை சிறுமை 
யின் பேதத்தால் ஒருவருக்கொருவர் விசேடத்தையடைகின்ற 
னர் என்று கூறியிருக்கின்றனர் . 

( அஇ ) 
( அ - கை ) இந்த வீரபத்திரர் முதலியவர் எந்த அத்துவா 
வில் இருக்கின்றனரென்பார்க்குக் கூறுகின்றார் . 


( அகஇ ) சிவசத்தியினுடன் கூடின இவர்கள் மாயாசருப் 
பத்திலதிகாரத்தையும் , சகளத்தன்மையையும் உடையராயிருத்த 
லால் , மாயாதத்துவத்திற்குக் கீழே யிருக்கின்றனரென்பதாம் . 


LOTUT 


( உரை ) யாதொரு காரணத்தால் அவர்களுக்கு 
கருப்பத்திலதிகாரமும் சகளத்தன்மையும் கூறப்பட்டனவோ, 
அந்தக் காரணத்தால் பிரமன் முதலியவரைப் போல் மாயா தத்து 
வத்திற்குக் கீழிருக்கும் கலை முதலியவற்றினுள்ள புவனங்களில் 
இவர்களிருக்கின்றனர் என்க . 

( அகஇ ) 


( அ - கை ) இந்த மந்திரேசுவரர் சகளராகையால் , 

இவர் 
கள் பசுக்களைப்போல் கலை முதலியவற்றால் ஏகதேசமாய் விளங் 
கும் ஞானக்கிரியாசத்தியை யுடையராயிருத்தல்பற்றி , மாயா 
கருப்பத்தில் அதிகாரத்தைச் செய்யும் விடயத்தில் எவ்வாறு சிவ 
சத்தியுடன் இவர்கள் கூடியிருக்கமுடியுமென்பார்க்குக் கூறுகின் 
றார் . 


( அஉ - அங ) கலைகளின் சேர்க்கை இவர்களுக்கிருப்பினும் 
பசுக்கள் கலைகளுக்கு வசப்படுவதுபோல் இவர்கள் வசப்படுவ 


உகா 

அஷ்டப்பிரகரணம் . 
தில்லை. இவர்கள் . முறையே கலைகளுக்கு மேலிருக்கின்றமை 
பற்றி இவர்களுக்குப் பசுக்கள் வசப்பட்டிருக்குமாறுபோல் கலை 
களும் வசப்பட்டிருக்கின்றன வென்பதாம் . 

(உரை ) பசுக்களுங் கலைகளும் இந்த மாதிரேசுவரர்களால் 
ஏவப்படுகின்றமையால் , இவர்களுக்கு வசப்பட்டிருக்கின்றன . 
அதனால் இவர்கள் கலை முதலியவற்றுடன் பொருந்தியிருப்பினும் 
அவற்றிற்கு வசப்படுகின்றனரில்லை. ஆகையால் இவர்களுக்குச் 
சர்வஞ்ஞத்தன்மையும் மாயா கருப்பத்தில திகாரமுடைமையும் 
டன்பது பற்றி யெவ்வித விரோதமுமில்லை என்க . 

( அ 2 - அங ) 


உண்டெ 


( அச ) அருந்தர் முதலிய பரமந்திரேசுவரர்களுக்கும் , குரோ 
தர் முதலிய அப மந்திரேசுவரர்களுக்கும் , தனது சத்தி தோன் 
றிய பின்னர் அதிகாரமுண்டாகின்ற தென்பதாம் . 


(உரை ) அநந்தர் முதலிய மந்திரேசுவரர்களுக்கும், குரோ 
தர் வீரபத்திரர் முதலியோர்களுக்கும் , எப்பொழுது ஈசுவரனால் 
பாசநீக்கக் காரணமாக உரிமையான ஞானக்கிரியா சத்தியானது 
தோற்றுவிக்கப்படுகிறதோ, அப்பொழுதே அந்த ஞானக்கிரியா 
சத்தியானது தனக்குரிமையான அதிகாரத்தைச் செய்கின்றது . 
வேறு காலத்தை யெதிர்பார்க்கிறதில்லை யென்க . 

( அச ) 


( அ - கை ) மந்திரர்களின் ஞானக்கிரியாசத்தி வேறு காலத் 
தை யெதிர்பார்க்கிறதென்று கூறுகின்றார் . 


( அரு ) மாயாபந்தத்தை நீக்குதற்பொருட்டு எழுகோடி மந் 
திரர்கள் தமக்குக் காரணரான சிவனிடமிருந்தும் வித்தியேசுவரர் 
களுக்குப் பின்னர் உண்டாயினர் . இதற்குப் பிரமாணம் வித்தி 
யேசுவார்களுக்குப் பின்னர் ஏழு கோடி பந்திரர்கள் உண்டாயி 

என்று கூறு மாகமங்களாகுமென்பதாம் . 


னர் , 


(உரை ) மந்திரர்கள் வேறு காலத்தில் காரியத்தைச் செய் 
கின்றனரென்பது பேதம் , 

( அரு ) 


மோக்ஷகாரிகை . 


உகூக 


ரசுவ 


( அ - கை ) மந்திரர்களின் அதிகாரம் நித்திய மோ வென் 
பார்க்கு இல்லையென்று கூறுகின்றார் . 

( அசு ) தொழிற்பாட்டுக்குப் பரதந்திரர்களான மந்திரே 
ரர்களும் மந்திரர்களும் முத்தர்களாயினும் , இவர்களுடைய அதி 
காரம் அளவுக்குட்பட்டிருக்கின்ற தென்பதாம் . 

(உரை ) இவர்கள் முத்தர்களாயினும் பசுக்களைப் போல் 
தமது தொழிற்பாட்டிற்குச் சுதந்திரமில்லாமையால் பின்னர்க் 
கூறப்படுமாறு இவர்களுடைய அதிகாரம் அளவுடன் கூடியே 
யிருக்கின்றது . 

( அசு ) 
(.வு - கை ) இனி அநந்தர் முதலியோருள்ளும் ஒருவரைக் 
குறித்து மற்றொருவருக்குள்ள பிரதானத்தன்மை அப்பிரதானத் 
தன்மைகளைப் பற்றிக் கூறுகின்றார் . 


( அஎ ) சூக்குமர் முதலியோருக்கு நாயகரான அநந்தர் , 
சூக்குமர் முதலியோருடன் கூடிச் சிவனால திட்டிக்கப்பட்டு உற் 
பத்தி , திதி, சங்காரம் , திரோதானம் , அநுக்கிரகமென்னுங் கிருத் 
தியங்களைச் செய்கின்றாரென்பதாம் . 


(உரை ) சிவனை நோக்கக் கிரியாசத்தி சிறிது குறைந்தவ 
ரான அநந்தர் சிவனாலதிட்டிக்கப்பட்டுச் சிருட்டி முதலிய ஐந் 
தொழில்களையும் செய்கின்றவாறுபோல , அநந்தரை நோக்கக் 
கிரியாசத்தி குறைந்த சூக்குமரும் ஐந்தொழில்களையுஞ் செய்கின் 
றார் . சூக்குமர் முதலியோரை நோக்க அநந்தர் மேலானவரென் 
பதற்கு " அவர்களுள் அநந்தர் பரமேசுவரராவர் என்னும் 
பொருளுடைய சுருதியே பிரமாணமாகும் . அவ்வாறே - சூக்கு 
மரை நோக்க சிவோத்தமர் குறைந்த சத்தியை யுடையராவர் . 
ஆகவே முன்னவரை நோக்கிப் பின்னவருக்குக் குறைந்த தன் 
மையை யறிந்துகொள்க . 

( அஎ ) 
( அ - கை ) இனி மந்திரர்கள் எவ்வளவு காலம் அதிகாரஞ் 
செய்கின்றனர் என்பதைப்பற்றியும் மந்திரர்களுக்குள்ள வேற்று 
மையைப் பற்றியும் கூறுகின்றார் . 


உகூட் 


அஷ்டப்பிரகரணம் . 


( அஅ - அசு ) மந்திரர்களின் முற்பாதியாயுள்ளோர் , சிருட் 
டிக்குப் பின்னர் அதிகாரத்தின் விசித்திரத்தன்மையால் சிவனால் 
திட்டிக்கப்பட்டு , அச்சமயம் தமக்குக் காரணரான சிவன திச்சை 
யினால் அநுக்கிரகிக்க வேண்டுமென்று கொண்டு வரப்பட்ட 
அணுக்களுக்கு அநுக்கிரகஞ் செய்து , அதன்பின்னர் அதிகாரத் 
தைச் செலுத்தி , எக்காலத்தும் நழுவாத சிவ சாயுச்சியத்தை 
யடைகின்றனரென்பதாம் . 

(உரை ) எழு கோடி மந்திரர்களுள் முன்னவர்களான மூன் 
றரைக்கோடி மந்திரர்கள் மலபரிபாகமுடையவர்கள் . 

இவர்கள் 
பிறவிநோய் முதலியவற்றால் கேடுறுதற்குச் சம்சாரங் காரண 
மென்றறிந்து ஈசுவரனை நோக்கி நாங்கள் சம்சாரத்தின் சேர்க்கை 
யையும் பசுக்களால் ஏவப்படுந்தன்மையையும் பொறுத்தற்கு முடி 
யாதவர்களாயிருக்கின்றோமென்று அறிவித்துக் கொண்டனர் . 
ஆகையால் ஈசுவரனுடைய ஏவலால் வித்தியேசுவரர்களுடைய 
ஆணையை நோக்காது சிவசத்தியால் கொண்டுவரப்பட்ட அணுக் 
களுக்கு , அச்சமயம் தாமே நேராகக் கருத்தாவாக இருந்து 
கொண்டும் , ஈசுவரனை நோக்கத்தாம் கரணங்களாக இருந்து 
கொண்டும் , ஈசனதிச்சையை யனுசரித்து அநுக்கிரகஞ் செய்த 
னர் . பின்னர் விசித்திரமான அதிகாரத்தைச் செலுத்தி சிவசாம் 
மியமென்னும் பரமுத்தியையடைந்தனர் . ( அஅ- அகூ ) 

(( அ - கை ) இரண்டாவது பாதி மந்திரர்களைப்பற்றிக் கூறு 
கின்றார் . 


( கூ 0 ) எஞ்சியுள்ள பாதி மந்திரர்கள் தொழிற்பட்டு உயிர் 
கள் சித்தி முத்தியடைதற் பொருட்டுப் பரிவாரங்களாக அணுக் 
களையும் , இருதய முதலிய அங்கங்களையும் , சம்பரம் என்னும் சத் 
தங்களையும் , மண்டலங்களையும் பரமசிவன் சிருட்டித்தா ரென்ப 


தாம் . 


( உரை ) பின்னர் எஞ்சியுள்ள பாதி மந்திரர்கள் தொழிற் 
பட்டு அதனால் உலகத்துள்ளார் இதமடையும் பொருட்டு அந்த 
மந்திரர்களுக்குப் பரிவாரங்களாக வேறு சில அணுக்களையும் , 


மோக்ஷகாரிகை . 


உகம் 


இருதய முதலிய அங்கங்களையும் , சத்தியின் சேர்க்கையையும் , * 
சம்பரம் என்னும் சத்தங்களையும் , மண்டலங்களையும் , அஃதாவது 
நவநாப முதலிய பூஜா ஸ்தானங்களையும் பரமேசுவரர் செய்தருளி 
னர் . 

( 10 ) 


( அ - கை ) முற்பாதி மந்திரர்கள் அநுக்கிரகத்தைச் செய் 
வது போல் இந்தப் பிற்பாதி மந்திரர்களும் அநுக்கிரகத்தைச் 
செய்கின்றனரா என்பார்க்கு அவ்வாறில்லை யென்று கூறுகின் 
றார் . 


( கூக ) பரிவாரங்கள் , அங்கங்கள் , சம்பரம் என்னு மிவற்று 
டன் கூடிய அந்த மந்திரர்கள் , ஆசாரியரை யதிட்டித்த ஈசுவா 
னால் ஏவப்பட்டவர்களாய் , பரிவார முதலியவற்றைவிட்டு மோ 
க்ஷத்தை யடைகின்றன ரென்பதாம் . 
(உரை ) பரிவார முதலியவற்றுடன் 

கூடிய இவர்கள் 
தீக்ஷை முதலியவற்றில் ஆசாரியரை யதிட்டித்த ஈசனால் ஏவப் 
படுகின்றமையால் அநுக்கிரகஞ் செய்தற்குக் கரணங்களாகவே 
யிருக்கின்றனர் . அநுக்கிரகத்தைச் செய்கிறவர்களாக ஆகார் 

( கூக ) 
( கூஉ ) போகமோக்ஷங்களைக் கொடுக்கக்கூடிய எஞ்சிய மந்தி 
ரேசுவரர்கள் , ஈசுவரனது சத்தியால் ஏவப்பட்டவர்களாய் , தம்மு 
டைய புவனத்திற்குக் கீழுள்ள ஆன்மாக்களுக்கு அவரவர்க்குத் 
தக்கவாறு அநுக்கிரகத்தைச் செய்கின்றனரென்பதாம் . 


என்க . 


(உரை ) எஞ்சியவர்களாய் முக்கியால்லாத வித்தியேசுவரர் 
களான வீரபத்திரர் முதலாயினோர் , சாத்திரங்களிற் கூறப்பட்ட 
தமது புவனங்களுக்குக் கீழுள்ள ஆன்மாக்களுக்கும் , தமது புவ 
னத்திலுள்ள பிரமன் விட்டுணு முதலிய சிலருக்கும் அநுக்கிரகத் 
தைச் செய்கின்றனர் . அநந்தர் முதலியவர்களைப்போல் புவனங் 
களின் சிருட்டி முதலியவற்றைச் செய்யவில்லை . 

( உ ) 


* சம்பரம் - மந்திரர்களை யறிவிக்கும் வாசகமந்திரம் . 


-உகூச 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை .) மந்திரர் மந்திரேசுவர்களின் அதிகார 

அதிகாரத்திற்கு. 
எல்லை வரையறுக்கப்பட்டிருக்கிறதென்று கூறுகின்றார் . 


( கூகூ ) இந்த உருத்திரர்களும் , சூக்குமர் முதலியோரும் , 
மந்திரர்களும் அநந்தருடன் தமது அதிகாரத்தின் முடிவில் சிவ 
னது ஏவலால் சிவசாமியமான முத்தியை யடைகின்றனரென்ப 


தாம் 


(உரை .) சூக்குமர் முதலியவர்களும், மந்திரர்களும் , அவர் 
களுக்கு நாயகர்களான வீரபத்திரர் முதலியவர்களும் ஆகிய அனை 
வரும் அகந்தர் எப்பொழுது ஒழிவையடைகின்றாரோ , அப்பொ 
ழுதே ஒன்றாகச் சிவசாமிய ரூபமான மோக்ஷத்தையடைகின்ற 
னர் . இவ்வாறே இசௌரவத்தில் " அநந்தர் ஒழிவை யடையும் 
காலத்தில் சக்கிரவர்த்திகளாயும் , மகான்களாயுமிருக்கும் அவர் 
களுக்குச் சருவ கருத்திருத் தன்மைக்குக் காரணமான மேலான 
ஸ்தானமானது விதிக்கப்பட்டிருக்கின்றது ” என்று கூறப்பட் 
டிருக்கின்றது . ஆகையால் ஒருவர்பின் ஒருவராக மோக்ஷத்தை 
யடைதலில்லை . இவ்வாறே வார்த்திகக்காரரும் “ அருந்தருடைய 
அதிகா 

திகாரம் நீங்கிய பின்னர் அந்த அநந்தருடைய ஸ்தானத்தைச் 
சூக்குமாடைந்து அந்த அதிகாரத்தைச் செலுத்துகின்றார் . இவ் 
வாறு முறையே ஒருவர்பின் ஒருவராக முன்னுள்ளவர்களின் 
ஸ்தானத்தையடைந்து அதிகாரத்தைச் செலுத்துமுறையில் 
இறுதியில் சிகண்டியின் தானத்திலிருந்து அதிகாரத்தைச் செய் 
யும்படி உருத்திரர்களில் ஒருவரைப் பரமசிவன் நியமிக்கின்றார் 
என்று கூறுகின்றனர் . 

( ங ) 


( அ - கை . ) இனி அநந்தர் எப்பொழுது ஒழிவையடை 
கின்றாரென்பதைப்பற்றிக் கூறுகின்றார் . 


( கூச . ) அநத்தேசுவார் சிருட்டிமுதலிய ஐந்தொழில்களை 
யுஞ்செய்து அதன் பின்னர்ப் பரதந்திரத்தன்மையினின்றும் விடு 
பட்டு ஈசுவரசாமியத்தை யடைகின்றாரென்பதாம் . 


மோக்ஷகாரிகை . 


உகூடு 


மையால் 


( உரை.) அநந்தர் எப்பொழுது அசுத்த மாயாசம்பந்தங்க 
ளான சிருட்டி முதலிய ஐந்தொழில்களையும் செய்து விட்டன 
ரோ , அப்பொழுது மாயாகாரியங்களனைத்தும் ஒடுங்கினமையால் 
பிரயோசனத்தைச் செய்தவரான அநந்தர் மகாப் பிரளயத்தின் 
ஆரம்பத்திலேயே ஈசுவர சாமியமாகிய பரமுத்தியை யடைகின் 
றனர் . 

( கூச 
(அ - கை ) இவ்வாறாயின் அநந்தர் முதலாயினார் ஒடுங்கின 

மாயையினின்றும் வேறு சிருட்டி முதலியவற்றை 
ஈசுவார் எவ்வாறு செய்கின்றாரென் பார்க்குக் கூறுகின்றார் . 

- ( கூரு ) இவ்வாறே . சென்ற சிருட்டிகளிலும் புருடர்களும் 
டைய பாசத்தைப் பகவான் : நீக்கினார் . இனி வருஞ் சிருட்டி 
களிலும் நீக்கப்போகின்றாரென்பதாம் . 

(உரை ) ஒவ்வொரு சிருட்டிதோரும் முன்னர்க் கூறியவாறு 
போல் அருந்தர் முதலாயினாரைத் தோற்றுவித்தே புருடர்களுக் 
குப் போகத்தைச் செய்து பகவான் மோக்ஷத்தைக் கொடுக் 
கின்றாரென்பது பொருள். 

( கசு ) ( இவ்வாறே ) ஈசுவரன் ஆசிரியரைப் பற்றுக்கோடா 
கக்கொண்டு சாதனங்களாகிய மந்திரங்களால் சாதிக்கக்கூடிய 
தீக்ஷாசத்தியினாலேயே தனது சத்தி பதிந்த புருடர்களுக்குப் 
பாசங்களை நீக்குகின்றாரென்பதாம் . 

(உரை ) பரமேசுவரரே ஆசிரியரைப் பற்றுக்கோடாகக் 
கொண்டு மந்திரர்கள் மந்திரேசுவரர்களாகிய இவர்களையொழிந்த 
ஏனைய மலபரிபாகமுடைய ஆன்மாக்களுக்கு மந்திரங்களால் 
சாதிக்கக்கூடிய தீக்ஷையினாலேயே பாசங்களை - நீக்குகின்றார் . 
ஞானத்தினால் நீக்கவில்லை . முன்னர்ச் சர் தனத்துடன் 
கூடிய மோக்ஷத்தைக் கூறுகிறேனென்று மேற்கொள்ளப்பட்ட 
மோக்ஷமானது வ்வாறு நிர்ணயஞ் செய்யப்பட்டது . ( கூசு 

+ அசந்தர் செய்துவிட்டனரென்பதற்கு அகந்தருடைய தானத்தில் 
வரும் ஒவ்வொருவரும் செய்துவிட்டனரென்பது பொருளாகச்கொள்க . 


( கூரு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறாயின் மாயா மலத்தைக் கடந்த மலபரி 
பாகமுடைய அணுக்களுக்கு மோக்ஷமெவ்வா றுண்டாகின்ற 
தெனின் , ஒவ்வொரு புவனந்தோறும் ஆசிரியரிருத்தலால் 
ஆசாரியரைப் பற்றுக்கோடாகக் கொண்ட ஈசுவரனே அவ்வணுக் 
களுக்குத் தீக்ஷையைச் செய்து மோக்ஷத்தைக் கொடுக்கின்றா 
ரென்று கூறுகின்றார் . 

( கஎ - கஅ ) மந்திரேசுவாரே முன்னவரான ஆசிரியராவர் . 
அவர்க்குப் பின்னர் . உருத்திரர் ஆசிரியராவர் . அவர்க்குப் 
பின்னர் தேவர்கள் ஆசிரியராவர். அவர்களுக்குப் பின்னர் 
முனீசுவார்கள் ஆசிரியராவர் . மந்திசேசுவர்களால் உருத்திரர் 
களும் , உருத்திரர்களால் தேவர்களும் , தேவர்களால் மானுட 
இருடி சிரேஷ்டர்களும் , மானுட இருடி சிரேஷ்டர்களால் 
மானுடர்களும் , மானுடர்களால் ஏனையமானுடர்களும் உபதேசிக் 
கப்பட்டு முறையே பின்னவர் முன்னவரை யாசிரியாகக்கொண்ட 
வராவர் . 

பிராமணர்களால் வருணங்கள் நிலைநிறுத்தப்பட்டன 
என்பதாம் . 


(உரை ) உருத்திரர்கள் என்னும் பதத்தால் இவ்விடத்தில் 
ஸ்ரீகண்டர் முதலாயினாரைக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு 
ஆசிரியர்கள் ஏற்படுகின்றமையால் அவரவர்களால் செய்யப்பட்ட 
தீக்ஷையினால் , மாயாமலத்தைக் கடந்தவராயும் , சிவசத்தி பதிந்த 
வராயும் உள்ள ஆன்மாக்களுக்கு மோக்ஷம் ஏற்படுகின்றது . 

( கஎ - கூஅ ) 


( அ - கை .) பிராமணர்களால் வருணங்களின் தருமங்கள் 
நிலைநிறுத்தப்பட்டன என்று கூறப்பட்டதைச் சாதிக்கின்றார் . 


( கூசு ) தீக்ஷை , சாதகம் என்னுமிவற்றிற்கு நான்கு வரு 
ணத்தவரும் அதிகாரியாவர் . ஆசிரியத்தன்மைக்குப் பிராமணரே 
உரியவராவரென்பதாம் . 


( உரை . ) சாதகம் , தீக்ஷை முதலியவற்றிற்குப் பிராமணர் , 
க்ஷத்திரியர் , வைசியர் , சூத்திரர்களாகிய இவர்கள் அதிகாரிகளாவ 


மோக்ஷகாரிகை , 


உகூஎ 


செனக் கேட்கப்படுதலால் , நான்கு வருணத்தவரும் அதிகாரியா 
வர் . “ இலக்குமியின் கிருபையையுடையவராயும் , மிருதுவான 
இயல்பையுடையவராயுமுள்ள அந்தணரே ஆசிரியராவர் என்று 
சுருதியிருத்தலால் ஆசிரியத் 

தன்மைக்கு 

அந்தணரே 

உரி 
யவராவரென்க . 

( கூகூ ) 


( அ - கை .) பிராமணர்களுள்ளும் எல்லாப் பிராமணரும் 
ஆசிரியராகாரென்றும் ஆசிரியராதற்கு உரியராவாரிவரென்றுங் 
கூறுகின்றார் . 

( 500 ) தீக்ஷையைப் பெற்ற எவன் , சிவபெருமானைச் சத்தி 
களுடன் கூடினவராயும் , அதிட்டிப்பதற்குரிய புவனங்களையு 
டையவராயும் , போக மோக்ஷங்களைச் செய்பவராயும் அறிகின்றா 
னோ , அவன் ஆசிரியனால் ஆசிரியத்தன்மையில் ஏவப்பட்டு ஆசிரி 
யனாவனென்பதாம் . 

(உரை ) பரமேசுவரனுக்கு ஞானக்கிரியைகள் சத்தி யென் 
றும் , அனாசிருதமுதல் காலாக்கினி உருத்திர புவன மீறாகவுள்ள 
தத்துவம் , புவனம் , பூதம் , பொருளென்னும் இவையனைத்தும் 
அதிட்டேயங்களாய்ப் பாமேசுவரனுடையதேயென்றும் , பசுக் 
களுக்குப் போக மோக்ஷங்களைச் செய்பவர் பரமேசுவரனே 
யென்றும் , இவ்வாறு பரமேசுவரனை ஆகம சம்கிதைகளாலறிந்து , 
வியாகரணம் தருக்கமென்னும் இவற்றால் அவ்விடயத்தில் விப 
ரீத ஞானத்தை நீக்கி , நிச்சயமாகப் ப : மேசுவரனைத் தீக்ஷையை 
யுடைய எவன் அறிகின்றானோ, தீக்ஷையில் வேறு ஆன்மாவைப் 
பெறுதற்பொருட்டும் , அருச்சனை செய்தற்பொருட்டும் பாமேசு 
வரனையே 

பாவனை செய்கின்றானோ, அத்தகைய பிராமணன் 
ஆசிரியனால் ஆசிரியத்தன்மையில் எவப்பட்டு ஆசிரியனாவன் . 
ஏனையோர் ஆசிரியராகமாட்டார் . இவ்வாறே அறிவில்லாதவ 
னும் , மயக்கமுள்ளவனும் , ஐயமுள்ளவனும் , அன்பில்லாதவனும் , 
தத்துவஞானமில்லாதவனும் , கிரியாமார்க்கத்தில் பயிற்சி இல்லாத 
வனும் ஆசிரியனாகக் கொள்ளப்படமாட்டான் " என்று கூறப்பட் 
டிருக்கின்றது . 

( 500 ) 
வேறு ஆன்மா - சுத்தான்மா . 


உஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) தீக்ஷையையுடையவர்களால் ஈசுவரன் புத்திக்கு 
விடயமாக அறியப்படுகின்றனரா ? அல்லது புத்திக்கு விடயமா 
காது அறியப்படுகின்றனரா என்பவற்றுள் முதலாவது பக்கத் 
தைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( க 0 க ) பசுசாத்திரத்தை மாத்திரமறிந்து பதியான சிவனது 
சாத்திரத்தை அறியாத சிலர், புத்தியின் போதத்தால் சிவன் 
அறியப்படுகின்றானென்று கொள்கின்றன ரென்பதாம் . 


(உரை ) புருடன் , புத்திக்கு விடயமான பொருள்களையே 
யறிகின்றான் . அவ்வாறின்றி நேரே அறிவதில்லை . எதனாலெ 
னின் , புத்தி முதலியவற்றிற்குப் பயனின்மை நேரிடுமாதலா 
லென்க . பரமேசுவரர் புத்தியினும் வேறாக இருப்பினும் புத் 
திக்கு விடயமாக இருந்துகொண்டே யறியப்படுகின்றார் . இவ்வா 
றன்றித் தனிமையாக அறியப்படவில்லை. எவ்வாறெனில் , ஈசு 
வரனது அநுக்கிரகத்தால் ஒருவனுடைய புத்தியானது இரஜஸ் 
தமோ மலங்களினின்று நீங்கி நின்மலமான சத்துவவிருத்தியுடன் 
கூடின தாக இருக்கின்றது . அந்தப் புத்தியில் பாமேசுவரன் 
பிரதிபிம்பம் போல் விளங்குகின்றான் . ஆகையால் அந்தப் பிரதி 
பிம்பரூபமாக அறியப்படுபவனாயிருக்கின்றானென்று சாங்கியரை 
யனுசரித்த சிலர் கூறுகின்றனர். 

( க 0 க ) 


( அ - கை ) ஈசுவரன் புத்தியாலறியப்படுவனென்று கூறில் 
பிறழ்ச்சி நேரிடுமாகையால் அவ்வாறு கூறுதல் பொருந்தா 
தென்று கூறுகின்றார் . 


( க 02 ) போக்கியமாயிருத்தலால் எந்தப் புத்திக்குப் போக் 
தாவான ஆன்மாவும் விடயமாகவில்லையோ , அத்தகைய இந்தப் 
புத்தியானது தானே பிரகாசித்துக் கொண்டிருக்கும் ஈசுவரனை 
எவ்வாறு அறிவிக்குமென்பதாம் . 


(உரை ) அறியப்படுவனவெல்லாம் புத்திக்கு விடயமாக 
வேண்டுமென்ற நியமங்கிடையாது . புத்தியை ஆன்மாDT அனுப 
விக்கின்றமையால் அந்தப் புத்தியில் ஆன்மா விடயமாய் இல்லா 


மோக்ஷகாரிகை . 


உக்கூ 


திருந்தும் அறியப்படுகின்றது . ஆகையால் அறியப்படுவன 
அனைத்தும் புத்திக்கு விடயமாக வேண்டுமென்ற உடனிகழ்ச்சி 
சித்திக்காமை காண்க . ஆகவே , பின்னர்க் கூறப்படுமாறு தானே 
பிரகாக 
காசிப்பவனான ஈசுவரன் எவ்வாறு புத்திக்கு விடயமாவன் . 

( 502 ) 


• ( அ - கை ) புருடன் புத்திக்கு விடயமாயிருந்து கொண்டே 
யறியப்படுகின்றான் . கபிலப் பிரமத்திற்கும் புத்திக்கு விடயமா 
காமல் ஆன்மா அறியப்படவில்லை . ஆகவே கண்ணாடி போன்ற 
புத்தியில் ஆன்மாவும் விடயங்களுமாகிய இவற்றின் பிரதிபிம்பச் 
சேர்க்கையே போகமாகையால் புத்தியினால் நிச்சயிக்கப்பட்டே 
அனைத்தும் அறியப்படுகின்றன வென்று சாங்கியர் கூறுவது பொ 
ருந்தாதென்று கூறுகின்றார் . 


( க OR ) இந்தப் புருடனானவன் எப்பொழுதும் புத்திவிருத் 
தியிற்றங்கியவனாக அனுபவிக்கப் படுகின்றானில்லை . புருடன் 
எந்தக் காலத்தில் புத்தி விருத்தியிலேறியவனாக அனுபவிக்கப்படு 
கின்றானோ அவ்வித காலமொன்றில்லை யென்பதாம் . 


( உரை ) புத்தியிற்றோன் றும்புருடப் பிரதிபிம்பத்தாலும்புரு 
டன் அறிகின்றானில்லை. ஆகையால் பிரதி பிம்பத்தைக் கற்பித் 
தது பயனற்றதாகும் . 

( கங ) 


( கச ) ( அன்றியும் ) ஆன்ம போதத்துக்கும் , ஆன்ம போ 
தத்தை விடயமாகக்கொண்ட பிரகாசத்துக்கும் , முற்பிற்பாடிருக் 
குமாயின் பிரகாசத்துக்கு விடயமாயிருத்தல் , பிரகாசத்தைச் 
செய்தலென்னும் வேற்றுமை பொருந்தும் . அவ்வித முற்பிற் 
பாடின்மையால் , பிரகாசத்துக்கு விடயமாயிருத்தல் பிரகாசத் 
தைச் செய்தலென்பது பொருத்தமற்ற தென்பதாம் . 


( உரை ) ஆன்மா பிரதி பிம்பரூபமாயிருந்தால் அதற்கு 
விடயத்தன்மையும் போக்கியத்தன்மையு மிருக்கவேண்டும் . அதை - 
விட 

டயமாகக் கொண்டிருத்தலால் புத்திபோதத்துக்குப் போக் 
திருத்தன்மையும் நிகழவேண்டும் . அவ்வாறு நீங்கள் கொள்ள 


h00 


அஷ்டப்பிரகரணம் . 


வில்லையாதலால் புத்தியால் விடயமாகச் செய்யப்பட்டுப் புருட 
னறியப்படுகின்றானென்று கூறுவது பொருத்தமற்றது . (கச ) 

( க o ரு ) ( அன்றியும் ) புத்தி போதத்திற்கு ஆன்மா விடய 
மாயின் , ஆன்மாவிற்குப் போக்கியத்தன்மையும் , அதுபற்றிப் பரி 
ணாமித்தன்மையும் வந்துவிடும் . இதற்கு விபரீதமாகப் புத்திக் 
குப் போக் திருத்தன்மையும் பரிணாம மின்மையுமிருத்தல் வேண் 
டும் . ஆகவே உன் மதத்துக்கு விரோதப்படுமென்பதாம் . 

(உரை ) இவ்வாறு ஆன்மா புத்திக்கு விடயமாயின் போக் 
கியமாயிருத்தலால் , விடயங்களுக்குப்போல் பரிணாமித்தன்மை 
ஆன்மாவிற்கு நேரிடும் . புத்திக்கு ஆன்மாவை யறியுந்தன்மை 
யிருப்பது கொண்டு போக்திருத்தன்மை யிருத்தலால் நித்தியத் 
தன்மை யுண்டென்று கொள்ளவரும் . ஆகவே உன்னுடைய 
கொள்கையானது உன் மதத்திற்கு விரோதமாகும் . ஆகையால் 
போக்தாவின் போதம் வேறு விதமாகப் பொருந்தாமையால் , 
புருடன் புத்திக்கு விடயடாகாமலிருந்து கொண்டே தனது ஞா 
னத்தாலறியப்படுகிறானென்று கொள்ளவேண்டும் . இவ்வாறா 
யின் முன்னர்ப் போக காரிகையில் * ‘ குண தத்துவம் பிரகிருதி 
-புருடன் ஆகிய இவர்கள் விடயமான அறிவே சித்தி " யென்று 
கூறியிருத்தலால் , சித்தி முதலிய புத்தி போதத்தால் புருடன் அறி 
யப் படுபவனாகக் கூறப்பட்டதே யெனில் , அவ்வாறு கூறப்பட 
வில்லை . அவ்விடத்தில் அறிவிப்பவனாகவே கூறப்பட்டிருக்கின் 
றது . எவ்வாறெனில் , “ அப்பொழுது அறிபவனுடைய 
பத்தில் இருப்பு என்னும் வாக்கியத்தால் குணதத்துவம் , பிர 
கிருதி யென்னுமிவற்றை விடயமாகவுடைய புத்தி போதத்தில் 
மிகவுந் தனிமையாயிருக்கும் புருடன் அதனையறிவித்துக் கொண்டு 
தானே பிரகாசிக்கின்றான் என்று கூறப்பட்டிருக்குமாறு காண்க . 

(க OT ) 
( அ - கை ) இது நிற்க . சூரியன் முதலாயினாரைப் புத் 
திக்கு விடயமாகக் கொண்டு அறியுமாறு போல் ஈசுவரனைப் புத் 


சாரூ 


* போககாரிகை , சு , சு 0 


மோக்ஷகாரிகை . 


ho க. 


திக்கு விடயமாகக் கொண்டே அறிய வேண்டு மென்பார்க்கு 
அவ்வாறு சம்பவியாதாகையால் அது பொருந்தாதெனக் கூறு 
கின்றார் . 


லா 


( காசு ) போத ரூபமான அந்தக் கரணத்தின்றொழி 
விலங்கு முதலியன போல் பாசமாயிருக்கின்றமையால் மகேசுவ 
ரனை யறிவிப்பதற்கு உரிமையுடையதாக ஆகாது . அளவற்ற ஈசுவர 
னுக்கு அளவுடையபுத்தியில் பிரதிபிம்பமானது கத்தியில் சூரியனு 
க்குப் போல் பொருத்த மற்றது . ஈசுவரனுடைய அம்சத்துக்குப் 
பிரதி பிம்பமெனின் , அது மயக்கமே யாகு மென்பதாம் . 


(உரை ) நன்மையை வெகு தூரத்திலிருந்தே தடுப்பது 
எதுவோ அதுவே பாசமாகும் . அப்பாசத்தின் தன்மையானது 
புத்தி முதலிய வற்றிற்கிருக்கின்றது . ஆகையால் சிவ ரூபமான 
மேலான பர முத்தியைப் புத்தி போதமெவ்வாறு அறிவிக்கும் . 
புத்தி பாசமாயிருத்தலால் அளவிடுதற்கு முடியுமாறு விளங்கும். 
ஈசுவரனோ திக்குக்கால முதலியவற்றால் அளவிடப்படாதவன் . 
கத்தி முதலியவற்றில் சூரியன் முதலாயினாருடைய பிரதிபிம்பம் 
கூடாதவாறுபோல் , அத்தகைய ஈசுவரனுடைய பிரதிபிம்பம் 
புத்தியில் விளங்குமென்பது எவ்வாறு கூடும் . 
ஏகதேசமானது பிரதி பிம்பிக்கிறதென்று கொள்வோ மெ 
னில் , அது மயக்கமேயாகும் . ஏதனாலெனின் , பகவான் அவயவ 
மில்லாதவனாகையால் ஏக தேசமாய்ப் பிரதி பிம்பிப்பனென்பது 
பொருந்தாதாதலினென்க . இதே விடயமானது எம்மால் பிறி 
தொரு இடத்திலும் கூறப்பட்டிருக்கின்றது . 

( காசு ) . 


ஈசுவரனுடைய 


( க 0 எ - க o அ ) ( அன்றியும் ) தகிக்கப்படுவது , தோல்வி 
யடையப்படுவது என்னுந் தருமங்களையுடைய பாசங்கள் , தகித் 
தல் தோல்வியடையச் செய்தல் என்னும் இவற்றைச் செய்யும் 
ஈசுவரனை அறிவிக்கமாட்டா . தகிக்கப்படும் விறகுகளால் தகித் 
தலைச் செய்யும் அக்கினியானது அறியப்படுகிறதில்லை . தோல்வி 
யடையப் படுங்கொள்ளிக் கட்டைகளால் சூரியன் தோல்வியடை 
கிறதில்லை யென்பதாம் . 


ho2 


அஷ்டப்பிரகரணம் . 


கண்ணாடி 


(உரை ) தகிக்கப்படுவதும் , தோல்வியடையப்படுவதுமாகிய 
விறகு முதலியன , தகித்தல் தோல்வியடைதலென்னுமிவற்றைச் 
செய்யும் அக்கினி முதலியவற்றின் பிரதிபிம்பத்தை யேற்று 
அந்த அக்கினி முதலியவற்றிற்குப் பிரகாசத்தைச் செய்கிறதாகக் 
காணப்படவில்லை . புத்தியானது பகவானால் அறியப்படுவதாயும் 
தோல்வியடையப்படுவதாயுமிருக்கின்றது . ஆகையால் அந்தப் 
புத்தி ஈசுவரனையறிவிக்காது . 

( க 0 எ -கஅ) 
( அ -- கை ) நாசஞ்செய்யப்படுவனவாயினும் , 
முதலியன பிரதிபிம்பத்தை யேற்றுப் பிரகாசத்தைச் செய்கின் 
றன . ஆகையால் இவ்விடத்தில் நீ சொன்ன யுத்திக்குக் குற்ற 
மில்லை யென்பதை மனதில் வைத்துக்கொண்டு ஆகம விரோதம் 
நேரிடுமென்று கூறுகின்றார் . 

(ககூ- க 0 கூஇ ) சிவசத்தியால் விளக்கஞ் செய்யப்பட்ட 
ஞானசத்தியையுடையவனாயும் , அதுபற்றிச் சுத்தனாயுமிருக்கும் 
ஆன்மாவால் , சிவபெருமான் தியானஞ் யெய்யப்படுபவரென்று , 

ரௌரவ சூத்திரக்காரர் எமக்குக் கூறிப் , பரமேசுவரர் 
களுக்கு விடயமாகாரென்பதை யறிவித்துள்ளாரென்பதாம் . 

( உரை ) சிவசத்தியினால் விளங்கப்பட்ட நின்மலமான ஞான 
சத்தியைக் கொண்டே தீக்ஷை பெற்றவரால் சிவன் தியானஞ் 
செய்யப்படுகின்றானென்று இசௌாவ சூத்திரக்காரர் கூறியுள் 
ளார் . பகவான் புத்தியினால் தியானஞ் செய்யப்படுபவரென்று 
அவர் கூறவில்லை . அவர் கூற்று வருமாறு : - சாதகர்களுடைய 
சுத்தமான இந்த * ஆன்மதத்துவமானது சிவ சத்தியால் விளங் 
கினதாகவும் , எல்லா மலங்களினின்றும் விடுபட்டதாகவும் கூறப் 
பட்டது . அந்தச் சிவசத்திகலையிலிருந்து கொண்டு அக்கலையில் 
ஒடுங்கிய தனது சொரூபத்தால் அக்கலையை வித்துவான் சிந்திக்க 
வேண்டும் " என்றவாறாம் . 

( காகூ.காக இ ) 
( கக 0 ) ( ஆகவே ) அணுக்களைப்பந்திக்கின்றவைகளால் சிவன் 
தியானஞ் செய்யப்படுபவனாகவாவது , அறியப்படுபவனாகவாவது 
ஆகின்றானில்லை யென்பதாம் . 


பாச 


ஆன்ம தத்துவமென்பது ஆன்மாவென்னும் பொருள் குறித்தது . 


மோக்ஷகாரிகை. 


hoth: 


(உரை ) ஆகவே தீக்ஷிதர்கள் சிவனைப் புத்தி முதலியவற் 
முல் அறிவதற்கும் , புத்தி முதலியவற்றிலிருத்தித் தியானிப்பதற் 
கும் முடியாவென்க.. 

( கக 0 ) 


( அ -- கை ) ஆயின் சிவன் எவ்வாறு அறியப்படுவன் என் 
பார்க்குக் கூறுகின்றார் . 

15 கக ) மறைப்பு நீங்கிய ஆன்மாவானது , சிவசூரியனது. 
சத்தியாகிய கிரணத்தால் விளங்கப்பட்ட அறிவாகிய கண்ணைக் 
கொண்டு, சத்தி முதலியவையுடன் கூடின சிவனையறிகின்றதென் 
பதாம் . 


(உரை . ) சூரியகிரணத்துடன் கூடிய கண்ணால் உயிர்கள் 
சூரியனை யற்கின்றவாறுபோல , பரமேசுவாருடைய அருளால் 
மறைப்பு நீங்கினதாயும் விளக்கம் அடைந்ததாயுமுள்ள ஞான 
சத்தியைக் கொண்டே , பாமேசுவரரால் அநுக்கிரகிக்கப்பட்ட 
வர்களாயும் ஞான நிஷ்டர்களாயுமுள்ள பக்தர்கள் பரமேசுவரனை 
யறிகின்றனர் . குடம் முதலியவற்றைப்போல் ஈசுவரனைச் செயப் 
படுபொருளாக அறிகின்றார்களாவெனில் , அறிபவன் அறியப்படு 
பவனாகிய இருவரும் வியாபகர்கள யிருக்கின்றமையால் அல்வா 
றறிதல் கூடாமையின் 

செயப்படுபொருளாக அறியவில்லை 
யென்க, 

( ககக ) 


(கக 2 ) (இவ்வாறே ) பாசங்களால் அறியமுடியாத சிவ 
னிடத்தில் யோக முதலிய சாதனங்களின் றொழிலாலும் , சத்தத் 
தாலும் , சகலவருக்கத்து உயிர்கட்குச் சிவனைப்பற்றிய ஞானம் 
உண்டாகின்றது . அது எவ்வாறு உண்டாகுமென்பதாம் . 


(உரை .) பகவான் பாசங்களுக்கு விடயமாகாதவனென்று 
கூறின் , பகவானைச் சாத்திரத்தாலறிதல் தீக்ஷை பெற்றவர்கட்கு 
எவ்வாறு பொருந்தும் . சத்தமானது ஆகாசம் வாயுவென்னுமிவற் 
றை ஏதுவாகக் கொண்டிருத்தலால் பாசமாயிருக்கின்றது . ஆகை 
யால் அத்தகைய சத்தத்தினின்றும் ( ஆகமத்தினின்றும் ) பக 
வானைப்பற்றிய அறிவு எவ்வாறுண்டாகும் . 

{ கக 2 ) 


hom 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ -- கை . ) இதற்கு விடைகூறுகின்றார் . 


( ககங ) மந்திர தந்திர ரூபமான சத்தங்களிலும் , கலைகளி 
லும் , சிவன் தோன்றி ஞானமாகிய கண்ணை யுண்டுபண்ணுகின் 
றார் . ஆகையால் சிறிதும் விரோதமில்லை யென்பதாம் . 


(உரை ) பகவானானவர் எவ்விடத்தும் எக்காலத்தும் அதிட் 
டித்திருத்தலால் அவர் எல்லாவற்றுடனும் கூடினவராகவேயிருக் 
கின்றார் . லிங்கங்களிடத்தும் , மண்டலங்களிடத்தும் , ஆசிரியர் 
களிடத்தும் , விசேடமாய் விளங்கித் தோன்றுபவராகக் கூறப்படு 
கின்றார் . அதுகொண்டே பூசை நமஸ்காரம் முதலியன , லிங்கம் , 
மண்டலம் , ஆசிரியரென்னும் இவ்விடத்துச் செய்யப்பட்டு , செய் 
கிறவர்களுக்குப் பலனை யுண்டுபண்ணுவதற்குக் காரணங்களாக 
ஆகின்றன . இவ்விடங்களிலன்றி வேறிடங்களிற் செய்யப்பட் 
டுப் பலனை யுண்டுபண்ணுதற்குக் காரணங்களாக ஆவனவல்ல . 
இவ்வாறே " பாசரூபமான தூலமாகிய மந்திர தந்திர ரூபமா 
யுள்ள சத்தத்திலும் , நாதம் விந்து முதலிய கலைகளிலும் , பகவான் 
தோன்றி அறிவை யுண்டுபண்ணிப் புருடர்கட்குத்தன்னைக்காட்டு 
கின்றார் . ஆகையால் மந்திரங்களுக்கு உண்டான இந்த அறிவிக் 
குந் தன்மையானது கடமுதலியவற்றை அறிவிக்குஞ் சத்தங்களி 
னும் வேறாகவே யிருக்கின்றது என்று எம்மால் மந்திரவார்த் 
திகடீகையில் கூறப்பட்டிருக்கின்றது . 

( ககங . ) 


( ககச ) ( எவ்வாறெனில் ) உயிர்களைப் பந்திக்கும் சத்தமுத 
லியவற்றில் , பந்தத்தைச் செய்தலினும் வேறான காரியத்தால் 
சிவன் தோன்றி விளங்குவதாக அறியப்படுகின்றான் . சரீரத்தில் 
தேவதை தோன்றி யறியப்படுமாறு போலென்பதாம் . 


( உரை ) மனிதர்களுள் சிலருடைய சரீரமானது தேவதை 
களாலதிட்டிக்கப்பட்டதென்பது , மூன்று காலங்களிலுமுள்ள 
பொருள்களை அறிவிப்பதால் குற்றமின்றி யறியப்படுகின்றது .. 
அவ்வாறே மந்திரசத்தங்களை உச்சரித்தலாலும் , எழுத்து ரூப 
மான அக்கரங்களின் நியாசத்தாலும் , சத்தத்தினால் மாத்திரம் 
சம்பவிக்கக்கூடாத வசியம் முதலிய வேறு வேறான காரியங்கள் 


மோக்ஷகாரிகை. 


hom 


காண்டலால் , ஈசுவரர் பிரதிமை முதலியவற்றில் தோன்றுமாறு 
போல் மந்திர சத்த முதலியவற்றிலும் தோன்றுகிறாரென்பது 
அறியப்படுகின்றது . 

( ககச ) 
( அ - கை .) இவ்விடத்தில் ஓர் பூர்வபக்கத்தைக் கூறுகின் 
றார் . 

( க்கடு ) அணுக்களைப் பந்திக்கும் . பிரகாசமற்ற யாவற்றி 
லும் தன்னையும் பிற பொருளையும் பிரகாசிக்கச்செய்யும் ஈசுவரன் 
தோன்றுகிறார் . இது எவ்வாறு பொருந்துமென்பதாம் . 

(உரை . ) சடப்பொருளில் (சிவமாகிய ) சித்து ரூபத்தின் 
தோற்றம் பொருந்தாகென்பது பொருள் . 

( ககடு ) 
( அ - கை . ) சடத்தில் சித்தின் தோற்றம் குற்றமாகா 
தனக் கூறுகின்றார் . 

( ககசு ) எரிக்கப்படும் தயிலம் முதலியவற்றில் எரிக்குக் 
தீபம் தோன்றுமாறுபோல , சித்தாகிய ஆன்மாக்களின் உபகாரத் 
திற்காக , பிரகாசமற்ற பிரதிமை முதலியவற்றில் தன்னையும் பிற 
பொருளையும் பிரகாசிக்கச்செய்யும் ஈசுவரன் தோன்றுகிறார் என்ப 
தாம் . 


(உரை.) தீப உவமையை இவ்விடத்தில் உபலக்கணமாக 
வைத்துக்கொள்ளவேண்டும் . ஆகவே , சடமான மனிதர் முதலிய 
வர்களின் சரீரத்தில் , தன்னையும் பிற பொருளையும் பிரகாசிக்கச் 
செய்கிறதாயும் வியாபகமாயுமிருக்கும் ஆன்மாவானது , அறிவு 
டைய இந்த மனிதர் முதலியவர்களின் உபகாரத்திற்காகக் கன் 
மத்திற்கேற்றவாறு தோன்றுமாறு போல , பாமேசுவரர் பிரதிமை 
முதலியவற்றிலும் , சித்திரம் முதலியவற்றிலும் , மந்திர சத்தங் 
களிலும் , பசுக்களின் உபகாரத்திற்காக விசேடமாய் விளங்கித் 
தோன்றுகின்றார் . ஆகையால் பிரகாசமற்றவைகளில் சிவன் எவ் 
வாறு தோன்ற முடியும் என்றுகூறலாகாது . தீக்ஷை பெற்றவர் 
களுக்கு இவ்வாறான ஞானத்தால் இந்தப்பாசம் நசிக்கின்றது . 

( ககசு ) 


20 


thoon 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை .) தீக்ஷை பெற்றவர் சிவசாமியத்தை யெப்பொழுது 
அடைகின்றனர் என்பார்க்குக் கூறுகின்றார் . 


( ககசு இ ) ஆசிரியரும் தீக்ஷை பெற்றவரும் சரீரம் நசிக்குங் 
காலத்தில் சிவசாமியத்தை யடைகின்றன ரென்பதாம் . 

( உரை . ) பிராரத்தமல்லாத சஞ்சித ஆகாமிய கன்மங்கட்குக் 
தீக்ஷையினால் நாசமேற்படுகின்றது . பிராரத்த கன்மத்திற்குத் 
தீக்ஷையினால் நாசமேற்படுவதில்லை . இவ்வாறே " தீக்ஷை பெற்ற 
வர்கள் சரீரம் நாசமாகுங் காலத்தில் சாந்தமாயும் மேலானதாயு 
மிருக்குந்தானத்தை யடைகின்றனர் என்று கூறப்பட்டிருக்கின் 
றது . பிராரத்த கன்மத்திற்குச் சத்தியோ நிர்வாண தீக்ஷிையினாற் 
றான் நாசமேற்படும் . அவ்வித தீக்ஷை பெற்றவனுக்குப் போகத் 
தால் நாசமில்லையென்க . 

( ககசு இ ) 


( ககஎ ) அவ்வாறே போகானுபவத்தின் முடிவில் சாதகன் 
நிச்சயமாகச் சித்தியையடைவனென்பதாம் . 


( உரை. ) அவ்வாறே பெரியோர்களும் “ அநேகர் தேவப் 
பெண்களுடன் கூடி வெகுகாலம் போகங்களை யனுபவித்த பின் 
னர் விருப்பம் நீங்கிச் சிவபதமான மேலான ஐசுவரியத்தையடை 
கின்றனர் என்று கூறுகின்றனர் . இவ்வாறு சாதனத்துடன் 
கூடிய மோக்ஷங் கூறப்பட்டது . 

( ககஎ ) 


( அ - கை . ) இனி இந்த மோக்ஷத்தை நிர்ணயிக்கும் 
முறையில் பிறருடைய மோக்ஷங்களை விலக்க எண்ணி அவற்றுள் 
மாவிரதரின் அபிப்பிராயத்தைக் கூறுகின்றார் . 


( ககஅ ) சித்தர்கள் சிவசாமியத்தை யடைகின்றனரென்று 
கூறின் காரணர்கள் அநேகராவர் . ஆகவே அவர்களனைவரும் சம 
மான அறிவையடையாதவர்களாகையால் காரியங்களுண்டாகா 
வென்பதாம் . 


( உரை . ) ஈசுவரனுக்குப் போல் முத்தர்களுக்கும் சர்வ 
ருந்திருத்தன்மையிருப்பின் அந்த முத்தர்கள் வேறு வேறான 


மோக்ஷகாரிகை . 


ho எ 


அறிவையுடையவர்களா யிருத்தலால் , இது புதிதாக இருக்கட் 
டும் இது பழையதாக இருக்கட்டும் என்னும் வேறுபாடுபற்றி 
ஒரு காரியமும் உண்டாகாமற் போய்விடும் . ஆகையால் முத்தா 
களுக்குச் சர்வஞ்ஞத்தன்மை மாத்திரமுண்டு . சர்வகருத்திருத் 
தன்மை பரமேசுவரனுக்குத்தானுண்டு என்று ஒப்புக்கொள்ளல் 
வேண்டும் . 

( ககஅ ) 
( அ - கை .) இது ஒரு குறையாகாதென்று கூறுகின்றார் . 

( கககூ ) மனிதர்கள் விருப்பு வெறுப்புக்களுடன் கூடியிருத் 
தலால் அவர்களுக்குச் சமமான ஞானமில்லை . சித்தர்களுக்கோ 
சமமான ஞானமிருக்கின்றது . ஆகையால் சமமான ஞானமின்மை 
யால் நிகழக்கூடிய வெவ்வேறான இச்சையானது அவர்களுக்குக் 
கிடையாதென்பதாம் . 


(உரை . ) பசுக்கள் விருப்புமுதலியவற்றுடன் கூடியிருத்த 
லால் அவர்களிடத்தில் வேறுவேறான இச்சையிருக்கின்றது . அத 
னால் அவர்களுக்குக் கொள்கையின் பேதமேற்படுகிறதென்பது 
பொருந்தும் , 

( கக்க ) 


( அ - கை ) சித்தர்களைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( க 20 - கஉக ) சித்தர்களுக்கு விருப்பு முதலிய குற்றங்கள் 
சிடையா . அவர்களுடைய ஞானம் எல்லாவற்றையும் அறியும். 
ஆகையால் அவர்களுக்கு வேறு வேறான இச்சைகள் கிடையா . 
சித்தர்களைச் சிவனுடன் சமமான அதிகாரத்தை யுடையவர்களாக 
வித்துவான்கள் கூறுகின்றனர் . ஆகையால் ஒரு காரியமும் உண் 
டாகாதென்று சொல்லக்கூடாதென்பதாம் . 


(உரை ) சித்தர்களாயிருக்கின்றமையால் விருப்பு முதலி 
யன இல்லாதவர்களாயும் , முறையாக எல்லா விடயங்களையும் அறி 
ந்தவர்களாயும் , சர்வகருத்திருத் தன்மையுடன் கூடியிருத்தலால் 
சிவனுடன் சமமான அதிகாரத்தையுடையவர்களாயும் இருக்கின் 
கின்றனர் . ஆகையால் அவர்களுக்கு ஒருவரிடத்தும் விருப்பு 
வெறுப்பு ஏற்படாவாகையால் அபிப்பிராயபேதங் கிடையாது . 


ho அ 


அஷ்டப்பிரகரணம் . 


ஆகையால் ஒரு காரியமும் உண்டாகாதென்ற குறை இவ்விடத்தி 
லில்லை யென்க . 

( க 20- கஉக ) 


சித்திக்கா 


( அ - கை ) மகாவிரதரின் மதத்தில் முத்தி 
தென்று கூறுகின்றார் . 


( கஉஉ ) சர்வ கருத்திருத்தன்மை முத்தனுக்கு இல்லையா 
யின் அவன் சர்வஞ்ஞனாவனென்பது உண்மையன்று . சர்வ 
கருத்திருத் தன்மையில்லாத குறையால் பசுவானது எவ்வாறு 
சர்வஞ்ஞனாகமாட்டாதோ அவ்வாறே முத்தன் சர்வஞ்ஞனாகடாட் 
டான் என்பதாம் . 


((உரை ) பரிபூரணமாயிருப்பதே முத்தியாகும் . முத்தனுக் 
குச் சர்வகருத்திருத் தன்மையில்லையாயின் சர்வஞ்ஞத்தன்மை 
யும் பசுவுக்குப்போல் இல்லையா தல் வேண்டும் . 

( கஉஉ ) 
( கஉங ) சித்தின் தோற்றமிருத்தலால் ஈசுவரனுக்குச் சர்வ 
கருத்திருத்தன்மை யிருக்கின்றதென்று எவ்வாறு கொள்கின் 
றோமோ , அவ்வாறே சித்தர்களுக்கும் சித்தின்றோற்றமிருத்த 
லால் சர்வகருத்திருத் தன்மையுண்டு . இன்றேல் சித்தனுக்குப் 
போல் ஈசுவரனுக்கும் சர்வகருத்திருத் தன்மையில்லையாதல் 
வேண்டும் என்பதாம் . 


(உரை ) சித்தின் தோற்றத்தால் ஈசுவரனுக்குச் சர்வகருத் 
திருத்தன்மையிருப்பது போல் சித்தருக்கு மிருக்கின்றது . இல்லை 
யென்று கூறின் ஈசுவரனுக்கும் சர்வ கருத்திருத்தன்மை யில்லை 
யென்றாகும் . ஆகவே உலகம் உண்டாகாது . 

( கஉங ) 
( கஉங இ ) ( அன்றியும் ) கருத்தாவின் ஞானக்கிரியா ரூப 
மான சத்தியில் ஞானாம்சத்திற்குத் தோற்றமும் கிரியாம்சத் 
திற்குத் தோற்றமின்மையும் கூறுவது யுத்திக்குப் பொருத்த 
மில்லை யென்பதாம் . 

(உரை ) அந்தச் சத்தியானது ஞானக்கிரியாரூபமாக ஒன்றா 
கவேயிருக்கின்றதென்று முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . அத் 

* சித்தின் தோற்றமென்பது சருவஞ்ஞத்தன்மை 


மோக்ஷகாரிகை. 


lhodos 


எவ்வாறு 


தகைய சத்திக்கு ஞானாம்சத்தில் தோற்றமும் கிரியாம்சத்தில் 
தோற்றமின்மையும் ஒப்புக்கொள்ளக்கூடாது . எதனாலெனின் , 
அவயவமற்றிருத்தலாலென்க. ஈசுவரனுக்கும் சித்தின் தோற்ற 
மிருத்தலால் சர்வகருத்திருத் தன்மை உண்டென்று 
கொள்கின்றோமோ , அவ்வாறே சித்தர்களுக்கும் சித்தின் தோற்ற 
மிருத்தலால் சர்வகருத்திருத் தன்மை யிருக்கின்றதென்று கூறிய 
நுமது . கூற்று , வித்தியேசுவரர்கள் விடயத்தில் பொருந்தாது ; 
அவர்களிடம் சித்தின் தோற்றமிருந்தும் சர்வகருத்திருத்தன்மை 
காணாமையால் என்று அவர் கூறுவராயின் , அது பொருந்தாது . 
எதனாலெனின் , அவர்களுடைய சிற் சத்திக்கு எப்பொழுதும் 
தோற்றமில்லாமையாலென்க . 

( கஉங இ ) 


( அ - கை ) இனி , புருடர்கட்குக் கருத்திருத்தன்மை முன் 
னருமில்லையெனச் சாங்கியர்போற் கூறுவையாயின் அதுவும் 
பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 


( கஉச இ ) சித்தருக்குச் சருவ கருத்திருத் தன்மை உண் 
டென்று போககாரிகையில் முன்னர்ச் சாதிக்கப்பட்டிருக்கின்றது 
கருத்திருத்தன்மையில்லை யென்று கூறுவையாயின் நிட்களனான 
முத்தன் எல்லாவற்றையும் அறியும் ஞானக்கிரியா சத்திகளற்ற 
பசுவாக ஆய்விடுவன் என்பதாம் . 


(உரை ) முன்னர்ப் போக காரிகையில் சித்தருக்குக் கருத் 
திருத்தன்மை உண்டென்று சாதிக்கப்பட்டிருக்கின்றது . சத்தி 
ஒன்றாகையால் அந்தக் கருத்திருத்தன்மைக்குத் தோற்றமில்லை 
யாயின் ஞானசத்தியும் தோன்றாதிருக்கவேண்டும் . ஆகவே , எல் 
லாவற்றையும் விடயமாகக் கொள்ளும் ஞானக்கிரியா சத்திகளின் 
மையால் முத்தன் பசுவாகவே ஆய்விடுவன் . 

( கஉசஇ ) 
( அ -- கை ) இவ்விடத்தில் பிறருடைய கொள்கையைக் 
கூறுகின்றார் . 
( கஉரு இ ) சித்தனிடமுள்ள ஞான சக்திக்கு 

எவ்வாறு 
தோற்றமிருக்கின்றதோ , அவ்வாறு கருத்திரு சக்திக்குக் தோற்ற 


கூகம் 


அஷ்டப்பிரகரணம் . 
முண்டு . ஆனால் சருவகருத்தா இருக்கின்றானென்றெண்ணிச் 
சித்தன் செய்யவே டியவற்றைச் செய்யாமலிருக்கின்றானென் 
பதாம் . 


(உரை ) சித்தனிடத்துள்ள கருத்திருத் தன்மை ஞானம் 
போலன்று . எங்கும் சருவ கருத்தா இருக்கின்றமையால் நாம் 
எதற்காக அதிகமாகச் செய்யவேண்டுமென்றெண்ணிச் செய்ய 
வேண்டியவற்றைச் செய்யாமலிருக்கின்றான் . ( கஉரு இ ) 

( அ - கை ) இதனை மறுக்கின்றார் . 


( கஉசு இ ) சித்தனிடத்துள்ள சருவ கருத்திருத் தன்மை 
யானது எல்லாக் காரியங்களையும் செய்யவில்லையென்பையாயின் 
சித்தனிடத்து விளங்கித் தோன்றும் கருத்திருத்தன்மைக்கும் 
* பசுவினிடத்து விளங்கித்தோன்றாதிருக்கும் கருத்திருத்தன்மைக் 
கும் விசேடம் யாதென்பதாம் . 


(உரை ) சித்தனிடத்திலிருக்கும் கருத்திருத்தன்மை விளக் 
கமாயிருந்தும் காரியத்தைச் செய்கிறதில்லை என்பையாயின் , பசு 
வினிடமிருக்கும் விளக்கமில்லாத கருத்திருத்தன்மையினும் சித் 
தனிடத்துள்ள கருத்திருத்தன்மைக்கு விசேடம் யாதென்று 

( கஉசு இ ) 


கூறுவாயாக . 


( அ- கை ) இதனை விளக்கிக் காட்டுகின்றார் . 


( கஉஎ இ ) எல்லாக் காரியங்களையும் செய்வதற்காக உண் 
டான தொழிற்பாடு விளக்கமெனப்படும் . கிரியைக்கு விளக்க 
மென்பது , இதனினும் வேறாகக் கிடையாது . எல்லாவற்றையும் 
அறியும் பொருட்டுண்டான ஞானம் , ஞானத்துக்கு விளக்கமெனப் 
படும் என்பதாம் . 


( உரை ) பசுவினிடத்துள்ள கருத்திருத்தன்மையினும் சித் 
தனிடத்துள்ள கருத்திருத்தன்மைக்கு விசேடமாவது , சித்த 
னிடத்துள்ள ஞானசக்திபோல் கருத்திரு சக்தியும் எவ்விடத்தும் 
தொழிற்பாடுடைமையேயாம் . 

( கஉஎஇ ) 


மோக்ஷகாரிகை . 


h கக . 


மோக்ஷ 


( கஉஅஇ ) ( இவ்வாறே ) கிரியா சத்தியானது எல்லாக் காரி 
யங்களையும் செய்கிறதாகக் கொள் . அல்லது கிரியா சத்தியே 
இல்லையென்றாவது கொள் . அல்லது ஞான சத்தியின் விளக்க 
மின்மையே மோக்ஷமென்றாவது கொள் . அல்லது மோக்ஷமற்ற 
பரமசிவனிடத்துக் குற்றத்தையாவது கொள் என்பதாம் . 

( உரை ) சித்தனது கிரியா சத்தி விளக்கமாயிருக்கின்ற 
தென்று கொள்ளின் , அதனை எல்லாக் காரியங்களையுஞ் செய்வ 
தாகவே ஒப்புக்கொள்ளவேண்டும் . விளக்கமாயிருப்பினும் காரி 
யத்தைச் செய்கிறதில்லையென்று கொள்ளின் , பிரதி பிம்பத் 
திற்குள் உயிர்ச் சத்தியில்லாதவாறுபோல் கிரியா சத்தியில்லை 
யென்றே சொல்லல் வேண்டும் . கிரியா சத்தி விளங்கித் 
தோன்றவில்லை யென்று கொள்ளின் , ஞானக்கிரியா சக்திகள் 
ஒன்றாகையால் ஞானசத்தியின் விளக்கமின்மை மோக்ஷமென்று 
சொல்லல் வேண்டும் . கிரியா சத்தி விளங்காமலிருந்தும் , ஞான 
சத்தி விளங்கித் தோன்றுகின்றதெனில் , இடை யே மோ 
மடையாத பரமசிவன் சர்வஞ்ஞனாயிருக்கின்றமையால் முத்த 
னிடத்துப்போல் அவனிடத்தில் கருத்திருத்தன்மையில்லை 
யென்னுங் குறையைக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறான பக்கம் 
நான்கனுள் யாதானுமொன்றைக் கொள்ளல் வேண்டும் . இவ்வி 
டத்து முதலாவது பக்கத்தில் ஒரு குறையுமில்லை. ஆகையால் 
சர்வஞ்ஞத் தன்மை சருவகருத்திருத் தன்மை ரூபமான சிவ 
சாமியத்தையே முத்தியாக ஒப்புக்கொள்ளல் வேண்டுமென்ச . 

( கஉ அஇ ) 
( அ - கை ) இனி , சங்கிராந்தியைக் கூறும் பாசுபதர்கள் , 
முத்தியில் ஈசுவரகுணங்கள் உயிரினிடத்து வந்து கூடுகின்றமை 
பற்றிச் சித்தர்களுக்குச் சிவசாமியமுண்டென்று கூறுகின்றமை 
யால் அது பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 

( கஉக இ ) சித்தனிடத்தில் ஈசுவர குணங்கள் வந்து கூடு 
கின்றன என்று கொள்ளின் , ஈசுவரன் அநீசுவரத் தன்மையுள்ள 
வனாக ஆவன் . குணங்களின் அம்சம் வந்து கூடுகின்றதெனக் 
கொள்ளின் , குணம் அவயவத்துடன் கூடின தாக ஆகும் என்ப 
தாம் . 


க 2 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) சித்தனிடத்து ஈசுவர குணங்கள் தான் வந்து கூடு 
--கின்றன என்று கொள்ளின் , ஈசுவரன் சர்வஞ்ஞத் தன்மை முத 
லிய குணங்கள் இல்லாதவனாக ஆவன் . குணங்கள் அவயவங் 
களற்றிருத்தலால் குணங்களின் ஏகதேசம் வந்து கூடுகின்றன 
வென்பதும் பொருந்தாது . 

( கஉசு இ ) 


( க x0 இ ) ( அன்றியும் ) குணங்கள் தனது குணியைவிட்டு 
நீங்கி வேறு குணியை யடையாது . அடைகிறதென்னும் இந்த 
முடிவானது உலகில் வழங்கும் பொருள்களில் விரோதப்படுகின் 
றது என்பதாம் . 


(உரை ) குணங்கள் தமது குணியை விட்டு நீங்கி வேறு 
குணியை அடைகின்றன என்று ஒப்புக்கொள்ளுமிடத்தில் எல் 
லாப் பொருளும் எல்லாக்குணங்களையும் உடையனவாக ஆகிவிடும் . 
ஆகவே , பிரித்தறியப்பட்ட நியமம் பொருந்தாது . முத்தன் 
பெத்தனாகவும் பெத்தன் முத்தனாகவும் ஆகிவிடுவன் . ஆகையால் 
குணங்களின் சங்கிராந்தி ( வந்து கூடுதல் ) பொருந்தாமைபற்றி 
அதுகொண்டு சிவசாமியத்தை யொப்புக்கொள்ளலாகாது . 

( க x0 இ ) 
( அ -- கை ) வேதாந்திகள் ஆன்மா பரமசிவனிடத் தொடுங் 
குதலால் சிவசாமிய ரூபமான முத்தியைக் கூறுகின்றனர் ; அது 
வும் பொருந்தாதெனக் கூறுகின்றார் . 
( கஙகஇ ) எவ்வாறு பரமசிவன் முன்னர்க் 

பரமசிவன் முன்னர்க் கூறப்பட்ட 
குறையை யுடையவனாக இருக்கின்றானோ அவ்வாறே அவனிடம் 
ஒடுக்கமடைந்த சித்தனும் குற்றமுடையவனாக ஆவன் . எதனா 
லெனில் , சித்தன் சிவனைவிட வேறாயில்லாமையாலென்பதாம் . 


(உரை ) பரமசிவனை உபாதான காரணமாகக் கொண்டால் 
அவனுக்கு அசேதனத்தன்மை முதலிய குறைகள் நேரிடுமென்று 
- முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . சித்தர்கள் பரமசிவனிடத்து 
ஒடுக்கத்தை யடைகின்றனரென்று கூறின் , பரமசிவன் உபாதான 


உபாதானம்- முதல் . t சுலோகம் உஉ 


மோக்ஷகாரிகை . 


கம் 


காரணமான 


காரணமாக ஆவன் . எதனாலெனின் , உபாதானங்களிற்றான் ஒடுக் 
கம் ஏற்படுமாகையாலென்க . ஆகவே உபாதான 
ஈசுவரனுக்கு அசேதனத் தன்மை முதலிய குறைகள் ஏற்படு 
மாறுபோல , ஈசுவரனின்றும் வேற்றுமையில்லாத சித்தருக்கும் 
அசேதனத்தன்மை முதலிய குறைகள் நேரும் . ஆகையால் 
உங்களுடைய மோக்ஷம் அத்துவிதமேயாகும் . ( கஙகஇ ) 


( கூஉ இ ) ( அன்றியும் ) ஒன்றாயிருக்கும் தன்மையை அறி 
தலே முத்திக்குச் சாதனமென்று கூறிய நுமது கூற்று , 

தன் 
சொரூபத்தினாலேயே மறுக்கப்பட்டிருக்கின்றது . எதனாலெனின் , 
விடுவிக்கப்படுகிறவன் விடுவிக்கிறவனென்னும் இவர்களுக்கு 
அபேதத்தன்மை இருக்கின்றமைபற்றி முத்தியே யுண்டாகிற 
தில்லையாகையாலென்பதாம் , 


(உரை ) * சசாதீய விசாதீய பேதமற்ற பிரமம் ஒன்றே 
உண்மை . ஆகையால் பிரம ஞானமே முத்திக்குச் சாதனமென்று 
கூறும் இந்தக் கூற்று என்னுடைய தாயார் மலடியென்ற கூற்றுப் 
போல் தன் கூற்றாலேயே மறுக்கப்படுவதாயிருக்கின்றது . ஒன் 
றென்று கொள்ளுமிடத்தில் சாத்திய சாதனத் தன்மை சித்திக் 
கிறதில்லை . அவற்றைக்கொள்ளுமிடத்தில் அநேகத்தன்மை சித் 
திக்கின்றமையால் ( ஒன்றென்பது பொருந்தாது . ) கஙஉஇ ) 


( கங..இ ) ( அன்றியும் ) பிரமாணமானது பிரமேயத்தினும் 
வேறாக இருந்தாற்றான் பிரவிருத்தியேற்படும் . இன்றேல் ஏற் 

பிரமாணமற்ற அபேதம் அறிவாளர்களால் எதற்காகக் 
கூறப்படல் வேண்டுமென்பதாம் . 


படாது . 


(உரை ) பிரமம் ஒன்றே உண்மையென்பது உங்களுக்கு 
எந்தப் பிரமாணத்தால் சித்தித்ததோ, அந்தப் பிரமாணம் அசத் 
தியமாயின் , சொப்பனத்திற் பார்க்கப்பட்டது அசத்தியமாவது 
போல் , அசத்தியமான அந்தப் பிரமாணத்தால் சத்தியமான பிர 


சசாதீயம் - சமமானது . 


- விசாதீயம் - வேற்றுமையானது . 


கசு 


அஷ்டப்பிரகரணம் . 


மம் எவ்வாறு சித்தித்தது . குறித்த பிரமாணம் உண்மையாயின் , 
பிரமாணம் , அறிபவன் , அறியப்படும் பொருள் , அறிவு ஆகிய 
இவையனைத்தும் உண்மையாதலால் ஒன்றென்பது பொய்யாய் 
விடும் . ஆகவே , அதனை யடைதல் மோக்ஷமென்பது எவ்வாறு 
பொருந்தும் ? 

( கங 

ங . இ ) 
( அ - கை ) சாங்கியர் கொள்கையைக் கூறுகின்றார் . 

( கஙச இ ) சிலர் மனதிற்கு விருப்பமான யோக பலனையும் , 
சம்சாரத்திலுள்ள போகங்களையும் விட்டு நீங்கி , எவ்வாறு 
சைதன்னியமில்லாத கைவல்யத்தையே மோக்ஷமாகக் கூறுகின் 
றனரென்பதாம் . 

( உரை ) சதாசிவசம்பந்தமான தேகமே யோகமாகும் . 
அந்த யோக ரூபமான பலமாவது சர்வஞ்ஞத் தன்மை முதலிய 
வற்றின் ரூபமான மோக்ஷம் . அந்த மோக்ஷத்தையும் , பலவித 
மான விடயங்களை அறிதலையே பலனாக உடையனவாயும் , அணிமா 
முதலிய எட்டு ஐசுவரியங்களால் சாதிக்கப்படுபவையாயுமிருக் 
கும் சம்சார போகங்களையும் விட்டு நீங்கிக் கைவல்லியத்தில் ஆசை 
கொண்டு பிரகிருதியின் பிரிவாலுண்டாம் ஆன்ம நாசத்திற்குச் சம 
மான அஞ்ஞானத் தன்மையையே தங்கட்கு மோக்ஷமாகச் சாங் 
கியர் கொண்டார் . புருடார்த்தமாயில்லாத அதனிடத்தில் ஒ 
வருக்கும் பிரவிருத்தி பொருந்துகிறதில்லை . 

( கஙசஇ ) 
( ககூடு இ ) ( எவ்வாறெனில் ) ஓ சத்துக்களே ! தனது சை 
தன்னியத்தை நாசஞ் செய்யும் பொருட்டு எந்த வித்துவான்கள் 
ஞானயோக அப்பியாசங்களில் முயற்சியை யிடைவிடாது செய் 
வார்கள் என்பதாம் . 


(உரை ) எந்த வித்துவான்கள் தான் தமது 

தமது ஞானத்தின் 
நாசத்தின் பொருட்டுத் தினந்தோறும் ஞானம் போகம் முதலிய 
அப்பியாசங்களில் முயற்சியைச் செய்வார்கள் ? ( கரு . நஇ ) 


(கஙசு இ ) ( அன்றியும் ) விவேகமாவது , குணங்களும் புருட 
னும் வேறு வேறான தருமத்தோடு கூடியிருத்தலால் அவற்றின் 


மோக்ஷகாரிகை . 


h கடு 


சம்பந்தமான ஞானமாகும் . ஆராய்ந்து பார்க்கில் இது பொருந்து 
கிறதில்லையென்பதாம் . 


(உரை ) சாங்கியர்கள் கொண்ட குணங்களையும் புருடனை 
யும் பகுத்தறியும் ஞானமானது , குணங்கள் புருடனுக்கு விவே 
கத்தைக் காட்டுகின்றனவா ? அல்லது புருடன் தானாகவே அறி 
கின்றானா என்று ஆராய்ந்து பார்க்கில் பொருந்துகிறதில்லை 
யென்க . 

( கஙசு இ ) 


( கஙஎ இ ) ( அவ்விர 

( அவ்விரண்டனுள் முதலாவது பக்கத்தைக் 
கொள்ளுமிடத்தில் ) குணங்கள் , கருத்திருத்தன்ன 

காரியக் 
களுடன் கலந்திருக்குந் தன்மை என்னும் தர்மங்களையுடையவை 

நாங்களிருக்கின்றோம் ; புருடனாகிய நீ அவ்வாறில்லை 
யென்று புத்தியிலிருந்து கொண்டு புருடனுக்கு அறிவிக்கின்றன . 
( என்று அவர் கூறல்வேண்டும் ) என்பதாம் . 


யாக 


( உரை ) சிற்சத்தியானது பரிணாமத்தையடையாததாயும் , 
கலப்பில்லா ததாயும் , 

அறிவிக்கப்பட்ட 

விடயங்களையறிகிற 
தயும் , சுத்தமாயும் , அளவற்ற தாயுமிருக்கின்றது . ஆகவே , 
புத்தியினால் அறிவிக்கப்பட்ட விடயங்களைத்தான் புருடனறி 
கின்றான் . ஆகையால் புத்தியிலிருக்குங் குணங்கள் , நாங்கள் 
கருத்திருத்தன்மை முதலிய குணங்களுடன் கூடியிருக்கின் 
றோம் ; புருடனாகிய நீயோ அவ்வாறில்லையென்று புருடனுக்கு 
அறிவிக்க வேண்டுவது இன்றியமையாததாயிருக்கின்றது என்பது 
அவர் கொள்கை . 

( கஙஎஇ ) 


( அ - கை ) 
கின்றார் . 


இதனால் குற்றமென்னை யென்பார்க்குக் கூறு 


( க x அஇ ) அவ்வாறு புருடனுக்கு அறிவிக்கப்பட்டதை 
யறியுந்தன்மையிருப்பின் , புருடன் பொய்யை . யறிபவனாவன் . 
மோக்ஷமானது பொய்ஞ்ஞானத்தால் சாதிக்கப்படுவதென்பது . 
மிகவும் பொருத்தமற்ற தென்பதாம் , 


கம் 


அஷ்டப்பிரகரணம் . 


( உரை ) இவ்வாறே , புருடன் புத்தியிலிருக்குங் குணங் 
களைத்தான் அறிகின்றானென்று கொள்ளின் , புத்தியானது 
அளவிலடங்கியதாகையால் அதில் அளவில்லாத குணங்கள் 
விடயமாக ஆகா . இவ்வாறே நம்மவர்களும் கபிலப்பிரமத் 
திற்கும் குணங்கள் பிரத்தியக்ஷமில்லை ” என்று கூறுகின்றனர் .. 
ஆகவே , ஏகதேசமான குணங்கள் புத்தியிலிருக்குமென்று கொள் 
ளல் வேண்டும் . அவ்வாறு கொண்டால் அந்த ஏகதேச விடய 
மான ஞானம் தத்துவ ஞானமாகாது . எதுபோலெனில் , நீலமலை 
யென்பதில் ஏகதேசமான மலை யென்னும் பதத்தால் மாத்திரம் 
இமயமலையைக் கொள்ளுதல் போலுமென்க . அவ்வாறு கொள்ளு 
தல் பொய்ஞ்ஞானமேயாகும் . பொய்ஞ்ஞானத்தாலோ மோக்ஷ 
முண்டாகாது . எதனாலெனில் , பொருந்தாமையாலென்க . 

( கங.அஇ ) 


( கஙகூஇ ) இந்தக் குணங்கள் கருத்திருத்தன்மை 1 முதலிய 
தருமங்களையுடையனவாக இருக்கின்றன . நான் அவ்வாறில்லை 
யென்ற இவ்வாறான ஞானத்தைப் புருடனுக்குக் கொள்ளுமிடத் 
தில் , புத்தியால் அறியப்பட்டதையே புருடனறிகின்றானென்பது 
கெட்டுவிடுமென்பதாம் . 

( உரை ) புத்தியினாலறியப்பட்ட பொருளையே புருடன் 
அறிவானென்று கூறும் நுமது 

கூறும் நுமது கூற்று , தன்னினும் வேறாகக் 
குணங்களைப் புருடன் அறிகின்றானென்று கொள்ளுமிடத்தில் 
மறுக்கப்பட்டுப் போய்விடும் . இதுவன்றி , புருடன் குணங்களை 
நேராக அறியவில்லை ; குணங்கள் புத்தியில் ஏறித் தன்னைப் புருட 
னுக்கு அறிவிக்கவில்லை ; முன்னர்க்கூறிய குறை நேரிடுமாகையால் , 
ஆனால் குணம் புருடனென்னும் இவற்றிற்குள்ள வேற்றுமையை 
மாத்திரம் குணங்களறிவிக்கின்றன என்பையாயின் 

அதுவும் 
பொருந்தாது . 

( கநகூ இ ) 
( 570 - கசக ) ( எதனாலெனில் ) குணங்கள் வேறு புருடன் 
வேறு என்பதைக் குணங்கள் அறிவிக்கமாட்டா . எதனாலெனில் , 
- முதலிய என்பதால் , காரியங்களுடன் கலந் திருத்தல் என்னும் 
தர்மமுங் கொள்ளத் தகுந்தது . 


மோக்ஷகாரிகை . 


க 


மாகாது . 


வேக 


விடயமான 


ஞானம் 


புத்தியின் இருப்பிடமான குண தத்துவத்தினும் வேறாகக் குணங் 
களில்லாமையால் என்க . ஆன்மாவும் குணங்களுக்கு விடயமாகிற 
தில்லை யென்று முன்னரே கூறப்பட்டிருக்கின்றதென்பதாம் . 

(உரை ) குணங்கள் தம்மைப் புருடனுக்கு அறிவிக்கவில்லை 
யாயினும் , குணங்களுக்கும் புருடனுக்குமுள்ள வேற்றுமையை 
யறிவிக்கின்றன என்று கூறுமிடத்தில் , தன்னினும் வேறான 
குண்ங்களுக்கு வேற்றுமையை யறிவிக்கின்றன என்று கூறல் 
வேண்டும் . புத்தியினிருப்பிடமான 
தன்னினும் வேறான 
குணங்கள் சித்திக்கவில்லை. அவற்றிற்கு ஆன்மாவும் விடய 
விடயமாகுமெனின் , ஆன்மாவிற்குப் 

பரிணாமத் 
தன்மையும் போக்கியத்தன்மையும் நேரிடுமென்று முன்னரே 
கூறப்பட்டிருக்கின்றது . இவ்வாறிருக்கக் குணங்கள் தமக்கு 
விடயமாகாத ஆன்மாவினிடத்தில் ஆன்மா வேறு குணங்கள் 
வேறு என்பதை எவ்வாறு அறிவிக்கும் . 

( கச 0 - கசக ) 
( கசகஇ ) ஆகையால் 
பொருந்துகிறதில்லை யென்பதாம் . 

( உரை ) இவ்வாறு விவேக ஞானம் பொருந்தாமையால் 
கைவல்யத்தையடைதலான மோக்ஷம் எவ்வாறு பொருந்தும் , 
பொருந்தாது . ஆகையால் சர்வஞ்ஞத் தன்மை முதலியவற்றின் 
ரூபமான மோக்ஷத்தையே நீ ஒப்புக்கொள்ளல் வேண்டும் . 

( கசகஇ ) 
( அ -- கை ) சாத்தர் முதலாயினாருடைய மதத்தின் முத்தி 
யைப்பற்றிக் கூறுகின்றார் . 

( கசஉஇ ) கூறப்பட்ட பசு பாச விடயத்தில் சாத்தியத் 
தன்மை சாதனத்தன்மைகள் இல்லாமையால் எதிரிகளுடைய 
மதங்கள் பாசரூபமாக இருக்கின்றன . ஆகையால் அந்த மதங் 
களை வித்துவான்கள் விலக்க வேண்டுமென்பதாம் . 

( உரை ) பிரமாணத்தால் சித்தித்தனவாயுள்ள கூறப்பட்ட 
பசு விடயத்தில் சாத்தியமான முத்தியையும் , பாச விடயத்தில் 
பாச நீக்கத்தாலுண்டான அறிவென்னுஞ் சாதனத்தன்மையை 


நகஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


விசேட 
கின்றது . 


யுஞ் சாதித்துக் கொடுக்கிறதில்லை ; அந்த மதங்களில் இவை 
கொள்ளப்படவில்லையாதலால் . ஆகையால் மேலான முத்தியை 
விரும்புகிறவர்கள் அந்த மதங்களை விலக்கிவிடல் வேண்டும் . 

( கச உஇ ) 
( கசங.இ ) ( ஆகையினாலேயே ) பசு பாச முதலியவற்றின் 
-த்தை அறிவிக்குஞ் சைவ சாத்திரம் மறுக்கப்படாமலிருக் 

சைவமானது ஏனைய மதங்களினும் விசேடமான 
பயனையுடைத்தாயிருத்தலால் எந்த வித்துவானுக்குத்தான் பிரிய 
மாக ஆகிறதில்லை யென்பதாம் . 
(உரை ) ஏனைய 

சாத்திரங்களால் பசு பாச முத யென 
அறவே அறியப்படவில்லை யென்பதில்லை . (உள்ளவாறறியப்பட 
வில்லை யென்பது கருத்து .) ஆகையால் இந்தச் சைவ சாத்திரம் 
உள்ளவாறு விளக்குகின்றது . அதுபற்றியே ஏனைய சாத்திரங் 
களால் அறியப்படாத பொருளை அறிவிப்பதாயிருக்கின்றது . 
ஆதலால் பிரத்தியக்ஷம் அநுமானமென்னும் பிரமாணங்களுடன் 
ஒற்றுமைப்படுகின்றது . ஆகையால் இந்தச் சைவாகமரூபமான 
பிரமாணம் பிரத்தியக்ஷ முதலிய பிரமாணங்கள் போல் எவருக்குத் 
தான் உடம்பாடாக ஆகாது . 

( கசங..இ ) 
(( அ - கை ) ஏனைய ஆகமங்களும் பிரமாணங்களாதலால் 
அவற்றுடன் விரோதப்படின் இந்தச் சைவாகமத்திற்கு எவ்வாறு 
பிராமாண்யம் சித்திக்கும் என்பார்க்குக் கூறுகின்றார் . 

( கசசஇ ) முத்தனுக்கு இந்தச் சைவசாத்திரத்தில் பாசங் 
கள் முற்றும் நீக்கப்படுபவையாய் இருக்கின்றமையால் பாச 
ஞானத்தை விளக்குஞ் சாத்திரங்களுடன் முரண்பாடாய் இந்தச் 
சைவ சாத்திரம் பிரவிருத்தித்தாலும் பிரமாணத்தன்மையை விடு 
கிறதில்லையென்பதாம் . 


(உரை ) இந்தச் சைவ சாத்திரத்தால் ஏனைய மதங்கள் நீக் 
கப்படவில்லை . ஆனால் பாசரூபங்களான அந்த மதங்களிலுள்ள 
பொருள்களை இது இவ்வா றன்று என்று ஞானத்தால் மறுப்பதற் 
காகவே இந்தச் சாத்திரம் தோன்றிற்று . ஆகவே , ( சிப்பியைக் 


மோக்ஷகாரிகை . 


நகக 


கண்டு மயங்காது ) இது வெள்ளியன்று சிப்பியே என்ற ஞான 
த்தை யொத்து இந்தச் சைவசாத்திரமிருத்தலால் ஏனைய மதங் 
களுடன்விபோதித்துப்பிராமாண்யத்தைக் கெடுத்துக்கொள்ளாது . 

( கசசஇ ) 


( அ - கை ) ஏனைய மதங்களுடன் சைவாகமம் விரோதப் 
படுகிறதில்லையென்று கூறுகின்றார் . 


(கசடு ) இந்தச் சைவசாத்திரமானது ஏனைய மதங்கள் விட 
யத்தில் அவற்றின் பிரமாணத் தன்மையைக் கெடுக்கிறதில்லை 
யென்பதாம் . 


(உரை ) இந்தச் சைவசாத்திர ரூபமான பிரமாணமானது 
ஏனைய மதங்கள் பொய்யான பொருளையுடையன என்று கூற 
வில்லை . அவ்வாறு கூறின் ஏனைய மதங்களுடன் விரோதப்படும் 
( என்பது கருத்து . ) ஆனால் அம்மதங்கள் பிரத்தியக்ஷம் முதலிய 
வற்றைப்பொல் சில பொருள்களை யறிவித்தாலும் , தமக்குத் 
தக்கவாறு அடையத் தகுந்ததை அடையச் செய்கின்றது என் 
பதுபற்றி அவற்றிற்குப் பிராமாண்யமுண்டென்று சர்வாகமப் 
பிராமாண்யத்தில் எம்மால் கூறப்பட்டிருக்கின்றது . (கசடு ) 


( கசருஇ ) ( அன்றியும் ) அந்த அன்னிய மதங்களில் கூறப் 
பட்டுள்ள வருணாச்சிரமத்தைச் சைவ சாத்திரம் ஒப்புக்கொண்டி 
ருக்கின்றதென்பதாம் . 


(உரை ) " வருணங்கள் ஆச்சிரமங்களென்னும் இவற்றின் 
ஒழுக்கங்களை மனத்தானுங் கடத்தல் கூடாது எவன் எந்த ஆச் 
சிரமத்திலிருந்து கொண்டு சிவசாத்திரத்திற் கூறியவாறு தீக்ஷை 
செய்யப்பெற்றிருக்கின்றானோ அவன் அதே ஆச்சிரமத்திலிருந்து 
காண்டு சிவ தருமத்தைக் காக்க வேண்டும் என்று பெரியோ 
ரும் கூறுகின்றனர் . இந்தச் சைவ சாத்திரம் வேதத்தோடு 
முரன்படாமையால் உன்மதத்தைய னுசரித்தும் இதற்குப் பாசண் 
டத்தன்மைகிடையாது . வேதத்தையறிந்தவர்களும் சிவாகம 


h20 


அஷ்டப்பிரகரணம் . 


மகா 


விதிகளை அநுட்டித்திருக்கின்றனர் . புராணம் இதிகாசம் முதலிய 
வற்றிலும் சுவேதர் , உபமன்னியு முதலிய மகரிஷிகள் சைவாகம் 
விதிகளை அநுட்டித்துள்ளாரெனக் கேட்கப்படுகின்றது . 
பாரதத்தில் “ இவர்களால் சிவலிங்கத்தில் பரமேசுவரன் பூசிக்கப் 
பட்டான் . உன்னால் ஒவ்வொரு யுகத்திலும் பூசையில் என்பது 
முதலிய வாக்கியங்களால் நரநாராயணர்கள் அசுவத்தாமா ஆகிய 
இவர்கள் சிவாகம முறையை அநுஷ்டித்ததாகவும் , சுவர்ணா 
க்ஷத்திலும் பரமேசுவர ஆராதனையால் பகவானான வாசுதே 
வர் அநுக்கிரகம் பெற்றதாகவும் காணப்படுகின்றன . அன்றியும் 
ஓ கிருஷ்ணா ! சிவாராதனத்தைத் 

வாராதனத்தைத் தவிர வேறு பிரியம் எனக் 
கென்ன இருக்கின்றது . உன் முகத்தில் எல்லா உலகங்களும் உண் 
டாகப் போகின்றன . இவ்விடயத்தில் சந்தேகமில்லை என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . அன்றியும் , இராமாயணம் கார்த்தவீரிய 
ஸ்மிருதி என்னும் இவற்றில் “ பக்குவங்களான செங்கல்களால் 
சிவாலயத்தை எவன் கட்டுவிக்கின்றானோ என்பதனால் பிரதிட் 
டை முதலிய சிவ தருமங்கள் கூறப்பட்டிருக்கின்றன . சிவ சூத் 
திரத்திலும் சிவாகமங்களின் மோக்ஷ சொரூபம் கூறப்பட்டிருக் 
கின்றது . பிருது கேசுவரம் , இராமேசுவரம் முதலிய க்ஷேத்திரங் 
கள் சைவாகம முறைப்படி பிரதிட்டை செய்தவையாகக் காணப் 
படுகின்றன . வேதத்தில் சுவேதாசுவதரம் முதலிய சாகைகளி 
லும் , அதர்வ சிரசு முதலிய மந்திரங்களிலும் , சைவாகம சம்பந்த 
மான ஞானங் காணப்படுகின்றது . ஆகையால் ஒருவித குறையு 
மில்லை . சிவாகமங்கள் மூலமற்றவையாயு மிருக்கவில்லை . சிற் 
சிலர்களால் மாத்திரம் அநுட்டிக்கப்படவுமில்லை .. ஆகையால் 
உன்மதப்படியும் அப்பிராமாண்யமில்லையென்க . ( கச நி இ ) 


( கசசு இ ) ( அன்றியும் ) சைவசாத்திரத்திலுள்ள பொருள் 
கள் ஏனைய பிரமாணங்களால் மறுக்கப்படவில்லை . ஆகையால் 
அவற்றினும் அதிகமான பலத்தைக் கொடுக்கும் இந்தச் சைவ 
வைதிகர்களால் 

இன்றியமையாது கிரகித்துக்கொள்ளப்படல் 
வேண்டும் என்பதாம் . 


மோக்ஷகாரிகை . 


h2 க 


( உரை ) பிரத்தியக்ஷத்தாலாவது அநுமானத்தாலாவது 
இந்தச் சைவ சாத்திரம் மறுக்கப்படுகிறதில்லையென்பது முன் 
னரே போககாரிகையில் கூறப்பட்டிருக்கின்றது . “ அக்கினியினால் 
நனைக்கவேண்டும் என்பது முதலிய வாக்கியங்கள் பிரமாணமா 
காதவாறு போல் இது ஆகிறதில்லை . ஆகவே இந்தச் சைவ சாத் 
திரம் முற்றும் விரோதமின்றிப் பாமுத்திக்குக் காரணமாயிருந்து 
கொண்டு வேதத்தையறிந்த வைதிகர்களாலும் பிறராலும் 
பிரமாணமாகக் கொள்ளத்தக்கதாக இருக்கின்றது . ஏனைய மதங் 
களால் இந்தச் சைவசாத்திரம் மறுக்கப்படுகிறதில்லை . ( கசசு இ ) 

( கச எஇ ) ( எதனாலெனில் ) தோல்வியடையப்படுவதாயும் , 
சாமான்யமாயுமிருக்கும் அந்த ஏனைய மதங்களால் இந்தச் சைவ 
சாத்திரம் மறுக்கப்படுகிறதில்லை. ஏனைய மதங்களின் வேறா 
யிருக்கின்றமையாலும் , சைவ சாத்திரத்திற் கூறியவாறு ஏனைய 
மதங்களில் விடயங்களில்லாமையாலும் என்பதாம் . 


(உரை ) இரணியகருப்பன் முதலியோர் வேத முதலியவற் 
றிற்குக் கருத்தாக்களென்று பெரியோர் கூறுகின்றனர் . ஆகை 
யால் வேத முதலியவற்றிற்குக் கருத்தாக்கள் இல்லை யென்று 
கூறலாகாது . கீதைகளிலும் “ வேதாந்தத்தைச் 

செய்த 
நான் வேதத்தை யறிந்தவனாகவே யிருக்கின்றேன் என்று 
கூறப்பட்டிருக்கின்றது . ஒன்றுக்கொன்று மாறுபட்ட பொருள் 
களை 

யுடையதாகச் சாத்திரங்களை உபதேசித்தமையால் அவர் 
கட்குச் சர்வஞ்ஞத் தன்மை கிடையாது . அவ்வாறே “ பௌத் 
தர் சர்வஞ்ஞராக இருப்பின் கபிலர் ஏன் சர்வஞ்ஞராகமாட் 
டார் ; இருவரும் சர்வஞ்ஞராக இருப்பின் கொள்கையில் 
வேற்றுமையானது எக்காரணங்கொண்டு நிகழ்ந்தது என்று 
பிறருக்கூறுகின்றனர் . சர்வஞ்ஞனல்லாத சாமான்ய கருத்தாக் 
களால் செய்யப்பட்ட மதங்களும் எல்லாப் பொருள்களையும் 
விடயமாகக் கொண்டன என்று சொல்லமுடியாது . சர்வஞ்ஞனால் 
செய்யப்பட்ட சாத்திரத்தால் அந்த மதங்கள் தோல்வியடையப் 
பட்டவையாயும் ஆகும் . இவ்வாறாகவும் ஏனைய மதங்களைத் 
தோல்வியடையும்படி செய்கிறதாயும் , சர்வஞ்ஞனால் செய்யப் 


உக 


h22 . 


அஷ்டப்பிரகரணம் . 


பட்டிருத்தலால் பின்னர்க் கூறப்படுமாறு எல்லா ஆகமப்பொருள் 
களையும் விளக்குகின்றமை பற்றி ஏனைய மதங்களினும் வேறாயு 
மிருக்கும் இந்தச் சைவசாத்திரம் ஏனைய மதங்களால் எவ்வாறு 
மறுக்கப்படும் . இந்தச் சைவ சாத்திரம் எவ்வாறு பொருள்களைக் 
கொண்டிருக்கின்றதோ அவ்வாறு ஏனைய மதங்கள் கொள்ள 
வில்லை யென்க . 

( கச எஇ ) 


( கசஅஇ - கசகூஇ ) இந்தச் சைவசாத்திரமானது எவ்வாறு 
ஏனைய மதங்களின் விடயம் பயன் இவற்றை அனுவாதஞ் செய்து 
கொண்டு தனது விடயம் பயனிவற்றிலுள்ள விசேடத்தை விளக் 
கஞ் செய்கின்றதோ , அவ்வாறு ஏனைய மதங்கள் சைவசாத்திரத் 
தின் விடயம் பயன் இவற்றை அனுவாதஞ்செய்து கொண்டு 
தனது விடய பயன்களின் விசேடத்தை விளக்குவனவாயில்லை . 
ஆகையால் இந்தச் சைவ சாத்திரம் ஏனைய மதங்களுக்கு விடய 
மாக ஆகிறதில்லை யென்பதாம் . 


(உரை ) எவ்வாறு ஏனைய மதங்களின் விடயம் பயனிவற்றை 
விடயமாகக்கொண்டு , தன் விடயம் பயனிவற்றின் விசேடத்தை 
" பௌத்தர்கள் புத்தி தத்துவத்திலும் , சைனர்கள் குணதத்து 
வத்திலும் இருக்கின்றனர் என்பது முதலியவற்றால் அநுவதித்து 
எல்லாவற்றையும் விடயமாகக்கொண்டு விளங்குகின்றதோ , அவ் 
வாறு ஏனைய மதங்கள் சைவசாத்திரத்திற் கூறப்படும் பலன்களை 
விடய 

யமாகக் கொள்வதற்கு முடியாமலிருக்கின்றன . ஆகையால் 
தமக்கு விடயமாகாத சைவசாத்திரம் அந்த அன்னிய மதங்க 
ளால் எவ்வாறு மறுக்கப்படும் . 

( கசஅஇ - கசக இ ) 


(கநிஇ ) ஆகையால் சைவசாத்திரத்தால் ஏற்றுக்கொள் 
ளப்படுதலும் , விலக்கப்படுதலும் ஏனைய மதங்களுக்கு நிச்சயிக்கப் 
பட்டிருக்கின்றன. சைவ ஞானத்திற்கு விடயமாயுள்ள பொருள் 
ஏனைய மதங்களுக்குச் சமமான தன்மையையுடைய ஞானத்திற்கு 
விஷயமாக ஆகிறதில்லை என்பதாம் . 


( உரை ) ஏனைய மதங்கள் சர்வஞ்ஞனல்லாதவர்களால் செய் 
யப்பட்டமை பற்றி வலிமையற்றிருக்கின்றமையால் சைவாகமத் 


மோக்ஷகாரிகை . 


52 


திற்கு விரோதப்படாமல் தத்தம் விடயங்களை யனுட்டிப்பதில் 
சைவ சித்தாந்தம் அநுமதி கொடுக்கின்றது . எதனாலெனின் , 
வருணாச்சிரம ஆசாரங்களை மனத்தாலும் தாண்டக்கூடாது என்ற 
வாக்கியம் பிரமாணமாயிருக்கின்றமையாலென்க .. சைவாகமத் 
துடன் எவ்விடத்தில் விரோதங் காணப்படுகின்றதோ , அவ்விடத் 
தில் விலக்கையே கொள்ளல் வேண்டும் . ( விலக்கவேண்டு மென் 
பதாம் .) எதனாலெனில் , வைதிக சந்தியைச் செய்யினுஞ் சரி 
செய்யவில்லையாயினும் சரி ; சைவ சந்தியை ஆணையால் 
டிக்கவேண்டும் என்றமையாலென்க . இவ்வாறன்றிச் சர்வஞ்ஞ 
னல்லா தவரால் செய்யப்பட்ட ஏனைய மதங்களுடன் சமானமான 
தன்மையையுடைய ஞானத்திற்கு , சைவஞானத்திற்கு விடய 
கிய பொருள் எக்காலத்தும் விடயமாக ஆகிறதில்லை . ( கருஇ ) 


அநுட் 


( அ - கை ) இந்தச் சைவசாத்திரம் காரியத்தன்மையுடன் 
கூடி யிருக்கின்றமையால் இதற்கு அநித்தியத்தன்மை யுண் 
டன்று கூறலாகாதெனக் கூறுகின்றார் . 


( கருகஇ ) ஈசுவர சம்பந்தமான ஞானமானது 

ஈசுவரனுக் 
குக் குணமாக அனாதியாகவே சித்தித்திருக்கின்றது . அந்த 
ஞானம் நன்றாய் நிச்சயிப்பதா யிருக்கின்றதென்று கூறப்பட்டி 
ருக்கின்றதென்பதாம் . 

(உரை ) ஆகமமானது , சொல் பொருள் என்னும் இவற்றின் 
ரூபமாயிருக்கின்றது . அவற்றுள் , தந்திர ( சொல் ) ரூபமான 
ஆகமம் ஈசுவரனால் செய்யப்படினும் , அதன் பொருளான 

என ஞான 
முதலிய குணங்கள் பரமேசுவரனிடத்துச் சமவாய் சம்பந்தத்தா 
லிருப்பது பற்றி நித்தியமா யிருக்கின்றமையால் சைவ சாத்திரத் 
திற்கு நித்தியத்தன்மையுண்டு . அதுபற்றியே சைவ சாத்திரம் 
பிரமாணமாகுமென்க . 

( கடுக இ ) 


(கடூஉ இ ) ( ஆகையினாலேயே ) இந்தச் சைவசாத்திரமானது 
கெடுக்கப்படாத சத்தியையுடையதாயிருப்பது பற்றிப் பதியான 
ஈசுவரனுக்கு விரோதமாக ஆகிறதில்லை .. இதே காரணத்தால் 
சைவ சாத்திரமானது அன்னிய மதங்களோடு சமமான பலன் 


2 து 


அஷ்டப்பிரகரணம் . 


களையுடையதென்று கூறலாகாது . இவ்வாறாகவே பயனற்றி 
ருக்குந் தன்மை இதற்கு எவ்வாறு உண்டாகுமென்பதாம் . 


( உரை ) இந்தச் சைவ சாத்திரம் பயனற்றதாகவாவது , 
எனைய மதங்களோடு சமமான பலனையுடையதாகவாவது , விரோ 
திக்கப்படும் பலனையுடையதாகவாவது இருக்கவில்லை. ஆனால் 
இதற்குப் பிரமாணத் தன்மையுண்டென்பது முன்னர்க் கூறப்பட் 
டிருக்கின்றது . ஈசுவரன் கெடுக்கப்படாத சத்தியுடையவராய் 
இருக்கின்றமைபற்றி அனைவருக்கும் மேலானவராகையால் அவ 
ரால் சொல்லப்பட்டமைபற்றிப் பிராமாண்யம் உண்டென்க.. 
எனைய மதங்களுடன் சமானமாக இந்தச் சைவ சாத்திரத்தைக் 
கொண்டாலும் , இதனையும் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனைய மதங் 
களையும் ஏற்றுக்கொள்ளலாமென்று கூறலாகாது . (கருஉ இ ) 


( கருங. இ ) ( எதனாலெனின் , ) இந்தச் சைவசாத்திரம் ஏனைய 
மதங்களுடன் சமமான பலனையுடையதாயிருப்பினும் இந்தச் 
சைவ மதத்தில் தீக்ஷையினாலேயே முத்தியுண்டாகின்றது . இலகு 
வான உபாயத்தால் புருடர்களுக்கு முத்தியைக் கொடுக்கின்ற 
மையால் இந்தச் சைவ சாத்திரத்தையே கைக்கொள்ளல் வேண்டு 
மென்பதாம் . 


( உரை ) அறியப்பட்ட இலகுவான சாதனத்தை நீக்கி 
விட்டு வருத்தத்திற்குக் காரணமாயும் மிகப் பெரிதாயுமிருக்கும் 
சாதனத்தைக் கொள்வதில் எவன்றான் பிரியப்படுவன் . அவ்வாறே 
“ இங்கேயே தேன் கிடைக்குமாயின் எதற்காக மலைக்குச் செல் 
லல் வேண்டும் ; தனக்கு விருப்பமான பொருள் கிடைத்த பின் 
னர் எவன்றான் முயற்சியை மேற்கொள்வன் என்று பிறருங் 
கூறுகின்றனர் . 

( கடுகூ இ ) 


(கச இ ) எந்தச் சாத்திரத்தில் தொழிற்பாட்டினின்றும் 
விடுபட்ட சித்தியும் , மேலான தாகிய முத்தியும் , வேத பூஷண 
மாகிய சாதனமும் காணப்படுகின்றனவோ அந்தச் சாத்திரத்தை 
எவன்றான் கொள்ள மாட்டானென்பதாம் . 


மோக்ஷகாரிகை . 


உரு 


டான் . 


(உரை ) எந்தச் சாத்திரத்தில் எல்லாவற்றினும் மேலான 
பலன் காணப்படுகின்றதோ அந்தச் சாத்திரத்தை எவன்றான் 
ஏனைய சாத்திரங்களையெல்லாம் தள்ளிவிட்டு மேற்கொள்ளமாட் 

ஆகையால் இந்தச் சைவ சாத்திரமானது ஏனைய மதங் 
களுடன் சமமான பலனையுடையதாயிருப்பினும் , இந்தச் சாத்தி 
ரத்தில் பிரவிருத்தியானது செய்யவுங் கூடும் ; செய்யாது 
வுங் கூடுமென்று வேற்றுமைப்படுகிறதில்லை . 

( கருச இ ) 
( அ - கை ) இந்தச் சைவ சாத்திரம் பரமேசுவரனால் செய் 
யப்பட்டதென்று யாது காரணத்தால் கூறப்படுகின்ற தென்பார்க் 
குக் கூறுகின்றார் . 

( கருடு - கருசு - கருஎ ) பரமசிவனிடத்திலிருந்து பரம்பரை 
யாய் வந்தவையாயும் , சாதனத்துடன் கூடியவையாயுமிருக்கும் 
போக மோக்ஷங்கள் , ஆத்ரேய மகரிஷியின் பொருட்டு ருரு மக 
ரிஷியினாலறிவிக்கப்பட்டன. ஈசுவர பத்தாாயும் , ஆசிரியராயும் , 
ஸ்ரீமானாயும் , எல்லா வித்தைகளுக்குங் கடலாயுமிருக்கும் உக்கிர 
ஜாதி சிவாசாரியரால் அநுக்கிரக்கப்பெற்ற சத்தியோசாத சிவா 
சாரியர் சிற்றறிவுடையார்க் கறிவித்தற்பொருட்டுச் சுருக்கமாக 
இந்த விடயங்களைத் தொகுத்து அருளிச் செய்தனரென்பதாம் . 


. 


. 


(உரை ) குரு பரம்பரையாக இடைவிடாது சிந்திக்கப்படு 
வதுகொண்டு இந்தச் சாத்திரம் பரமேசுவரனால் செய்யப்பட் 
டமைபற்றி எல்லா மேன்மைகளுக்கும் காரணமென்றறியப்படு 

( கருடு. - கருசு - கருஎ) 


கின்றது . 


இவ்வாறு நாராயண கண்டரின் புதல்வரான பட்டராம கண் 
டரால் சீடர்களின் நன்மையின் பொருட்டு மோக்ஷ காரிகைக்குச் 
சுருக்கமாக விருத்தியுரை செய்யப்பெற்றது . 

மோக்ஷகாரிகை மூலமும் 

விருத்தியுரையும் 
முற்றுப்பெற்றன . 
சிவபெருமான் திருவடி வாழ்க . 


-- 


மும் 


2 


சிவமயம் . 
ஸ்ரீசத்தியோசோதி சிவாசாரியாலியற்றப்பெற்ற 
பர்மோக்ஷ நிராச காரிகைமூலமும் , 

இதற்கு 
ஸ்ரீ பட்டராம கண்டராலியற்றப்பெற்ற 

விருத்தியுரையும் . 


( தமிழ் மொழி பெயர்ப்பு . ) 
இரௌாவா கமத்திலுள்ள இரண்டரைச்சூத்திரங்களை ஆதா 
ரமாகக்கொண்டு இந்நூல் செய்யப்படுகின்றமையால் முதற்கண் 
அந்த இரண்டரைச் சூத்திரங்களையும் கூறுகின்றார் . 

இரௌரவ சூத்திரம் . 
சாங்கியர்கள் மயக்கத்தால் எந்தக்கதியை அடைந்திருக்கின் 
றனரோ, வேதாந்திகள் வைதிகமான எந்தக்கதியைக் கருது 
கின்றனரோ, பாஞ்சராத்திரிகளுள் சிலரும் , யோகிகளான பாதஞ் 
சலரைச்சார்ந்தவர்களும் , பாமசிவனில் நின்றும் முத்தர்களுக்குப் 
பெருமைகூறும் மாகேசுவரர்களும் , முத்தனிடத்தில் * ஞாதி 
ருத்தன்மை மாத்திரமன்றிக் கருத்திருத்தன்மையில்லை என்று 
கூறும் இரு தயப்பிரமாணமுதலிய நூல்களை இயற்றியவர்களும் , 
ஆதித்தன் , அக்கினிதேவன் என்னும் இவர்களது சாமியம் முத் 
தியெனக்கூறும் ஆக்கினேய நூலை இயற்றியவரும் , மல நிவர்த்தி 
மாத்திரமே மோக்ஷமென்று கூறுகின்றவர்களும் , முத்தியில் சிவ 


ஞாதிருத்தன்மை - அறிபவனாயிருக்குந்தன்மை . 


உஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


குணங்களுக்குச் + சங்கிராந்தியைக்கூறும் சிகாசங்கிராந்தி 
வாதிகளான பாசுபதசைவர்களும் , கருத்திருத்தன்மை உடைமை 
யே ! முத்திஎனக்கூறுகின்றவர்களும் , இவர்போன்ற மற்றும் 
அநேகமோக்ஷவாதிகளும் மலமிருப்பது பற்றி முத்தி சித்திக்காத 
வர்களாய் எந்த எந்தக்கதியைக் கூறுகின்றனரோ அவை அனைத் 
தும் பொருத்தமற்றவையாகு மென்பதாம் . 

நூல் . 
( அவதாரிகை ) இதுவரை சிஷ்யனுடைய உச்சியில்பரமசிவன் 
தனது வலக்கையைவைத்துப் பரிசித்தலாகிய தீக்ஷையே பிரதா 
னமென்று கூறிவிட்டு , இப்பொழுது தீக்ஷையின் பயனாகிய 
அறிவிற்கு அகச்சமயங்களிலும் , புறச்சமயங்களிலும் 
கூறப்பட்ட அநேகமுத்திகளை அறிவித்தற்பொருட்டு 
* சாங்கியர்கள் மயக்கத்தால் எந்தக்கதியை அடைந்திருக்கின்ற 

என்பது முதலாகத்தொடங்கப்பட்ட இரௌரவாகமத் 
தின் இரண்டரைச்சூத்திரங்களுக்கு அநேக காரிகைகளால் விரி 

பொருளைக் கூறத்தொடங்குகின்றார் . 


னரோ 


மூலம் . 


( க ) தீக்ஷை என்னும் சமஸ்காரத்திற்கு இதுவரை அநேக 
சாதனங்கள் கூறப்பட்டன . அந்தமேலான தீக்ஷைஎன்னும் சம 
ஸ்காரத்திற்குப் பயன்மேலே கூறப்படப்போகின்றமையால் , இப் 
பொழுது வெவ்வேறு ஆகமங்களில் கூறப்பட்டிருக்கும் அந்தத் 
தீக்ஷையின் பயன்களைக்கூறுகின்றேன் என்பதாம் . 


( உரை ) தீக்ஷை என்னும் சமஸ்காரத்திற்குப்பரமசிவனுடைய 
திருக்கைமுதலிய சாதனங்கள் முன்னர்க்கூறப்பட்டன . சம்பந் 
தம் இன்மையையும் , பிறிதொரு சாதனத்தின் சேர்க்கையையும் 
விலக்கி தீக்ஷை ஒன்றே மோக்ஷத்திற்கு முக்கியகாரணமாயிருத் 
தலால் , சிறந்ததான அந்தச்சமஸ்காரத்திற்குப் பந்தங்கள் அனை 


t சங்கிராந்தி - நன்றாய்வந்து கூடுதல் . 
சங்கிராந்திவாதி , 


சிகாசங்கிராந்திவாதி -சிவ 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


உகூ 


த்தும் நீங்குமிடத்துப் பின்னர்க்கூறப்படுமாறு சிவபெருமானது 
குணமான சர்வஞ்ஞத்தன்மை முதலியவற்றின் விளக்கமென்னும் 
பயன்விடயத்தில் வெவ்வேறு சமயங்களிலுள்ள ஆகமங்களில் 
கூறப்பட்ட அநேக வேறுபாடுகள் கூறப்படுகின்றன. தீக்ஷை 
யின் பயனான மோக்ஷத்திற்கு வேற்றுமையைக் கூறியதால் உண் 
டாம் பயனை ஆசிரியரே பிரகரணத்தின் முடிவில் கூறுகின்றார் . 
அஃதாவது : - ஏனையசமயங்களிலுள்ள ஆகமங்களில் கூறப்பட்ட 
சாதனங்களில் சிஷ்யர்களுக்குப்பிரவிருத்தி உண்டாகாதிருத்தற் 
பொருட்டு என்பதாம் . 

( க ) 


( அ -- கை .) இனி முறையாகப் புறமதமோக்ஷங்களைக்கூறு 


கின்றார் . 


( ங ) கேவலத்தன்மையே முத்தியென்பது சாங்கியர்களின் 
கொள்கை . சத்துவமானபிரதானத்தை அநுபவிப்பதேமுத்தியென் 
பது சத்துவபுத்திவாதிகளின் கொள்கை . பரமான்மாவினிடத்து 
ஒடுக்கமேமுத்தியென்பது வேதாந்திகளுள் சிலர் கொள்கை . 
விகாரத்துடன் கூடிய அவ்வியாகிருதம் முதலியவற்றில் ஒடுக்க 
மேமுத்தியென்பது பாஞ்சராத்திரிகளின் கொள்கை என்பதாம் . 


(உரை . ) ஆன்மா , கைவல்யம் என்னும் கேவலத்தன்மை 
அற்றிருப்பதற்குச்சத்துவகுணம் , ரஜோகுணம் . தமோகுணம் 
என்னும் முக்குணரூபமான பிரகிருதியின் சேர்க்கையே காரணம் . 
அந்தச் சேர்க்கையை ஆன்மாவிற்கும் பிரகிருதிக்கும் உள்ள சம்ப 
ந்தமாத்திரமாகக் கொள்ளுதல் கூடாது . எதனாலெனில் , ஆன் 
மாவும் பிரகிருதியும் வியாபகப்பொருள்களாகையால் கைவல்யா 
வத்தையிலும் அவ்விதசம்பந்தம் இருக்குமென்றாகி ஆன்மாவிற் 
குத்தனித்திருக்கும் கைவல்யாவத்தையே இல்லையென்றா குமாகை 
யால் என்க . இவ்வாறன்றி அநாதியே தான் போக்தா , பிரகிருதி 
போக்யம் என்னும் பிரகிருதி புருடவிவேக அறிவின்மையே ஆன் 
மாவிற்கும் , பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தம் என்று கொள்ளுதல் 
வேண்டும் . எதனாலெனில் , விவேக அறிவின்மையே ஆன்மாவிற் 
குப் போக்திருத்தன்மையாகையாலென்க . இவ்வாறே பெரியோர் 
களும் ஆன்மாவிற்குப் போகமானது விவேக அறிவின்மையே " 


Fhho 


அஷ்டப்பிரகரணம் . 


எனக்கூறியிருக்கின்றனர் . விவேக அறிவின்மை போகமாவது 
எவ்வாறெனில் , பிரகிருதியானது தமோகுணத்தின் சாமர்த்தியத் 
தால் உண்டாகிய துக்கரூபங்களான அறிவின்மை , அகங்காரம் 
என்னும் வை முதலிய சத்திகளின் சேர்க்கையால் , தமது 
விகாரரூபங்களான - மகத் தத்துவம் முதலியவற்றில் இவைதள் 
ளத்தகுந்தனவென்னும் அறிவு ஆன்மாவிற்கு உண்டாகாதவாறு 
தன்னைச் சாமர்த்தியமுள்ள தாசி போல் போக்கியப்பொபாருளாகக் 
காட்டுகின்றது என்க . இவ்வாறு கொள்ளவில்லையாயின் இந்த 
அறிவின்மையினும் வேறாக ஆன்மாவிற்குப் பந்தம் ஒன்றில்லாமை 
யால் போகம் நிகழாது . அவ்வாறு போகம் இல்லையாயின் வாசனா 
ரூபமான சமஸ்காரமும் ஆன்மாவிற்கு இல்லையென்றாகும் . அந்தச் 
சமஸ்காரமே ஆன்மாவினது கைவல்யத்திற்குத் தடையாயிருக் 
கின்றது . ஆன்மஞானத்தினாலாவது , யோகத்தினாலாவது பிரகா 
சமாயும் , விடயசம்பந்தம் அற்றதாயும் இருக்கும் தான் பிரகிருதி 
யினும் வேறு என்னும் விவேகஞானம் , எப்பொழுது உண்டா 
கின்றதோ , அப்பொழுது அந்தவிவேக அறிவானது அவிவேக 
அறிவிற்கு எதிரியாயிருப்பது பற்றி அவிவேகம் நசிக்கவே , அந்த 
அவிவேகரூபமான பிருகிருதியின் சேர்க்கை விவேகமுடைய புரு 
டனுக்கு இல்லை யாகுமாகையால் , எல்லாவிதத்தினாலும் அந்த 
ஆன்மாவைக்குறித்துப் பிரகிருதி போக்கியமாகஆகிறதில்லை . அப் 
பொழுது அந்த ஆன்மாவிற்கு மேலான கைவல்லியம் உண்டா 
கின்றது . அதுவே முத்தியெனப்படுமென்று அந்தச்சாத்திரத் 
தை அறிந்தநிரீசுவரசாங்கியர்கள் கூறுகின்றனர் . 

இனி , சத்துவம் என்னும் பிரதானத்தை எப்பொழுதும் 
அநுபவிப்பதே முத்தி என்று சத்துவ புத்தி வாதிகளின் 
கொள்கை " யென்பதனால் வேறு மதத்தைக் கூறுகின்றார் . அஃ 
தாவது , ஆன்மா அநாதியாகவே பிரகிருதியுடன் சேர்ந்து போக் 
தாவாயிருக்கின்றது என்பது அனைவராலும் கொள்ளப்பட்டிருக் 
கின்றது . ஆன்மாவிற்குப் போக்தாவாயிருக்கும் தன்மை அநாதி 
யென்று கொள்ளாது * உபாதி சம்பந்தத்தால் நிகழ்ந்ததென்று 


+ மகத்த துவமென்பது சாங்கிய நூலில் புத்தியைக்குறிக்கும் . 
உபாதி- சேர்க்கை . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h க 


கொள்ளின் , அது பொருந்தாது . எதனாலெனில் , ஆன்மாவிற் 
குப் போக்திருத்தன்மையே நிகழாதாகையால் என்க . அஃதெவ் 
வாறெனில் , பிற பொருளின் சேர்க்கையாகிய உபாதியால் நிகழ் 
ந்த குணமானது நித்தியமான குணத்துடன் சேர்க்கையை அடை 
யாதாகையால் என்க . உபாதியால் நிகழ்ந்த குணமும் நித்திய 
மாகுமெனில் , உண்மையில் ஆன்மா எக்காலத்தும் போக்தாவாக 
யில்லை எனப்படும் . படவே , பந்த மோக்ஷங்கள் எவருக்கு நிகழ் 
கின்றன என்னும் வினா நிகழும் . ஆகையால் ஆன்மாவிற்குப் 
போக்தாவாக யிருக்குந் தன்மை எக்காலத்தும் 

மை எக்காலத்தும் இயல்பென்றே 
கொள்ளல் வேண்டும் . கொள்ளவே , அனாதியாயும் , நித்தியப் 
பொருளான 

ன ஆன்மாவின் இயல்பாயும் இருக்கும் இந்தப் போக் 
திருத் தன்மைக்கு எக்காலத்தும் நாசம் கூடாது . நாசம் உண் 
டென்று கொள்ளின் , கேவலனான ஆன்மாவிற்கும் நாசம் நிகழும் . 
ஆன்மாவிற்கோ எக்காலத்தும் நாசம் கூடாது . ஆகையால் முத் 
தியிலும் புருடனுக்கும் , பிரகிருதிக்கும் முறையே , போக்தாவாக 
யிருக்கும் தன்மை , போக்கியமாக யிருக்கும் தன்மை என்னும் 
சம்பந்தம் உண்டென்றே கொள்ளல் வேண்டும் . அவ்வாறாயின் , 
பந்த மோக்ஷங்களுக்கு வேற்றுமை என்னை எனில் , அநாதியான 
தீய கன்மத்தால் பந்த காலத்தில் துக்கம் , மோகம் என்னும் 
இவற்றின் கலப்பாகவுள்ள சுக ரூபமான பிரகிருதி போக்கியமாக 
யிருந்தது . முத்திக்காலத்தில் துக்க மோகங்களுக்குக் காரண 
மான அந்தத் தீய கன்மம் நாசம் அடையவே , சுத்தமாயும் , 
இடையீடில்லாததாயும் , அளவில் அடங்காததாயும் , சத்துவ 
குண ரூபமான சுகமாயுமிருக்கும் அந்தப் பிரகிருதியே போக்கிய 
மாகயிருக்கிறது . ஆகையால் , அந்த முத்தர்கள் - சத்துவ புக் 
குக்களாகக் கூறப்படுகின்றனர் என அவ்வாகமத்தை அறிந்தவர் 
களின் || கட்டுப்பாடு . 


இனி, பரமான்மாவிடத்தில் ஒடுக்கமே முத்தி என்பது 
சிலர் கொள்கை என்பதனால் வேறு நூலில் கூறப்படும் முத்தி 


சத்துவபுக்கு - சத்துவத்தை அநுபவிப்பவர் . 
|| சட்டுப்பாடு - இங்கு இல்லாததொன்றை இருப்பதாக நிர்ணயித்தல்.- 


Thih2 


அஷ்டப்பிரகரணம் . 


யைக் காட்டுகின்றார் . அஃதாவது , " உலகமனைத்தும் பிரம்ம 
சொரூபம் . இதில் ஒருவிதமான வேற்றுமையும் இல்லை ” என் 
னும் சுருதிரூபமாயும் , உள்பொருளாயுள்ள பரப்பிரம்மத்தை 
விடயமாகக்கொண்டு பிரமாணமாயும் , புருடனால் செய்யப்படா 
மைபற்றிப் புறச் சமயிகள் கொள்ளும் ஆகமங்களினும் சிறந்ததா 
யும் இருக்கும் சாத்திரத்தால் அறியப்பட்டதாயும் , சாத்திரங் 
களில் கூறப்பட்ட பரமானந்தம் முதலிய அநேக குணங்களை 
வடிவமாகக்கொண்டதாயும் , வேறு பிரமாணத்திற்கு விடயமாக 
இல்லாததாயும் , பிறிதொன்றால் வியாபிக்கப்படாததாயும் உள்ள 
சைதன்னிய ரூபமான பிரம்மமே உண்மையாக யிருக்கின்றது . 
அதனினும் வேறான பேதவடிவங்கள் அனைத்தும் அஞ்ஞானத் 
தால் நிகழ்ந்தன . ஆகையால் அவை அசத்தியமாகும் . 
பற்றியே பெரியோர்களும் அவ்வாறு கூறுகின்றனர் . ஆயின் , 
பிரம்மம் ஒன்று தான் உள்ளது என்னும் அறிவு பேதப்பொருள் 
களின் இருப்பிற்குப் பிரமாணமான பிரத்தியக்ஷத்தோடு முரண் 
படுதலால் , “ அக்கினியினால் ஸ்நானம் செய்கின்றான் ” என்பது 
போலப் பிரமாணம் ஆகாதென்று கூறுதல் பொருந்தாது . 
னால் எனில் , வேற்றுமை அறிவானது ஒரு பொருளினிடத்தில் 
பிரிதொரு பொருளினது தன்மை இன்மையின் நிச்சயமின்றி நிக 
ழாது . ( நீரினிடத்தில் மண்ணின் தன்மை இல்லை என்னும் நிச் 
சயமின்றி நீர் மண்ணாகாது என்னும் வேற்றுமை அறிவு நிக 
ழாது .) ஆகவே பொருளை மாத்திரம் அறியும் பிரத்தியக்ஷத்தால் 
பொருளின் வேற்றுமை அறியப்படாதாகையால் என்க . ஆதலால் 
வேற்றுமை அறிவானது முயற்கொம்புபோல் அஞ்ஞான மாத்தி 
ரத்தால் கற்பிக்கப்பட்டு அசத்தியமேயாகும் . இவ்வாறே பெரி 
யோர்களும் பிரத்தியக்ஷமானது இது இன்னதாகுமென்று விதிக் 
குமே அன்றி இன்னதாகாதென ஒன்றையும் விலக்குகின்றதில்லை 
என்று கூறியிருக்கின்றனர் . 

இவ்வாறாகவே , வேறு பிரமாணத்தைத் துணைக்கொள்ளாது 
தானே பிரமாணமாய்ச் சித்தித்தாயும் , முன்னர்க்கூறியவாறு 
-உண்மைப் பொருளாயுமிருக்கும் பரமான்மாவின் அம்சமாகச் 
சீவன்மா இருந்தும் , அஞ்ஞானத்தால் கலக்கப்பட்டு மயக்க 


எத 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h | 


உலக 


முடையவனாக யிருத்தலால் , உறங்குகின்ற புருடர்களுக்குச் 
சாதாரணமானகனவினுடைய அறிவுதொழில்கள் போல் உண்மை 
அறிவு உண்டாகாமை காரணமாகத் தோன்றுகின்ற சம்சாரம் 
என்னும் பெயருடைய வேற்றுமையாய்க் காணப்படும் 
மானது இயல்பாகவே நீடித்ததாயிருக்கின்றது . “ ஆன்மாவை 
அறிய வேண்டும் . என்னும் சாத்திரங்களில் கூறிய முறைப்படி 
சிறந்ததான உண்மை அறிவு ஒரு சமயம் ஆன்மாவிற்கு நிகழ்ந் 
தால் , அப்பொழுது, அவ்வறிவிற்கு எதிரியாயும் , மயக்கத்திற்குக் 
காரணமாயுமிருக்கும் அஞ்ஞானம் வேருடன் அறுக்கப்பட்டு 
அதனால் எல்லா மயக்கங்களும் நீங்கப்பெற்ற ஜீவான்மாவிற்கு , 
உறங்கி விழித்த புருடனுக்குப்போல் தனது உண்மையான 
சொரூப மாத்திரத்தின் நிலைரூபமாகிய பரமான்ம அறிவானது 
விளங்குகின்றது . அப்பொழுது முன்னைய ஜீவ வடிவம் பரமான்ம 
வடிவத்தில் ஒடுக்கம் அடைகின்றது . இதுவே முத்தியாகுமெனச் 
சிலர் இறுமாப்படைகின்றனர் . 


இவ்விடத்தில் , சௌரவ விருத்தியை இயற்றிய சத்தியோ 
சோதி சிவாசாரியரே இப்பிரகரணத்தையும் இயற்றியவராகலின் 
அவர் பிரம்மத்தின் பரிணாமமே உலகம் எனக் கூறும் பரிணாம 
வேதாந்தத்தை விலக்க எண்ணினாரேயன்றி மாயாவாத வேதாந்த 
த்தைவிலக்க முன்வந்தவரில்லை . எதனாலெனில் , பின்னர் பரமான் 
மாவே முதற்காரணம் என்று தொடக்கங் கொண்ட சமாதானக் 
கிரந்தத்தால் கூறப்பட்ட குற்றத்திற்குப் பரிணாமவே தாந்தமே 
பற்றுக்கோடாயிருத்தலால் என்க . அஃதுண்மையே . மேலே 
கூறப்படுகின்ற சமாதானத்திற்குப்பரிணாம வேதாந்தந்தான் 
பொருத்தமுடையதாயிருக்கின்றது . ஆயினும் , இந்தப் பரிணாம 
வாதமானது சிறந்த சில வேதாந்திகளால் கூறப்படவில்லை. இந் 
மதத்திற்கு மறைகளும் பொருந்தவில்லை. இது பின்னர்க்கூறப் 
படும் குற்றத்திற்கு எவ்வாறு விடயமாகுமென்பதை இந் நூலில் 
கூறப்போகின்றோம் . 


இனி , அவ்வியாகிருதம் முதலியவற்றில் ஒடுக்கமே முத்தி 
என்பதுபாஞ்ச ராத்திரிகளின் கொள்கை என்பதனால் பிறிதொரு.. 


hh . 


அஷ்டப்பிரகரணம் . 


ஆகமத்திற் கூறப்படும் முத்தியைக் காட்டுகின்றார் . அது 
வருமாறு: - அணுக்களான ஜீவர்கள் கன்மங்களோடு கூட எதனி 
டத்தில் நிலைத்திருக்கின்றனவோ அது அவ்வியாகிருதம் எனக் 
கூறப்படுகின்றது . இவ்விடயத்தில் சிலர் கூறுவதாவது - மண் 
ணால் சம்பந்திக்கப்பட்ட கடம் முதலியவை மண்ணின் 

காரிய 
மாகக் காணப்படுமாறு போல , சுக முதலியவற்றால் சம்பந்திக்கப் 
பட்ட காரியாகரணங்களிலும் சுகதுக்க முதலிய ரூபமான பிர 
தானத்தின் காரியமாயிருக்கும் தன்மை கொள்ளப்பட்டிருக்கின் 
றது . அவ்வாறே புருடனுக்கும் , பிரதானத்திற்கும் வேற்றுமை 
யிருப்பினும் ஒரே தன்மையான சத்துப்பொருளின் தொடர்ச்சி 
இருப்பதுபற்றி அவற்றிற்குச் சத்துப்பொருளின் காரியமாயிருக் 
குந்தன்மை உண்டென்பது கொள்ளத்தகுந்தது . ஆனால் சுக 
துக்கங்களின் சம்பந்தம் காரிய கரணங்களுக்கு இருத்தலால் 
அவை சுகதுக்க ரூபமான பிரதானத்தின் காரியங்களே ஆகும் 
அது போலப்புருடனும் , பிரதானமும் சத்துப்பொருளின் காரி 
யம் என்று கொள்ளுதல் பொருந்தாதெனின் , காரியகரணங் 
களாகிய உவமானத்திற்கும் புருடன் பிரதானம் என்னும் உவமே 
பத்திற்கும் பிறிதொன்றன் தொடர்ச்சி இருப்பதென்னும் விடயத் 
தில் ஒருவித வேற்றுமையும் இல்லாமையால் பொருந்தும் என்க . 
ஆகவே புருடன் , பிரதானம் என்னும் இவற்றிற்குக் காரணமான 
யாதொரு சத்துப்பொருள் உண்டோ அதுவே மகாவிபூதி என் 
னும் பெயருடைய பாப்பிரகிருதியாகும் . 


இந்தப்பரப்பிரகிருதி சடப்பொருளுக்குக் காரணமாயிருத் 
தலால் இதுவும் சடப்பொருளாகும் . இதுவே ஈசுவர வருக்கத் 
தில் சேர்ந்த வாசுதேவன் , அநிருத்தன் , பிரத்யும்நன் , சங்கர் 
ஷணன் என்னும் நான்குவிதமாயும் , ஈசுவரத்தன்மையில்லாத 
க்ஷேத்ரக்ஞன் என்னும் சீவரூபமாயும் , சடமான அவித்யா ரூப 
மாயும் நேரே பரிணமிக்கின்றது . அந்த அவித்தையானது புத்தி , 


* காரியம் - பூதங்கள் தன்மாத்திரைகளாலாகிய உடம்பு . கரணம் 
இந்திரியங்கள் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


ஈநடு 


மனம் என்னும் இவற்றின் ரூபமாயும், பூதங்களின் சூக்கு 
நிலையாகிய தன்மாத்திரைகளாயும் , தூல நிலையாகிய பஞ்ச பூதங் 
களாயும் பரிணமிக்கின்றது . பூதங்கள் , இந்திரிய ரூபங்களாகப் 
பரிணமிக்கின்றன. இவ்வாறு நேராகவும் , முறையாகவும் அந்தப் 
பிரகிருதியே பரிணமிக்கின்றமையால் அது பரப்பிரகிருதி எனப் 
படுகின்றது . இவ்வாறே “ வாசுதேவனான பகவான் பரப்பிர 

என்றும் , மகாவிபூதி என்றும் கூறப்படுகின்றான் . அந்தப் 
பப்பிரகிருதியில் அணுக்களான ஆன்மாக்கள் அதன் காரியமாக 
வும் , 

அவ்வியாபக வியாபகமாயும் இருக்கின்றன . 
பெரியோர்களும் கூறுகின்றனர் . விகார மடைதல் என்னும் குண 
முடைய அந்தப்பாப்பிர கிருதியாகிய முதற்காரணத்திலிருந்தே 
அவித்தை, கன்மம் என்னும் இவற்றின் சேர்க்கையால் சீவான் 
மாக்கள் தோன்றுகின்றன . அவித்தை கன்மங்களின் நாசத்தால் 
காரிய வேற்றுமை இல்லாத அந்தப் பரமகாரணமான பரப்பிர 
கிருதியில் ஒடுக்கமே ஆன்மாக்களுக்கு மோக்ஷம் எனச் சிலரு 
டைய கெட்ட கொள்கை . 


என்று 


அவ்வியாகிருதம் முதலியவற்றில் என்னும் தொடரில் உள்ள 
முதலிய என்னும் சொல்லால் பாப்பிரகிருதியில் ஒடுக்கத்தைக் 
கூறுகின்றவருக்குக் கீழேயுள்ளவர்களாயும் , அகங்காரம் முதலிய 
தத்துவங்களில் ஒடுக்கமே முத்தி எனக்கூறுகின்றவர்களாயும் 
உள்ள தௌட்டிகர்கள் என்னும் தன்னைப்புகழ்பவர் கொள்ளப் 
படுகின்றனர் . இவ்வாறே வேறு நூல்களிலும் ஆத்தியாத் 
மிகங்களான துஷ்டிகள் பிரகிருதி , உபாதானம் , காலம் , பாக்கியம் 
என நான்கென்றும் , வெளியிலுள்ள விடயங்களின் நாசத்தால் 
விளைந்த துஷ்டிகள் சம்பா தனம் , கா 

காத்தல் , நாசம் , போகம் , 
இம்சை என்னும் ஐந்தின் குற்றத்தை உணர்ந்து அதனால் உண் 
டானவையாயும் , ஐந்துவிதங்களாயும் , விடயங்களைவிட்டு நீங்கின 


* அவ்வியாபாமென்பதுதான் பாஞ்ச ராத்திரி பதத்திற்குப் பொருந் 
தும் . கிடைத்த பிரதியிலிருந்தவாறு அவ்வியாபக வியாபகமென 
அச்சிட்டிருக்கின்றது . 
ஆத்தியாத்மிகம் -- அகத்திலுள்ள புத்திசம்பந்தம் . 


நங்க 


அஷ்டப்பிரகரணம் . 


வையாயும் உள்ளதுஷ்டிகள் ஐந்தென்றும் , ஆகத் * துஷ்டிகள் ஒன்ப 
தாகின்றனவென்று கூறப்பட்டிருக்கின்றமை காண்க . 


( 
உ 
) 


( ங ) பரமசிவனுடைய பிரமத கணங்களுள் முதன்மையா 
யிருத்தல் முத்தியென்பது சிலர் கொள்கை . முத்திக்காலத்தில் 
ஆன்மா கருத்திருத்தன்மையின்றிச் சருவஞ்ஞத் தன்மை மாத்தி 
சம் உடையவனாயிருக்கின்றானென்பது சிலர் கொள்கை . முத் 
திக்காலத்தில் ஆன்மாவிற்குக் கருத்திருத்தன்மையிருப்பினும் , 
பரமசிவனால் ஏவப்படுபவனாகவே யிருக்கின்றானென்பது சிலர் 
கொள்கை . பிரகாசங்களுக்கு இருப்பிடமான சூரியன் , அக்கினி 
என்னும் இவர்களுடைய சாமியமே முத்தியென்பது சிலர் 
கொள்கை என்பதாம் . 


( உரை ) பரமசிவனுடைய பிரமத கணங்களுள் முதன்மை 
யாயிருத்தல் என்பதனால் வேறு மதத்தைக் கூறுகின்றார் . அதா 
வது- சாலோக்கியம் , சாமீப்பியம் முதலியவற்றை அடைதலே 
முத்தி என்பதாம் . சாலோக்கியமாவது , பரமசிவனுடைய உல 
கமாகிய கைலாயத்தில் இருத்தல் . சாமீப்பியமாவது , பரமசிவ 
னுடைய சமீபத்தில் இருத்தல் . பௌட்கரத்திலும் சிவ தீக்ஷை 
அல்லாத ஏனைய தீக்ஷைகளால் மோக்ஷம் அடையப்படமாட் 
டாது ; அந்தத் தீனக்ஷகளால் கணங்களுக்குப் பதியாயிருக்கும் 
தன்மை ரூபமான பதந்தான் அடையப்படு ” மெனக் கூறப்பட்டி 
ருக்கின்றமை காண்க . இந்த மதமே இரௌரவ சூத்திரக்கார 
ரால் யோகி என்னும் சொல்லால் அறிவிக்கப்பட்டது . 


முத்திக்காலத்தில் ஆன்மா கருத்திருத்தன்மை யின்றிச் சரு 
வஞ்ஞத்தன்மை மாத்திரம் உடையவனாயிருக்கின்றான் என்பத 
னால் பிறிதொரு மதத்தின் முத்தியைக் கூறுகின்றார் . அதாவது : 


* துஷ்டி- அகங் கரித்தல் . போக்காரிகை , சுக - வது சுலோகம் 
பார்க்க . 


பரமோக்ஷ நிராசகாரிகை 


கூளை 


லாமையால் 


சரீரம் , இந்திரியம் , புவனம் முதலிய காரியங்களின் தோற்றம் 
காணப்படுதலால் அந்தத் தோற்றத்திற்குக் கருத்தாவாகப் பரம் 
சவனைக்கொள்ளவில்லையாயின் அந்தத் தோற்றம் பொருத்தம் 
அடைகின்றதில்லை என்னும் அருத்தாபத்திப் பிரமாணத்தால் , 
பரமசிவனுக்குக் கருத்திருத்தன்மை கொள்ளப்பட்டது . இல் 
வாறாகவே , முத்தனைக் கருத்தாவாகக் கொள்ளாமைபற்றி ஒரு 
விதமான குற்றமும் நிகழ்கிறதில்லை . ஆகையால் முத்தான் 
மாவினிடத்துக் கருத்திருத்தன்மை 

கிடையாது . 

ஆனால் 
ஈசுவரனைப்போல் முத்தனாயிருத்தலால் அந்த முத்தனிடத் 
தும் 

கருத்திருத்தன்மை கொள்ள வேண்டுமெனில் , 
பொருந்தாது ; ஈசுவரனிடத்தில் முத்தத்தன்மையே இல் 

ஈசுவரனைப்போல் முத்தனாயிருத்தலால் என்னும் 
திருட்டாந்தம் பொருத்தமற்றதாகையால் என்க . பந்தமுடைய 
வனுக்குத்தான் முந்தியேயன்றிப் பந்தமற்ற பரமசிவனுக்கு முத்தி 
யில்லை . ஆகையால் பரமசிவனுக்கும் முத்தனுக்கும் மிகவும் 
வேற்றுமை இருக்கின்றது . வியாசா VE என்னும் நூலில் 
அவதூதர் என்னும் பெரியோரும் , பரமசிவன் , முத்தர்கள் விட 
யத்தில் அதிகாரம் ஒழிந்தவனாயிருந்தும் , மற்றவர்கள் விடயத்தில் 
ஒழியாத அதிகாரத்தை உடையவனாயிருக்கின்றான் . முத்தனோ 
வெனில் , எக்காலத்தும் அதிகாரம் அற்றவனாகவே யிருக்கின்றான் " 
எனக் கூறியிருக்கின்றமை காண்க . 

சம்சார நிலையிலும் , புருட 
னுக்குக் கருத்திருத்தன்மை கிடையாது . அந்த நிலையில் , சாங்கி 
யர் கூறியவாறுபோல் பிரகிருதிக்கே கருத்திருத்தன்மை உள் 

ஆகவே , முத்தியில் கருத்திருத்தன்மை இருக்கின்றதென் 
வி டயத்தில் 

பிரமாணமின்மையால் கருத்திருத்தன்மை 
இல்லை என்றே கொள்ளல் வேண்டும் . 

அறிவோவெனில் , புரு 
டனுக்கு இயல்பாகவே உள்ளது . அந்த அறிவானது முத்தி 
நிலையில் மறைப்பு நீங்கினமையால் எல்லாப்பொருள்களையும் விட 
யமாகக்கொள்கின்றது . ஆகையால் முத்தி நிலையில் ஆன்மாவிற் 
குச் சருவஞ்ரூத்தன்மை மாத்திரமேயன்றிக் கருத்திருத்தன்மை 


ளது . 


னும் 


5 அ 


அஷ்டப்பிரகரணம் . 


இல்லை எனச் சிலர் கூறுகின்றனர் என்க . இம்மதத்தினரே 

ரௌரவ சூத்திரக் காரரால் இருதயப்பிரமாணம் முதலிய நூல் 
களை இயற்றியவர் என்னும் சொல்லால் கூறப்பட்டனர் . 


வேறு . 


ஆன்மாவிற்கு முத்திக் காலத்தில் கருத்திருத்தன்மை இருப் 
பினும் அவன் பரமசிவனால் ஏவப்படுபவனாக யிருக்கின்றான் .. என் 
பதனால் மற்றொரு மதத்தைக் கூறுகின்றார் . அதாவது : - || ஞாதி 
ருத்தன்மை போல் கருத்திருத்தன்மையும் ஆன்மாவினுடைய 
இயல்பேயன்றிப் பிரகிருதிக்குக் கருத்திருத்தன்மை இயல் 
பாகாது ; பிரகிருதியினிடத்துக் கரரணத்தன்மை இருத்தலால் 
என்க . உலகத்தில் காரணத்தன்மை வேறு ; கருத்திருத்தன்மை 

காரணத்தன்மையாவது , சடப் பொருள்களிடத்தில் 
தனது சொரூபம் நசித்துப் பிறபொருளாகப் பரிணமித்தல் ரூப 
மாயுள்ளது . ஆகையால் பரிணாமம் உடைமையும் , காரணத்தன்னம . 
உடைமையும் விட்டுப்பிரியாமல் இருக்கின்றன . இவ்வாறே பால் 
தயிராதல் முதலிய பரிணாமம் உடைய சடப்பொருள்களில் , கார 
பணத்தன்மை பிரத்தியக்ஷத்தால் நிச்சயிக்கப் பட்டிருக்கின்றது . 
இவ்விதமான காரணத்தன்மையினின்றும் கருத்திருத்திருத்த 
ன்மை என்பது வேறாயிருக்கின்றது . அதாவது : - விரும்பப்படும் 
பயனை அடைவதிலும் , விரும்பப்படாத பயனை விலக்கு வதிலும் 
ஆசை உடைமையால் , தன்னினும் - வேறான காரகங்களைத் 
தொழிற்படச் செய்வதிலும் , தொழிற்படச் செய்யாதிருத்தலி 
லும் சுதந்திரமாயிருத்தலாகும் . 


அந்தக் கருத்திருத்தன்மை முத்திநிலையில் சிவத்தன்மை 
யுடன் விட்டுப்பிரியாது உடனிகழ்ச்சி உடையதாய் சுயம் பிரகாச 
மாய்ச் சித்தித்ததாகும் . இவ்வாறே மந்திரவார்த்திகம் . என்னும் 
நூலில் நாம் கூறி யிருக்கின்றோம் . தத்துவ சங்கிரகம் முதலிய 
ஏல்களில் விருத்தி காரரான சத்தியோ ஜோதி சிவாசாரியரும் 
ஆன்மாக்களுக்குக் கருத்திருத்தன்மையை அநுமானத்தால் சாதி 


|| ஞாதிருத்தன்மை - அறிபவனாயிருக்கும் தன்மை . 
+ வேறானகாரகம் - காணரூபமான 

-- காணரூபமான சரீரமுதலியவை .. 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h 


த்திருக்கின்றார் . ஆனால் ஆன்மாக்களுக்குக் கருத்திருத்தன்மை 
இருப்பினும் , ஸ்பந்தரூபமாயிருப்பது பற்றிப் பரிணாமம் உடை 
மை நிகழுமேயெனில் , நிகழாது ; கருத்திருத்தன்மையை ஸ்பந்த 
ரூபமாய்க் கொள்ளவில்லை யாகையால் என்க . ஸ்பந்தம் என்பது 
கிரியை ஆகும் . கருத்தாவினிடம் இருக்கும் கருத்திருத்தன்மை 
கிரியை ரூபமாயில்லை . கிரியாரூபமாய்க் கருத்தன்மையைக் 
கொண்டால் , அந்தக்கிரியை வேறு கருத்தாவின்றி நிகழாதாகை 
யால் அதன் நிகழ்ச்சிக்கு ஒரு கருத்தா வேண்டப்பட்டு அந்தக் 
கருத்தாவினிடம் இருக்கும் கருத்திருத்தன்மையையும் கிரியாரூப 
மாய்க் கொண்டு அதற்கும் வேறு கருத்தா வேண்டப்பட்டு இவ் 
வாறே வரம்பின்றி ஓடல் என்னும் அநவத்தையாகிய குற்றம் 
நிகழும் , ஆகையால் கிரியையை நிகழ்ச்சி செய்யும் தன்மைதான் 
கருத்திருத்தன்மையாகும் . எதனா லெனில் , கருத்தாவினுடைய 
சத்தியினாற்றான் காரிய காரணங்களான சரீரேந்திரியங்களுக்கு 
ஸ்பந்தரூபமான கிரியை காணப்படுகின்றமையால் என்க . ஆகை 
யால் சடத்தன்மையை விட்டுப்பிரியாத கிரியை ரூபமான ஸ்பந்த 
மானது சைதன்னியத்தன்மையோடு விட்டுப்பிரியாத கருத்திரு 
த்தன்மையை உடைய கருத்தாவினிடத்தில் இருக்கும் என்பது 
எவ்வாறு பொருந்தும் ( பொருந்தாதென்க ) 
காரகத்தன்மையை 

ஸ்பந்த 

ரூபமாய்க்கொள்ளு 
ளுதல் 
கூடாது . சிறந்த சத்தியின் சேர்க்கையே காரகத்தன்மையாகும் " 
என்று நம்மால் சடஸ்பந்தக் கிரியை என்னும் நூலில் கூறப்பட் 
டிருக்கின்றது . ஆகையால் ஆன்மாவினுடைய யாதொரு சத்தி 
யிருக்கின்றதோ அந்தச் சத்தியே கருத்திருத்தன்மை யாகும் . 
இரும்பை அசையச் செய்யும் காந்தத்திலிருக்கும் சத்திரூபமான 
கருத்திருத் தன்மைபோலும் என்க . இவ்வாறான கருத்திருத் 
தன்மை ஆன்மாக்களுக்கு அனாதியே சித்தித்திருக்கின்றது . 
ஆனால் இந்தக் கருத்திருத்தன்மை பரமசிவனுக்குள் அடங்கிய 
தாய் அவனால் ஏவப்படுந் தகுதியுடையதாயிருக்கின்றது . அனாதி 
யாயுள்ள பொருள்கள் நாசம் அடையா . ஆகயைால் முத்தனா 


* காரகத்தன்மை ---- கிரியையைச் செய்யுந்தன்மை . 


hao 


அஷ்டப்பிரகரணம் . 


2 


யிருக்கும் சிவசொரூபமான ஆன்மாக்கள் சர்வஞ்ஞர்களாயும் , 
சர்வகர்த்தாக்களாயும் , பரமசிவனால் ஏவப்படும் தகுதியுடையவர் 
களாயும் இருக்கின்றனர் என்று சிலர் கூறுகின்றனர் . 

பிரகாசங்களுக்கு இருப்பிடமான சூரியன் , அக்கினி என் 
னும் இவர்களுடைய சாமிய மே முத்தியென்பது சிலர் கொள்கை 
என்பதனால் வேறொரு மதத்தின் முத்தியைக் கூறுகின்றார் . சூரி 
யன் , அக்கினி என்னும் இவர்களுடைய சாமியமே முத்தி என் 
பது சௌாதந்திரம் முதலிய கிரந்தங்களிலும் , மகோபநிடதம் 
முதலிய கிரந்தங்களிலும் கேட்கப்படுகின்றது . இம்மதம் இரௌ 
ரவ சூத்திரத்தில் ஆக்கினேயக் கிரந்தத்தை இயற்றியவர்கள் என் 
னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது . 

( ங ) 
( ச ) ஆன்மா முத்தியில் பரமசிவனில் நின்றும் சிறந்த தன் 
மையை உடையவனாய் இருக்கின்றான் . ஆகையால் பரமசிவனில் 
நின்றும் சிறந்த தன்மையே முத்தியென்பது சிலர் கொள்கை . 
மலநாசம்மாத்திரமே முத்தியெனபது சிலர் கொள்கை . சித்தனான 
புருடனே உலக கர்த்தாவாய் இருக்கின்றான் ; மகேசுவரர் உதா 
சீனராயிருக்கின்றார் என்பது சிலர் கொள்கை . என்பதாம் . 

(உரை ) முத்தியில் ஆன்மா பரமசிவனில் நின்றும் சிறந்த 
தன்மையை உடையவனாய் இருக்கின்றான் என்னும் தொடக்கத் 
தால் வேறொரு மதத்தின் முத்தியைக் கூறுகின்றார் . அது வரு 
மாறு : -பரமேசுவரனுக்கு இலயம் , போகம் , அதிகாரம் என்னும் 
இவை பிருத்தல் பற்றி அதிகாரமலம் முதலியவற்றின் சேர்க்கை 
யால் பசுத்தன்மை நீங்கவில்லை . பேரியோர்களும் . அநுக்கிரகம் , 
திரோபவம் என்னும் இரண்டு பாசங்கள் சதாசிவனிடத்தில் இருக் 
கின்றன வென்றும் , முதலாவதானபசு சதாசிவன் என்றும் கூறி 
யிருக்கின்றனர் . ஆகையால் அந்தப் பரமசிவனுக்கு , இலயபோ 
காக்கா - 5.7 சத்தை உடையவனாயும் , அதுபற்றியே சகல பாசங்க 
ளும் வழிந்தவனாயும் ஒருவிதத்தாலுமுபாதிச் 

சேர்க்கை 
யற்தவனப்புமிருக்கும் முத்தான்மாவினின்றும் 

குறைந்தி 
வெளிப்படையாயிருக்கின்றது . ஆகையால் 
முத்தனிடத்தில் பரமசிவனில் நின்றும் சிறந்த தன்மை இருக் 
கின்றதென்பது சிலர் கொள்கை . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


சக . 


வேறு சிலர் இதுகாறும் கூறியவாற்றால் பாதஞ்சலர்களின் 
முத்தி அறிவிக்கப்பட்டதென்று கூறுகின்றனர் . முன்னர் கேவ 
லத்தன்மையே முத்தி என்னும் சொல்லால் சாங்கியமதம் அறி 
விக்கப்பட்டவாறுபோல் , பாதஞ்சலர் மதமும் அறிவிக்கப்பட்ட 
தாகையால் , பின்னரும் அந்தப் பாதஞ்சலர் மதத்தைக் கூறின் 
கூறியது கூறல் என்னும் குற்றத்தை நீக்கமுடியாததாகும் என்க . 
எதனால் எனில் , சாங்கிய மதத்திலும் , பாதஞ்சலர் மதத்திலும் 
பிரகிருதியுடன் சேர்க்கையின்மையே முத்திரூபம் ஆதலால் , 
முத்திநிலையில் வேற்றுமை கிடையாதாதலின் என்க . இதுபற் 
றியே சாங்கியமும் , யோகமும் ஒன்றென்று பெரியோர் கூறு 
கின்றனர் . ஆனால் , பாதஞ்சலர்களுக்கும் , சாங்கியர்களுக்கும் 
உள்ள வேற்றுமை சாதனத்திற்றான் இருக்கின்றது . சாங்கியர் 
கூறுகின்ற முத்திக்குச் சாதனம் விவேகஞானமாகும் . பாதஞ் 
சலர் கூறுகின்ற முத்திக்குச் சாதனம் யோகப்பயிற்சியாகும் . 
மிக விரிந்தமையால் இம்மட்டில் நிற்க . இவ்வாறு சிறந்ததன்மை 
ரூபமான முத்தியே இரௌரவசூத்திரத்தில் “ மகேசுவார்களும் ” 
என்னும் சொல்லால் குறிக்கப்பட்டிருக்கின்றது . 


மலகாசமாத்திரமே முத்தியென்பது சிலர் கொள்கை என்ற 
தனால் , வேறொரு மதத்தின் முத்தியைக் கூறுகின்றார் . அது 
வருமாறு: - மலநாசம் மாத்திரம் முத்தியேயன்றி மலநாசத்தால் 
நிகழ்ந்த சருவஞ்ஞத்தன்மை முதலியவற்றின் விளக்கம் முத்தி 
யாகாது ; முத்திக்கு முன் சர்வஞ்ஞத்தன்மை முதலியன விளக்க 
மில்லா தனவாய் ஆன்மாவினிடத்தில் இருந்தனவென்பதற்குப் 
பிரமாணமில்லை யாகையாலென்க . இருக்கின்ற பொருள் விளக்க 
மின்றி யிராது என்பது கருத்து . 


முத்தனே உலகத்துக்குக் கருத்தாவாயிருக்கின்றான் என் 
னும் தொடக்கத்தால் மற்றொரு மதத்தின் முத்தியைக் கூறுகின் 
றார் . இம்மதமே இரௌரவ சூத்திரத்தில் “ கருத்திருத்தன்மை 
யேமுத்தி எனக் கூறுகின்றவர்களும் என்னும் சொல்லால் குறிக் 
கப்பட்டிருக்கின்றது . அது வருமாறு : -ஆன்மாக்களுக்கு அநுக் 
கிரகம் செய்தற்பொருட்டுப் பரமேசுவரன் உலகத்தைத் தோற்று 


hg2 


அஷ்டப்பிரகரணம் . 


விக்கத் தொடங்கும்பொழுது , எல்லாவற்றிற்கும் கருத்தாவா 
யிருக்கும் தன்மை என்னும் பதத்தைப் பெற்றவனாயும் , தனக் 
குச் சமானனாயும் இருக்கும் முத்தனைப்பார்த்து , தன்னிடத்தி 
ருக்கும் கருத்திருத்தன்மை வேற்றுமையடைந்து அவனிடத்தி 
ருக்கின்றமையால் அந்தக் கருத்திருத்தன்மை அநேகமாயிருக் 
கின்றது ; கருத்தாக்களும் அநேகர்களாயிருக்கின்றனர் ; ஆகை 
யால் காரியங்கள் அனைத்திற்கும் ஒருவித நியமமின்பை) என்னும் 
குற்றம் நிகழும் ; நிகழவே , ஆன்மாக்களுக்கு அநுக்கிரகம் செய் 
தற்பொருட்டு உலகத்தைத் தோற்றுவிக்க முயன்ற நமக்கு அவ் 
வெண்ணம் பயன்பெறாது என்று கருதி தான் கருத்திருத்தன் 
டையினின்றும் நீங்கி * உதாசீனனாய் இருக்கின்றான் . முத்த 
னுக்குப் பிற ஆன்மாக்களின் பொருட்டு உலகத்தைத் தோற்று 
விப்பதில் ஆசையில்லாவிடினும் , பரமேசுவரனுடைய ஆணையை 
நாம் தள்ளக்கூடாதென்றெண்ணி , அனைவருக்கும் அநுக்கிரகரூப 
மான பயனை அளிக்கவேண்டுமாயின் , அனைவருக்கும் கருத்தாவா 
யிருத்தல் அவசியம் வேண்டுமெனக் கருணையுடன் அனைவருக் 
கும் கருத்தாவாயிருக்கும் தன்மை ரூபமான பதத்தை ஏற்றுக் 
காள்ளுகின்றான் . இவ்வாறு பிரவாக நித்தியேசுவர வாதிகள் 
கூறுகின்றனர் . 


( ச ) 


(( ந ) சிறந்த சரீர இந்திரியங்களுடன் கூடி நக்ஷத்திர 
புவனத்தில் இருப்பதே முத்தியென்பது சிலர் கொள்கை . 
ஞானம் , கருத்திருத்தன்மை என்னும் இவற்றின் நாசமே முத்தி 
யென்பது சிலர் கொள்கை . அனைத்தும் நாசமாதலே முத்தி 
யென்பது சிலர் கொள்கை என்பதாம் . 


( உரை ) சிறந்த சரீர இந்திரியங்களுடன் கூடி நக்ஷத்திர 
புவனத்திலிருப்பதே முத்தியென்பதனால் பிறிதொரு மதத்தின் 
முத்தியைக் கூறுகின்றார் . அது வருமாறு : -- புருடன் 
இந்திரியங்களுடன் அநாதியே சேர்ந்தவனாய் சம்சாரத்தை அநு 
பவிக்கின்றான் . அநாதியான பொருளுக்கு நாசம் பொருந்தா 
தாகையாலும் , முத்தியில் சரீர இந்திரியங்கள் இல்லை என்பதற் 

உதாசீனம் - விருப்பு வெறுப்பின்மை . 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


அங் 


குப் பிரமாணமின்மையாலும் , சம்சார நிலையில் கன்மங்காரணமாய் 
உண்டான துக்கத்தைத் தரக்கூடியதாய்க் காணப்பட்ட சரீரேக் 
திரியங்கள் நீங்கும் காலத்துச் சிறந்ததாயும் , சுகத்தைத்தரக் 
கூடியதாயும் இருக்கும் சரீரேந்திரியங்களைப் பற்றி நக்ஷத்திர 
மார்க்கத்தில் இருப்பதே ஆன்மாக்களுக்கு முத்தி யென்பது 
சிலர்களின் கெட்ட கொள்கையாம் . 


நசிக்கின்றது . 


.ஞானம் , கருத்திருத்தன்மை என்னும் இவற்றின் நாசமே 
முத்தி என்பது சிலர் கொள்கை என்பதனால் வேறொரு மதத்தின் 
முத்தியைக் கூறுகின்றார் . அது வருமாறு : - முத்தியில் ஞானம் 
இல்லாமையால் அந்த ஞானத்தைத் தொடர்ந்த இச்சை , 
முயற்சிகளும் இல்லாதனவாகும் . ஆகையால் இவற்றால் உண் 
டாகக்கூடிய கருத்திருத்தன்மை 
குணங்கள் ஒன்பதும் இருப்பின் ஞானம் இருக்குமேயன்றித் 
தனியாக ஞானமிருப்பதில்லை . இவ்வாறே பெரியோர்களும் 
ஞானம் , சுகம் , துக்கம் , விருப்பு , வெறுப்பு , முயற்சி , சமஸ்காரம் 
என்னும் வாசனை , தருமம் , அதருமம் என்னும் ஒன்பது குணங் 
களும் அறவே நீங்குதல் முத்தி எனக் கூறியிருக்கின்றனர் . 
இவ்வாறு சிலர் கூறுகின்றனர் . 


ஆன்மாவின் 


அனைத்தும் நாசமாதலே முத்தி என்பதனால் , மற்றொரு 
மதத்தின் முத்தியைக் கூறுகின்றார் . அது வருமாறு: - அறிவு , 
அறிபவன் ரூபமாயிருக்கின்றது . அறிபவனோவெனில் , அறியப் 
படும் பொருள்களின் துணையின்றி அறிகின்றானில்லை . அறியப் 
படும் பொருள்களோவெனில் , சிறுமை , பெருமை முதலிய 
வேற்றுமைகளால் எக்காலத்தும் ஒரு ரூபமாய் இருப்பவை 
இல்லை. ஆகையால் , அவற்றைத் துணையாகக் கொண்ட அறிப 
வன் ரூபமான அறிவும் மயக்க அறிவாகும் . இந்த அறிவு 
மயக்கத்தைக் கெடுக்கும் அறிவால் நசிக்கின்றது . ஆகவே , 
ஆன்ம ரூபமான அறிவே நசிக்கின்றமையால் அனைத்தும் நாச 
மாதலே முத்தியெனச் சிலர் கூறுகின்றனர் . இவர்களே தீபம் 
போல் பிரகாசிக்கும் ஆன்மாவிற்கு நாசம் கூறுகின்றமைபற்றிப் 
பிரதீப நிர்வாண வாதிகள் எனப்படுவர் . 


நசச 


அஷ்டப்பிரகரணம் . 


வேறு சிலர் , பூமி முதலிய பூதங்களினாற்றான் அறிவு 
உண்டாகின்றது ; பூதங்கள் நசிக்கும் காலத்து அவற்றைத் 
தொடர்ந்து அறிவிம் நசிக்கின்றது . ஆகையால் , சரீரத்தின் 
நாசத்தால் அனைத்தும் நாசமாகும் என மூடத்தன்மையால் 
கூறுகின்றனர் . 

( ரு ) 
( அ - கை ) இவ்வாறு வெவ்வேறு ஆகமங்களிற் கூறப் 
பட்ட முத்திகளைக் காட்டிவிட்டு இனி அவற்றைக் கூட்டி முடிக் 
கின்றார் . 


( சு ) மோகத்தால் மூடர்களான சில வாதிகளால் , தங்கள் 
தங்கள் கொள்கையின்படி முத்தியானது கற்பனை செய்யப்பட் 
டிருக்கின்றது . உண்மைப்பொருளான பரமசிவனுடைய சாமிய 
ரூபமான முத்தியானது அவர்களால் அறியப்படவேயில்லை என் 
பதாம் . 


(உரை ) அஞ்ஞானத்தால் மூடப்பட்ட அறிவென்னும் 
கண்களையுடைய அந்தந்த வாதிகளால் பதிசாத்திரம் ஒன்றினால் 
எத்திரம் அறியத்தகுந்த உண்மைப் பொருளான பரமசிவனது 
சாமிய ரூபமான முத்தி என்னும் பயன் அறியப்படவில்லை . 
ஆகையால் , அவர்களால் மேலே கூறப்பட்டவாறு போலி முத்தி 
கள் , தங்கள் தங்கள் கற்பனைகளால் கற்பிக்கப்பட்டவையா 
கும் . 

( சு ) 


( அ - கை ) இனி சமான தாந்திரிகர்கள் ( சித்தாந்தி பிரமாண 
மாகக் கொண்ட ஆகமங்களையே பிரமாணமாகக்கொண்டு , அதன் 
பொருளை விபரீதமாகக் கொண்டவர்கள் ) கொள்ளும் முத்தியைக் 
கூறுகின்றார் . 


( எ ) சர்வஞ்ஞத்தன்மை முதலிய குணங்களின் விளக்க 
ரூபமான சாமியமே , சர்வஞ்ஞத்தன்மையின் உற்பத்தி சங்கிராந்தி 
சமாவேசம் என்னும் இம்மூன்று பக்கங்களினும் சிறந்ததாகக் 
கூறப்பட்டிருக்கின்றது . அது புத்திக்கும் , வாக்குக்கும் விடய 
மாகாதது என்பதாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


ஈசரு 


( உரை ) சர்வஞ்ஞத்தன்மை முதலிய குணங்களின் விளக்க 
ரூபமான பரமேசுவர சாமியானது , சர்வஞ்ஞத்தன்மை முதலிய 
வற்றின் உற்பத்தி , அவற்றின் சங்கிராந்தி , அவற்றின் சமாவேசம் , 
என்னும் இவற்றினும் சிறந்ததாகக் கூறப்பட்டிருக்கின்றது . எவ் 
வாரெனில் , பசுநிலையில் சர்வஞ்ஞத்தன்மை முதலிய குணங்களின் 
மையால் , முத்தியில் பரமசிவசாமியத்தைக் கூறும் சுருதியானது , 
பசுவாகிய ஆன்மாவினிடத்துப் புதிதாகப் பரமசிவனுடைய 
சர்வஞ்ஞத்தன்மை முதலிய குணங்கள் போன்ற குணங்கள் 
உண்டாகின்றன வென்று கொண்டாற்றான் பொருந்துகின்ற 
தென்னும் அர்த்தாபத்திப் பிரமாணத்தால் உற்பத்தி சாமியபக்க 
மானது சிலரால் கொள்ளப்பட்டிருக்கின்றது . 


வேறு சிலர்களால் , ஆடை முதலியவற்றில் கஸ்தூரியின் 
குணமான மணம் படிவதுபோல் , பரமசிவனுடைய குணங்களான 
சர்வஞ்ஞத் தன்மை முதலியவை முத்தியில் பசுவினிடத்தில் 
சென்று பொருந்துகின்றதென்று சங்கிராந்தி சாமியபக்கம் கொள் 
ளப்பட்டிருக்கின்றது . இவ்வாறு சங்கிராந்தி வாதங்கொண்ட 
பாசுபதர்களே இரெளாவ சூத்திரத்தில் சிகா சங்கிராந்தி வாதி 
களென்னும் சொல்லால் குறிப்பிடப்பட்டனர் . 


சு 


வேறு சிலர் , பரமசிவனுடைய சர்வஞ்ஞத்தன்மை முதலிய 
குணங்கள் அவனிடத்தில் இருந்துகொண்டே , பிசாசுகள் புரு 
டனை பற்றுவது போல் , முத்தனைப் பற்றுகின்றன என்று ஆவேச 
சாமிய பக்கம் கொள்ளுகின்றனர் . 


இவ்வாறான பரமசிவ சாமிய பக்கங்களினும் , பின்னர்க் 
கூறப்படும் * அபிவியத்தி சாமியபக்கமானது புத்திக்கும் வாக் 
குக்கும் எட்டாதது . ஆகையால் சிறந்ததாகக் கூறப்பட்டிருக் 
கின்றது என்க . 

( எ ) 


* அபிவியக்தி - பசுவினிடத்திலேயே விளங்காமலிருக்கும் சர்வஞ் 
ஞத்தன்மை முதலிய குணங்கள் முத்தியில் விளங்கித் தோன்று 


தல் . 


சகூ 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இவ்வாறு வேறு வேறு மதங்களில் கூறப்படும் 
முத்திகளைக்கூறிவிட்டு, இனி பொருள் முறையைத் தொடர்ந்து 
அவற்றை விலக்குகின்றார் .. 


( அ ) சத்துவமான பிரதானத்தை அனுபவித்துக்கொண்டி 
ருப்பதே முத்தியாகும் என்பதும் , சிறந்த தனுகரணங்களுடன் 
கூடி நக்ஷத்திர புவனத்திலிருப்பதே முத்தியாகும் என்பதும் 
அழிவுடையனவாகும் . எதனாலெனில் , அநுபவிப்பவனும் , புவ 
னத்தில் வசிப்பவனும் , அழிகின்றவனாக உலகத்தில் காணப்படு 
கின்றானாகையால் என்பதாம் . 


காரண 


(உரை ) பிரதானத்தை அநுபவித்தல் , நக்ஷத்திர புவனத் 
தில் வசித்தல் என்னும் இரண்டு முத்திகளும் அழிவை அடை 
கின்றன . எதனால் எனில் , உலகத்தில் அநுபவிக்கின்றவர்களா 
யும் , புவனங்களில் வசிப்பவர்களாயும் இருக்கும் தேவதத்தன் 
முதலியோருக்கு அழிவு காணப்படுகின்றமையால் என்க . ஆனால் 
அநுபவிக்கும் தன்மையானது அறியும் தன்மையேயன்றி 
வேறில்லை ; அந்த அறியும் தன்மையே ஆன்மாவினுடைய 
சொரூபம் ; அது கன்மத்தின் பயனாகின்றதில்லை ; ஆகையால் , 
நாசம் அடைகின்றது என்பது எவ்வாறு பொருந்தும் என்பையா 
யின் , அவ்வாறாயின் அந்த முத்திக்காலத்தில் ஆன்மா சர்வஞ்ஞ 
னாயிருக்கின்றான் என்று கொண்டதாகும் . விசேட 
மின்மையால் , பிரதானத்தை மாத்திரம் அறிந்துகொண்டு 
இருக்கின்றான் 

எவ்வாறு 

கூறமுடியும் . அறியுந் 
தன்மை வடிவினனாய்ச் சர்வஞ்ஞனாய் இருக்கின்றான் என்று 
கொள்ளின் , அது 

கொண்ட மதமேயாகும் . ஆகை 
யால் முத்தியில் பிரதானத்தை அநுபவித்துக்கொண்டிருக்கின் 
றான் என்பது அழிவுடையதேயாகும் . ஆயினும் , இம்மதம் 
அழிவுடையதென்பது உண்மையே . புவனத்தில் வாசஞ் செய் 
தல் ரூபமான பயனும் அழிவுடையதென்பது பொருந்தாது . 
எதனால் எனில் , நீர்ப்பிரவாகம்போல் அனாதியான புவனங்களின் 
சேர்க்கையானது எவ்வாறு நசிக்கும் ? எக்காலத்தும் நசிக்கின்ற 
தில்லை ஆகையால் என்க . இவ்வாறு கூறுதல் பொருந்தாது ; 


என்று 


நாம் 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


ha 


புவனங்கள் பிரவாகம்போல் அனாதியாயிருப்பதுபற்றித்தான் பிர 
வாக அனாதிகளான கன்மங்கள் , அவற்றின் பயன்கள் என்னும் 
இவற்றிலிருந்து ஆன்மா மீட்கத்தக்கவன் என்பது நமது 

ரகசியமாயிருக்கின்றது . 


உண் 
( அ ) 


மையான 


( கூ ) பரமசிவனுடைய பிரமத கணங்களுள் முதன்மையா 
யிருப்பதே முத்தி யென்பதும் , பிரகாசங்களுக்கு இருப்பிடமான 
சூரியன் அக்கினியென்னும் இவர்களுடைய சாமியமே முத்தி 
யென்பதும் பொருத்தமற்றவை ; அவ்வித முத்தி பெற்ற ஆன் 
மாக்கள் நிறைந்த திருப்தியுடையவர்களாக யில்லாமையால் என்க 
இவ்வாறே முத்திக்காலத்தில் ஆன்மா கருத்திருத்தன்மையின்றிச் 
சர்வஞ்ஞத் தன்மை மாத்திரம் உடையவனாயிருக்கின்றானென் 
பதும் , கருத்திருத்தன்மையிருப்பினும் பரமசிவனால் ஏவத்தகுந்த 
வனாகவேயிருக்கின்றானென்பதும் , முன்னர்க்கூறப்பட்ட முத்தி 
கள் போலப் பொருத்தமற்றவையேயாகும் ; அவ்வித முத்தி 
யைப்பெற்ற ஆன்மாக்கள் பரமசிவனுடைய சாமியம் பெறாமை 
பற்றி நிறைந்த திருப்தியை உடையவர்களாயில்லாமையால் என் 
பதாம் . 


(உரை ) பரமேசுவரனுடைய மகாகணமாயிருத்தலென்னும் 
முத்தியும் , பிரகாசங்களுக்கு இருப்பிடமான சூரியன் முதலாயினா 
ரோடு சாமியமாதெலென்னும் முத்தியும் மறுக்கத் தக்கவையாகும் . 
பிரமத கணங்களுக்கு முதன்மையாயிருக்கும் புருடனுக்கு , அத 
னினும் மேற்பட்ட சிறந்த பதமிருக்தலால் அதனை யடைய 
வேண்டுமென்னும் எண்ணமிருப்பதுபற்றி அவனு டைய மனோ 
ரதம் (திருப்தி ) முற்றுப்பெறவில்லையா கையால் அதனை எவ்வாறு 
முத்தியாகக் கூற முடியும் ? ( முடியாதென்பதாம் . ) இவ்வாறே 
அக்கினி சூரியன் என்னும் இவர்களுடைய சாமியமே முத்தி 
யென்பதினும் அறிந்துகொள்ளல் வேண்டும் . அஃதாவது , நமது 
கண்களுக்குப் புலப்படுகின்ற சூரியன் அக்கினியென்னும் இவர் 
களுடைய சாமியத்தினும் மேற்பட்ட சிறந்த பதவியிருத்தலால் , 
இவ்வித முத்தி பெற்ற ஆன்மாக்களின் மனோரதம் முற்றுப்பெற 
வில்லை யென்பது கருத்து . ஆனால் , நம்மவர்க்குப் புலப்படாமல் 


ஈசஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


சர்வஞ்ஞனாய் சர்வ கருத்தாவாய் சூரியனும் அக்கினியும் இருக் 
கின்றனர் ; அவர்களது சாமியமே முத்தியென்று கூறுகின்றோ 
மெனில் , அவ்வாறாயின் , அவ்வித தேவதையின் சாமிய ரூபமான 
முத்தியானது , சூரியன் அக்கினியென்னும் பெயர் மாத்திரமே 
யன்றி நாம் கொண்ட முத்தியேயாகும் . 

இனி , முத்திக்காலத்தில் ஆன்மா கருத்திருத் தன்மையின் 
றிச் சர்வஞ்ஞத்தன்மை மாத்திரம் உடையவனாயிருக்கின்றான் என் 
பதும் , கருத்திருத்தன்மையிருப்பினும் ஏவத்தகுந்தவனாயிருக் 
கின்றான் என்பதும் முன்னர்க் கூறப்பட்ட முத்திகள் போல் பொ 
றுத்தமற்றவையேயாகும் . இவ்வித முத்தி பெற்ற ஆன்மாக்கள் 
பரமசிவனுக்குச் சமமான கருத்திருத்தன்மையை யடையாதவர் 
களாயிருத்தலால் , அந்தப் பதத்தையும் அடைய வேண்டுமென் 
னும் ஆசையிருப்பது பற்றி மனோர தம் நிறையா தவர்களாகவே 
யிருக்கின்றனர். ஆகையால் அவர்கள் முத்தி பெற்றவராயிருந் 
தும் பெறாதவரேயாவர் . அன்றியும் , முத்தி யென்பது தனது 
சொரூபத்தின் விளக்கமேயன்றி வேறன்று . புருடனுக்கு ஞா 
திருத்தன்மைபோலவே கருத்திருத்தன்மையும் சொரூபம் என் 
பது முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . ஆகையால் அவ்வித 
சொரூபத்தை அடையவில்லையாயின் முத்தி எவ்வாறு நிகழக் 
கூடும் ? இது நிற்க . ஆன்மாக்கள் அநாதியாய் மந்திரேசுவரர் 
களால் ஏவத்தகுந்தவர்களா யிருக்கின்றமையால் , அநாதியான 
ஏவப்படுந்தன்மை எவ்வாறு நாசமடையுமெனில் , பந்தத்துக்குக் 
காரணமாயிருக்கும் கலை முதலியவற்றைப்போல் ஏவப்படுந்தன் 
தன்மையும் பந்தத்துக்குக் காரணமாயிருத்தலால் நசிக்கின்ற 
தென்க . அவ்வாறு அது நாசம் அடையவில்லையாயின் இம் 
முத்தனும் வித்தியேசுவரர் முதலியோரைப்போல் ஏவத்தகுந்த 
வனாக இருப்பதுபற்றி முத்திபெறாதவனாகவே ஆகின்றான் . ( க ) 

( அ - கை ) ஆன்மா முத்திக்காலத்தில் பரமசிவனிலும் 
சிறந்தவனாயிருக்கின்றானென்பதை மறுக்கின்றார் . 

( க ) முத்திக்காலத்தில் ஆன்மாவுக்குப் பரமசிவனிலும் 
சிறந்த தன்மையிருக்கின்ற தென்பதற்குப் பிரமாணமில்லை . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


கூசகூ 


அன்றியும் அவ்வாறு கொள்ளின் , இரண்டுவிதமாக அநவத்தை 
யென்னுங் குற்றம் நிகழும் . அஃதாவது பரமேசுவரனிடத்துக் 
காரணமின்றி ஏவப்படுந்தன்மை நிகழ்கின்றது என்பதாம் . 

(உரை ) ஆன்மா முத்திக்காலத்தில் பரமசிவனிலுஞ் சிறந்த 
தன்மையை உடையவனாயிருக்கின்றான் என்பதற்குப் பிரமாண 
மின்மையாவது , சர்வஞ்ஞத்தன்மை சர்வகருத்திருத்தன்மை 
ரூபமாயும் , நிர்மலமாயும் , மிகச் சிறந்ததாயுமிருக்கும் பரமசிவ 
னுடைய குணங்களின் விளக்கத்தினும் சிறந்த நிலையொன்று பிர 
மாணங்களால் அறியப்படாமை யென்பதாம் . அத்தகைய சிறந்த 
நிலை ஆன்மாவால் அடையப்பட்டிருந்தால் அந்த ஆன்மாவி 
னிடத்து முத்திக்காலத்தில் சிறந்த தன்மை நிகழும் . ஆனால் , 
ஈசுவரனுக்கு இலயம் முதலிய நிலைகளின் சேர்க்கையிருத்தலால் 
குறைந்தவனாகவே அவனிருக்கின்றான் என்னில் , அவ்வாறன்று . 
பரமசிவனுக்கு இலயம் முதலிய அவத்தைகளின் சேர்க்கையா 
வதுயாது ? அது அவனிலும் வேறு பொருளாகக் கொள்ளப்பட 
வில்லையாயின் , தேவதை ஒன்றாகையால் ( பரமசிவனே , இலய 
சிவன் போகசிவன் அதிகார சிவனாகயிருக்கின்றானாகையால் ) : தரு 
மத்தின் பரிணாமத்தால் நிலைக்கத்தகுந்த சடத்தன்மையென்னுங் 
குற்றம் நிகழுமென்று ( ஒரு பொருளாகக் கொள்ளுதல் விலக்கப் 
பட்டிருக்கின்றது . இன்னும் விலக்கப்படப் போகின்றது . 

இலயம் முதலிய அவத்தைகளைப் பரமசிவனுடைய * விவர் 
த்தமென்று கொள்வோமெனில் , அவ்வாறாயின் அந்த அவத்தை 
கள் பொய்யாகின்றமையால் அவற்றின் ரூபனாகப் பரமசிவன் எவ் 
வாறு ஆவன் ? 

சிவனிடத்திலிருக்கும் கிரியா சத்தியானது , எப்பொழுது 
செயப்படு பொருளை விடயமாகக்கொண்டு தொழிற்படாமலும் 


t சடப்பொருள்களின் தருமந் தான் பரிணமிக்கும் . சித்துப் பொரு 

ளின் தருமமானது பரிணமிக்காது . 
* விவர்த்தம் -- ஒன்று பிரிதொன்றாய்த் தோன்றல் . கயிறு பாம்பாய்த் 
தோன்றுவது போல்வன . 


ஈரு 


அஷ்டப்பிரகரணம் . 


சிவனிலும் வேறாயில்லாமலும் அவனிடத்திலேயே சமவேதை 
யாயிருக்கின்றதோ, அப்பொழுது ( ஆன்மாக்களுக்குச் ) சிவபதத் 
தை விளக்கஞ் செய்வதாய் இலயமுடையவன் என்று சிவனைக் 
கூறுதற்கு உபாதியாயிருக்கின்றது . 


அந்தக் கிரியா சத்தியே , எப்பொழுது காரியங்களைத் 
தோற்றுவிக்க முயன்று காரிய விகாரங்களை யடையாமலிருக் 
கின்றதோ , அப்பொழுது ( ஆன்மாக்களுக்குச் ) சதாசிவ பதத் 
தைத் தோற்றுவிப்பதாய்ப் போக முடையவனென்று சிவனைக் 
கூறுதற்கு உபாதியாயிருக்கின்றது . 


அந்தக் கிரியா சத்தியே , எப்பொழுது எல்லாக் காரிய 
வருக்கங்களையும் தோற்றுவிக்கின்றதோ , அப்பொழுது ( ஆன்மாக் 
களுக்கு ) ஈசுவர பதத்தை யறிவிப்பதாய் அதிகாரமுடையவ 
னென்று சிவனைக் கூறுதற்கு உபாதியாயிருக்கின்றது . 


ஆகையால் , கிரியா சக்திக்கே அந்தந்தக் காரிய ரூபமான 
உபாதிகளின் வேறுபாடு மாத்திரத்தால் வேறுபாடிருக்கின்றதே 
யறின் உண்மையில் பொருளினிடத்து வேற்றுமையில்லை . உண்மை 

சாத்திரங்கனையறிந்த பெரியோர்கள் , விவர்த்த பரிணாம 
பக்கங்கள் எக்காலத்தும் பொருத்தமாகாவெனக் கூறியிருக்கின்ற 
னர் . ஆகையால் , ஈசான முதலிய முகங்களிலிருந்து ஐந்துபிரவாக 
ரூபமாய்த்தோன்றிய இந்தச்சைவசாத்திரமானது ஆகமம் என்னும் 
பொருளில் ஒன்றாயிருத்தலால் அவற்றைத்தோற்றுவித்ததேவதை 
க்கு வேற்றுமைகிடையாது ; அன்றி , படைத்தல் காத்தல் முதலிய 
ஐந்தொழில்களின் வேறுபாட்டால் வழிபடத் தகுந்த அக் 
தந்த வடிவ மாத்திரத்திற்குத்தான் வேற்றுமையிருக்கின்றது . 
இவ்வாறு கொள்ளவில்லையாயின் , கௌளர் மகாவிரதர் முதலிய 
வர்களுடைய சாத்திரங்கள் போல் சாத்திரத்தில் வேற்றுமை 
நிகழ்ந்து ஒன்றென்று கூறிய சுருதியுடன் முரணுமென்க . 


இவ்வாறாகவே , சித்தனுக்கும் நம்மால் முன்னர்க் கூறப் 
பட்ட இலயம் முதலிய அவத்தைகளைக் கொள்ளாமையால் கருத் 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


கூடுக 


திருத்தன்மையும் அவனுக்கு இல்லையாகுமாகையால் , கருத்திருத் 
தன்மையில்லாத அவன் கருத்திருத் தன்மையினையுடைய சிவனி 
லுங் குறைந்தவனேயன்றிச் சிறந்தவனாக இருக்கமுடியாது . 


இனி , பரமசிவனிடத்திலிருக்கும் ஈசுவரத் தன்மையாவது 
உபாதியற்ற சோதி ரூபமான சர்வஞ்ஞத் தன்மை முதலிய சத் 
தியேயாகும் . இவ்வாறே பெரியோர்களும் “ ( சத்தியே ! ) 
பாடுதொரு உன்னையின்றிப் பரமசிவனும் சர்வஞ்ஞனாகயில்லையா , 
அத்தகைய உன்பொருட்டு நமஸ்காரம் என்று கூறியிருக்கின்ற 
னர் . அத்தகைய சிறந்த ஈசுவரத் தன்மை சிவனிடமிருந்து 
சித்தனாலடையப்படுகிறதாகக் கொள்ளப்படுகின்றது என்னில் , 
அது பொருந்தாது . சத்திக்கும் சத்தியை உடைய சத்திமானுக் 
கும் பொருளில் வேற்றுமை கிடையாது . சொல் மாத்திரத்தில் 
வேற்றுமை கற்பிக்கப்பட்டிருக்கின்றது . சிவனிடமிருக்கும் சர் 
வஞ்ஞத் தன்மை அவனிலும் வேறாயில்லாதவாறுபோல , ஈசு 
வரத்தன்மையும் அவன் ரூபமாயிருக்கின்றமையால் சிவனுக்கும் 
ஈசுவரத்தன்மைக்கும் வேற்றுமை கூறுதல் பொருத்தமற்றது . 
சொல் வேற்றுமையானது ஒறுவிதமான பாதகத்தையுஞ் செய் 


யாது, 


இவ்வாறாகவே கிடைத்த பொருளாவது , சத்தியினிடமிருக் 
கும் சிறந்த சத்தித்தன்மையினும் மிகச் சிறந்த சத்தித்தன்மையே 
முத்தியெனப்படுகின்றது . படவே , தரதம என்னும் விகுதிகளா 
வறிவிக்கப்பட்ட சிறந்தது மிகச் சிறந்தது என்னும் வேறு பாட் 
டில் நிர்ணயமில்லாமையால் முத்தியில் * அநவத்தையென்னுங் 
குற்றம் நிகழும் . சொல்மாத்திரத்தில் கற்பிக்கப்பட்ட வேற்று 
மையில் ஒருவித குற்றமும் நிகழ்கிறதில்லை. ஆகையால் ஈசுவர 
சாமியத்தையே முத்தியாகக் கொள்ளல் வேண்டும் . ஈசுவரனி 
லும் சிறந்த தன்மை முத்தியென்பது கொள்ளத்தக்கதில்லை . 


* அருவத்தையாவது - சத்தியினிடத்தில் சிறந்த தன்மை 
சிறந்த தன்மையென்னும் வேறுபாடுகொண்டால் , அதினினுஞ் 
சிறந்த தன்மை உண்டெனப்பட்டு அவ்வாறே மேலுஞ் சென்று 
வரம்பின்றியோடு தலாம் , 


ஈருஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


ஆனால் , சதாசிவனிடத்தில் அநுக்கிரக திரோபவங்களுக்குக் 
கருத்தாவாயிருக்குந் தன்மை ரூபமான இரண்டு பாசங்கள் இருக் 
கின்றனவென்று கூறப்பட்டிருக்கின்றதேயெனில் , அஃதுண்மை 
தான் ஆயினும் அந்தக் கருத்திருத்தன்மை சாதாரண கருத் 
திருத்தன்மைபோலின்றி விசேடமாயுள்ளது . ஆகையால் அது 
பாசரூபமாகிறதில்லை ; உபாதி சம்பந்தமற்றதாகையாலென்க . 
அவனைப் பசுவாகக் கூறியதன் கருத்தென்னையெனில் , அபிமா 
னத்தால் நிகழ்ந்த வேற்றுமையைக் கற்பித்துப் பசுவினிடமிருக் 
கும் சத்தியை விளக்கஞ் செய்கின்றான் என்னும் பயனைக் கருதிக் 
கூறப்பட்டதென்க . இது எது போலுமெனில் , யோகபீட 
சம்ஸ்திதாய என்னும் மந்திரத்தின் பாடியத்தில் யோகபீட 
மென்பதற்கு முன்பின் முரணாதவாறு சதாசிவபீடமென்று 
பொருள் கொண்டிருக்குமாறு போலுமென்க . 

ஆகையால் , எல்லாச் சாத்திரங்களுக்கும் முரண்பாடில்லாமல் 
பரமசிவனிடமிருக்கும் அநுக்கிரக திரோபவங்கள் உண்மையில் 
பாசங்களாகாவென்றும் , அவற்றைப் பாசங்களாகக் கூறியது உப 
சாரம்பற்றி யென்றுங் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு குருவழி 
பாடு செய்து அந்தக் குருவின் உபதேசம் பெறாது தனது கற் 
பனையால் சாத்திரப்பொருளை விபரீதமாகக்கொண்ட வாதிகளு 
டன் வாதஞ்செய்வதில் பயனில்லை . ஆகையால் இம்மட்மே 

ம்மட்டோடு 
இந்த வாதத்தை நிறுத்திக்கொள்வோம் . 


சதாசிவனுக்குப் பசுத்தன்மையைக் கூறியதன் கருத்தை 
வேறுவிதமாகக் கூறுகின்றோம் . அது வருமாறு: - சதாசிவன் 
முதலாவதான பசு என்பது தீக்ஷையால் சுத்தி செய்தற்குரிய 
( அணு ) சதாசிவன் என்னும் பொருளுடையது இவ்வாறு 
பொருள் கொண்டால் முன்னர்க் கூறியவாறு உபசாரமென்பது 
கொள்ளல் வேண்டாம் . அஃதாவது , தீக்ஷையில் வித்தியாலத் 
துவசுத்தி செய்யப்பெற்ற ஆன்மாவுக்கு முறையே மலநாசம் 
நிகழ்ந்த பின்னர் கிரியாசத்தி ரூபமான சிவத்தன்மையின் விளக் 
கம் தூலம் சூக்குமம் பரம் என்னும் வேறுபாட்டுடன் நிகழ்ந்து , 
ஈசுவரதத்துவம் சதாசிவதத்துவம் சிவதத்துவம் என்னும் மூன்று 


பரமோக்ஷ நிராசகாரிகை 


கூடு 


தத்துவங்களை படைதற்குக் காரணமாகின்றது . அந்தச் சதாசி 
வனிடத்தில் ஏவப்படுந்தன்மை நீங்காமையால் வாசனா ரூபமாய் 
மலமிருப்பது பற்றிப் பசுத்தன்மை நீங்கவில்லை . ஆகையால் 
அந்தச் சதாசிவ னிடத்தில் பசு என்னுஞ் சொல் உபசாரமென் 
பதின்றி உண்மையாகவே பிரவிருத்திக்கின்றது . 


இதனையே விருத்திகாரரும் தீக்ஷையில் அவர்கள் எங்கிருக் 
கின்றனர் என்பது முதலான வாக்கியங்களால் தீக்ஷை செய்பவ 
னான சதாசிவனிடத்தில் பரமசிவனில் நின்றும் உண்மையில் வேற் 
றுமை யில்லாமையால் அந்தச் சதாசிவனிடத்தில் பசுத்தன்மை 
உபசாரமென்று கூறுகின்றார் . 


முத்தியில் சித்தனிடத்துப் பரமசிவனிலுஞ் சிறந்த தன்மை 
யிருக்கின்றதெனக் கொள்ளின் , இரண்டு விதமாக அநவத்தை 
யென்னுங்குற்றம் நிகழுமென்று கூறி , பரமசிவனிடத்தில் காரண 
மின்றி ஏவப்படுந்தன்மை நிகழ்கின்றது என்பதனால் முதலாவ 
தான அநவத்தையைக் காட்டுகின்றார் . அஃதாவது சித்தன் 
சிறந்தவனாயிருக்கின்றமையால் பரமேசுவாத் தன்மையுடன் கூடி 
யிருத்தலால் , பரமசிவனுக்குக் காரணமின்றியே ஏவப்படுபவனா 
யிருக்குந் தன்மை நிகழ்கின்றது . இவ்வாறு கொள்ளவில்லை 
யாயின் சித்தனைச் சிவனிலுஞ் சிறந்தவனாகக்கொண்டது பய 
னற்றதாகும் . இத்தகைய சித்தனான பரமசிவனுக்கு வேறு சித் 
தன் வரும்பொழுது அநீசுவரத்தன்மை நிகழ்கின்றது . இவ்வாறே 
மேலுஞ் சென்று வரம்பின்றி யோடு தலென்னும் அநவத்தை 
யாகிய குற்றம் நிகழ்கின்றது . 

( 50 ) 
( அ - கை ) இந்தப் பக்கத்தில் இரண்டு விதமாக அநவத்தை 
என்னும் குற்றம் நிகழுமெனக்கூறி அவற்றுள் முதலாவதான 
அநவத்தையைக் காட்டிவிட்டு இனி இரண்டாவதாய் நிகழக் 
கூடிய அதவத்தையைக் காட்டுகின்றார் . 

( கக ) சம்சாரிகளுக்கு நிமித்தனான சிவனாக வேண்டுமென்ற 
சங்கற்பமானது பயனற்றதாயிருக்கின்றது . நிர்மலத்தன்மை 
மாத்திரத்தால் பசுவானவன் பதியாக ஆகின்சனில்லை . ஆகவே 
து எவ்வாறு மோக்ஷமாகும் என்பதாம் . 


ஈரு 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) மோக்ஷத்தில் ஆசை உடைய ஆன்மாக்களுக்கு 
நாம் 1 ஈசுவரனாக வேண்டுமென்ற 

முடிவான 

பயனையுடைய 
யாதொரு சங்கற்பமுண்டோ , அந்தச் சங்கற்பமானது பயனற்ற 
தாய் $ நிலையற்றதாக ( அநவத்தைக் குற்றமுடையதாக ) ஆகும் . 
ஆகவே , உலகத்தில் ஒருவரும் சம்சாரத்திலிருந்து மோக்ஷமடை 
வதற்கு முயற்சிக்கமாட்டார்கள் . 


நிர்மலத்தன்மை மாத்திரத்தால் பசுவானவன் பதியாகின் 
றானில்லை என்பதனால் , மல நாசம் மாத்திரம் முத்தி என்பவர் 
மதத்தை மறுக்கின்றார் . பசு சிற்றறிவை உடையவனாயிருத்த 
லாலும் , ஈசுவரன் பேரறிவை உடையவனா யிருத்தலாலும் , பசு 
பதிகளின் விவேகத்தால் நிர்மலனான புருடனுக்கு மலம் இல்லா 
மை பற்றி ஞானசத்தியின் அனுபவம் நிகழாமையால் , அறிவின் 
றிக் கற்போல் இருக்கக்கூடிய இந்த மோக்ஷம் புருடார்த்தமா 
கின்றதில்லை. பின்னர்க்கூறப்படுமாறு போல் ஆன்மாவிற்கு 
அறியுந்தன்மையே இயல்பானபடியால் முத்திக்காலத்தில் அறிவு 
இல்லையாயின் ஆன்மாவிற்கு நாசம் என்னும் குற்றம் நிகழ்கின்ற 
தென்பது கருத்து . இதனையே எவர்களுக்கு முத்திக்காலத்தில் 
தானாகிய ஆத்மாவே நாசமடைகின்றதோ அவர்கள் மூடர்களுக் 
குள் முதன்மையாயிருக்கின்றனர் என்று பின்னர்க் கூறப்போகின் 

( கக ) 


றார் . 


( அ - கை ) இனி , சித்தனிடத்துத்தான் கருத்திருத்தன்மை 
இருக்கின்றது . பரமசிவன் உதாசீனனாயிருக்கின்றான் என்னும் 
மதத்தை மறுக்கின்றார் . 


( கஉ ) பரமசிவன் என்ன காரணத்தால் கருத்திருத்தன்மை 
யற்றவனாயிருக்கின்றான் ? காரணர்களின் கூட்டத்தாலுண்டாகிய 


( 


சிறந்த 


+ ஈசுவரனாக வேண்டுமென்பதை ஈசுவரத் தன்மையில் 
வனாகவேண்டுமென்பதாய்க் கொள்ளல் வேண்டும் . 


$ ஈசுவரத்தன்மை ஒரு வரிடத்தும் நிலையாமை பற்றி முதலாவதான 
அருவத்தையும் , சங்கற்பம் பயனெய்தி நிலையாமைபற்றி இரண்டாவதான 
அநவத்தையும் காட்டியவாறாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


கூடுடு 


அச்சத்தால் எனின், அனேக ஆன்மாக்களுக்கு ஒரே காலத்தில் 
மோக்ஷம் நிகழுகின்றமையால் அப்பொழுதும் - அந்த அச்சம் 
இருக்கின்றதே ? என்பதாம் . 


(உரை ) பரமசிவனிடத்தில் கருத்தாவாயிருக்குத்தன்மை 
சித்தனுக்கு முன்னரே யிருக்கின்றது . தன்னிடத்தில் இருக் 
கும் அந்தக்கருத்திருத் தன்மையைச் சித்தனாருவன் வந்தவுடன் 
ஏன் விரும்பிகின்றானில்லை ? காரணர்களுடைய கூட்டத்தினா 
லுண்டாம் அச்சத்தால் விரும்புகின்றானில்லை ; அஃதாவது , முத் 
திக்காலத்தில் சர்வஞ்ஞனாய்ச் சர்வ கருத்தாவா யிருக்கும் சித்தனு 
க்கும்: கருத்திருத் தன்மை இருக்கின்றது ; பரமசிவனுக்கும் கருத் 
திருத்தன்மை இருக்கின்றது , ஆகையால் அனேகரிடத்தில் 
கருத்திருத்தன்மை யிருத்தலால் கருத்தாக்களும் அனேகராகின் 
றனர் . ஆகவே இது புதிதாயிருக்கட்டும் இது பழையதாயிருக் 
கட்டும் . என்னும் புத்தி வேறுபாட்டால் படைத்தல் முதலிய 
காரியங்கள் முற்றுப்பெறா. இவ்விதமான குற்றம் நிகழுமே 
என்னும் அச்சத்தால் பரமசிவன் தனக்குக் கருத்திருத் தன்மை . 
யை விரும்புகின்றானில்லை என்று பூருவ பக்ஷி கூறில் முத்தியின் 
காரணங்களின் சாமர்த்தியம் மனதால் எண்ணுதற்கு முடியாதா 
கையால் , எப்பொழுது அனேக ஆன்மாக்கள். ஒரே காலத்தில் 
மோக்ஷமடைகின்றனரோ , அப்பொழுது அவர்களுக்குத் தனித் 
தனியே சர்வ கருத்திருத் தன்மையின் சேர்க்கை யிருத்தலால் 
அனைவருக்கும் கருத்திருத்தன்மை சமமாயிருப்பதுபற்றி . வேற்று 
மை கூற முடியாது ; முத்தர்களுள் எவராவது ஒருவருக்குத்தான் 
கருத்திருத்தன்மை உண்டு என்ற நிர்ணயமின்மையால் முத்தர் 
களனைவருக்கும் கருத்திருத்தன்மை நிகழவே , அனேக காரணர் 
களை உடைத்தாயிருத்தலால் சிருட்டி முதலியவற்றில் குறை உண் 
டாகுமென்னும் அச்சம் பரமசிவனுக்கு நீங்கவில்லை என்று சித் 
தாந்திகூற , புருடர்களுக்கு விருப்பு வெறுப்பு முதலியவை 
இருக்கின்றமையால் புத்தியில் வேற்றுமை யிருக்கின்றது ; முத்தி 
யில் புத்தி வேற்றுமைக்குக் காரணமான விருப்பு வெறுப்புக்கள் 
இன்மையால் படைத்தல் மூதலிய தொழில்களில் குறை நிகழு 
மென்னும் அச்சம் இல்லை என்று பூருவபக்ஷி சமாதானம் கூற 


படுக 


அஷ்டப்பிரகரணம் . 


அவ்வாறாயின் நமது மதத்திற்கு வரப்பார்க்கின்றாய் என்று சித் 
தாந்தி கூறினார் என்க . 


( அ - கை ) இனி , சித்தாந்தி பிரமாணமாகக் கொண்ட நூல் 
களையே பிரமாணமாகக் கொண்டு அந்த நூல்களுக்கு விபரீதப் 
பொருள் கொள்ளும் அகச்சமயவாதிகளின் முத்திகளை மறுக்கின் 
றார் . 


( கங ) ஆன்மாக்களிடத்தில் சர்வஞ்ஞத்தன்மை முதலிய 
குணங்களுக்கு உற்பத்தியைக் கொண்டால் , அந்தக் குணங்களுக்கு 
அநித்தியத்தன்மை நிகழும் .. பரமசிவனுடைய சர்வஞ்ஞத் 
தன்மை முதலியவற்றின் ஆவேசமே புருடனிடத்தில் இருக்கின்ற 
தெனில் , புருடனுக்குச் சுதந்திரத் தன்மையின்றி அசுதந்திரத் 
தன்மை உண்டாகும் . பரமசிவனது குணங்களான சர்வஞ்ஞத் 
தன்மை முதலியவை ஆன்மாவிளிடத்தில் சங்கிரமிக்கின்றன 
( வந்து பொருந்துகின்றன ) என்று கொண்டால் இவ்விடயத்தில் 
திருட்டாந்தம் கூறமுடியாது என்பதாம் . 

(உரை ) முத்தியில் சர்வஞ்ஞத்தன்மை முதலிய சிவகுணங் 
களின் சாமியம் உற்பத்தியாகின்றதென்பது எவர்களால் கொள் 
ளப்படுகின்றதோ , அவர்கள் மதத்தில் உற்பத்தியை உடையது 
அழிவை உடையதாயிருக்குமென்பது கொள்ளப்படுதால் முத் 
திக்கு அழிவுடைமை நிகழுமென்க . பரமசிவனுடைய குணங்க 
ளின் ஆவேசமே முத்தி என்று கொண்டால் , பேயால் ஆவே 
சிக்கப்பட்ட புருடன் அந்தப் பேய்க்கு ளடங்கினவனாய்ச் சுதந் 
திரமின்றி யிருப்பதுபோல் சுதந்திரமின்மையே முத்தியில் சிவ 
சாமியமாகுமென்க . பரமசிவனுடைய குணங்கள் ஆன்மாவி 
னிடத்தில் வந்து பொருந்துகின்றமையால் சிவசாமியம் கூறும் 
மதத்தைத் திருட்டாந்தம் இன்மைபற்றி மறுக்கின்றார் . எவ்வா 


விருப்பில்லாமை காரணமாக முத்தனிடத்தில் படைத்தல் முத 
லிய தொழில்கள் நிகழாவென்றும் , அச்சமில்லாமை காரணமாகப் பாம 
சிவனிடத்தில் படைத்தல் முதலிய தொழில் 5 ள் நிகழுமென்றும் கொள்ள 
வேண்டியவனாக ஆகின்றாய் என்பது கருதி நமது மதத்திற்கு வரப்போ 
கின்றாய் என் றனர் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


ஈடுஎ 


றெனில் , பரமசிவகுணங்களே முத்தியில் வந்து பொருந்துகின் 
றன என்னும் குணசங்கிராந்தியானது உங்களுக்குப் பிரத்தி 
யஷ்த்தால் சித்திக்கவில்லை . எதனாலெனில் , பரமசிவ குணங்கள் 
இந்திரியங்களுக்கு விடயமாகாமையாலென்க . அனுமானப் பிர 
மாணத்தால் சாதிக்கின்றோமெனில் , குணங்களுக்குச் சங்கிராந்தி 
யைச் சாதிக்கும் அனுமானத்திற்குத் திருட்டாந்தமில்லாமையால் 
உடன் நிகழ்ச்சி என்னும் வியாத்தி யறிவற்ற அனுமானம் பொ 
த்தமற்றதாகுமென்க . 

( க . ) 


( அ - கை ) இந்த அனுமானத்திற்குச் சங்கிராந்தி வாதி 
கூறும் திருட்டாந்தத்தைக் கூறுகின்றார் . 


( கச ) குருவினிடத்திருக்கும் அறிவானது குருவினுடைய 
உபதேசத்தால் சீடனிடத்துச் சங்கிரமிப்பதாகக் காணப்படுகின் 
றது , சாத்திரங்களினும் தீக்ஷை முதலியவற்றில் விஞ்ஞானத் 
தின் சங்கிராந்தியானது விதிக்கப்பட்டிருக்கின்றது . ஆகையால் 
சங்கிராந்தி விடயத்தில் அனுமானப் பிரமாணமே சாதகமாயிருக் 
கின்றது என்பதாம் . 


(உரை ) குருவானவன் தனது அறிவு சீடனிடத்தில் சங்கிர 
மித்தற்பொருட்டு உபதேசம் செய்கின்றான் . அந்த உபதேசத் 
தால் குருவினுடைய அறிவு சீடனிடத்தில் சங்கிரமிக்கின்றதாக . 
உலகத்தில் காணப்படுகின்றது . சுவாயம்புவம் முதலிய சாத்தி 
ரங்களினும் யாதொரு அதிகாரமானது உன்னிடத்தில் என்னால் 
வைக்கப்பட்டதோ, அந்த அதிகாரமானது வேறொருவரிடத்தில் 
வைக்கப்படும்வரை உன்னால் அனுட்டிக்கத்தகுந்தது 
கூறப்பட்டிருக்கின்றது . இவ்வாறான சங்கிராந்தியானது குணங் 
களுக்குச் சங்கிராந்தியைக் கொள்ளவில்லையாயின் பொருத்த 
மடைகிறதில்லை . ஆகையால் உங்களுடைய ஆகமங்களானும் 
பிரத்தியக்ஷத்தானும் திருட்டாந்தம் சித்தித்தது ( இது பூருவ 
பக்ஷியின் கூற்று . ) 

( கச ) 


என்று 


( அ - கை ) இதற்குச் சித்தாந்தி கூறும் சமாதானத்தைக் 
கூறுகின்றார் . 


ஈரு அ 


அஷ்டப்பிரகரணம் . 


அறிவே 


( கரு ) சங்கிராந்தி யென்னும் சொல் ஒரேவிதமாயிருப்பி 
னும் பொருளில் வேற்றுமை யிருக்கின்றது . குருவினுடைய 
உபதேசத்தால் சீடனுக்குக் குருவின் அறிவுபோன்ற வேறு 
அறிவு உண்டாகின்றது ; அந்தக் குருவினுடைய அறிவான 
குறைவை அடையாமலிருத்தலால் என்பதாம் . 

( உரை ) குருவினுடைய உபதேசமென்னும் நிமித்தத்தால் 
சீடனுடைய புத்தியில் குருவின் அறிவுபோன்ற வேறு விதமான 
அறிவே மிகச் சமமாக இருப்பதுபற்றிச் சங்கிரமித்ததுபோல் 
உண்டாகின்றது . இவ்வாறன்றிக் குருவினுடைய 
நேரே சங்கிரமிக்கின்றதில்லை . எதனாலெனின் , குருவினிடத்தில் 
அந்த அறிவு குறைவை யடையாமல் இருத்தலாலென்க . குருவி 
னுடைய அறிவே சீடனிடத்துச் சங்கிரமிக்கின்றது என் 
கொள்ளின் , சீடனிடத்து அறிவு சங்கிரமித்தமையால் குருவி 
னிடத்து அறிவின்மை நிகழவேண்டும் . 

( கரு ) 
( அ - கை ) சுவாயம்புவம் முதலிய சாத்திரங்களிலும் குரு 
வினுடைய ஆணையால் குருவைப்போல் வியாக்கியான முதலிய 
வற்றில் சுதந்திரனாக இருப்பதே அதிகார சங்கிராந்தி என்னுஞ் 
சொல்லுக்குப் பொருளாகும் . அவ்வாறே சுவாயம்புவ ஆகம 
விருத்தியில் ஆசாரியாபிஷேகப் பிரகரணத்தில் ஆசிரியர் கூறி 
யிருக்கின்றனர் . ஆகையால் சங்கிராந்தி வாதத்திற்கு இது திருட் 
டாந்தமாகாதெனக் கூறுகின்றார் . 

( கசு ) சாத்திரங்களில் குருவினுடைய ஆணையால் 
வைப்போல் வியாக்கியான முதலியவற்றில் சுதந்திரத்தன்மையை 
மேற்கொள்வதே சங்கிராந்தி என்னும் சொல்லுக்குப் பொருள் 
ஆகும் . இவ்விடயம் குருவால் அந்தச் சாத்திரத்திலேயே கூறப் 
பட்டிருக்கின்றது என்பதாம் . 
(உரை ) வெளிப்படை 

( கசு ) 
( அ -- கை ) சங்கராந்தி வாதியானவன் சுருதி மிருதிகளி 
லுள்ள திருட்டாந்த தாட்டாந்திகங்களின் மயக்கத்தால் ஒரு 
சமயம் எதிர்ப்பானாயின் , அதனையும் முன்னர்க் கூறிய திருட் 
டாந்தங்களைப்போலவே மறுக்கவேண்டுமென்று கூறுகின்றார் . 


ணையால் குரு 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


கூடுக 


( கஎ ) அதுபோல் ( முன்னர்க் கூறியவாறுபோல் ) சாதுக்களை 
நிந்தனை செய்தலால் புருடர்களுக்குப் பாவம் உண்டாகின்றது ; 
புண்ணியம் நசிக்கின்றது . சாதுக்களை நிந்தனை செய்யாது பொ 
றுமையாய் இருப்பவனிடத்தில் இவை மாறுதலை அடைந்திருக் 
கின்றன . அஃதாவது புண்ணியம் உண்டாகின்றது ; பாவம் நசிக் 
கின்றது என்பதாம் . 

( உரை ) இவ்விடயத்தில் மிருதிவாக்கியத்தைக் கூறுகின் 
றார் . பிராமணர்கள் சாதுக்களாகிய இவர்களை நிந்தனை செய்த 
லாலும் , பாவச்செயல்களை கைக்கொள்ளுதலாலும் , புருடர்களுக் 
குப் பாவம் சங்கிரமிக்கின்றது ; தன்னிடமிருக்கும் புண்ணியம் 
நசிக்கின்றது என்றும் , சாதுக்களையும் பிராமணர்களையும் நிந்தனை 
செய்யாது பொறுமை உடையவனாயும் , புண்ணியவான்களுடன் 
சேர்ந்திருப்பவனாயுமுள்ள புருடனிடத்தில் புண்ணியம் சங்கிரமிக் 
கின்றது ; பாவம் நீங்குகின்றது என்னும் சங்கிராந்திவாதி திருட் 
டாந்தங் கூறுவானாயின் , அதுவும் முன்னர்க்கூறிய திருட்டாந் 
தங்கள் போலவே மறுக்கப்படுவதாகும் . எவ்வாறெனில் , இவ்வி 
டத்திலும் புண்ணிய பாவங்கள் சங்கிரமிக்கின்றன என்பதற்குப் 
புதிதான புண்ணிய பாவங்களின் உற்பத்தியைப் பொருளாகக் 
கொள்ளல் வேண்டுமேயன்றி , அவற்றின் சங்கிரமணம் ( பற்று 
தல் ) என்பதைப் பொருளாகக் கொள்ளுதல் கூடாது . அவ்வாறு 
கொண்டால் புண்ணியவான்களுடன் இருத்தல் மாத்திரத்தி 
னாலேயே புண்ணியம் சங்கிரமிக்கின்றமையால் புண்ணியங்களைச் 
சம்பாதிக்க வேண்டுமென்னும் விதியானது பயனற்றதாக ஆகின் 
றது . பிராயச்சித்தங்களை விதித்ததும் வீணாகின்றது என்க . ( கஎ ) 

( அ - கை ) இன்னும் இவ்விடயத்தையே கூறுகின்றார் . 

( கஅ ) பாவிகளுடைய சேர்க்கையால் வேறு விதமான 
பாவம் உண்டாகின்றது . அவ்வாறே புண்ணியவான்களுடைய 
சேர்க்கையால் புண்ணியம் 

உண்டாகின்றது . இவ்வாறன்றி 
வேறு விதமாக (சங்கிரமிக்கின்றது என்பது ) சொல்லப்படவில்லை 
-என்பதாம் . 
( உரை ) வெளிப்படை . 

( கஅ ) 


thano 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ - கை ) இனி , தீபமானது எரிக்கத்தக்க திரி முதலிய 
வற்றில் சங்கிரமிப்பதாய் ( பற்றுவதாய் ) க் காணப்படுகின்றதே 
என்று சங்கிராந்திவாதி கூறும் திருட்டாந்த ஆசங்கை 
கையை மறுக் 
கின்றார் . 


( கசு ) தீபத்தினும் வேறான விறகு முதலியவற்றில் பிறி 
தொரு தீபத்தின் உற்பத்திதான் கொள்ளப்படுகிறதேயன்றி ,, 
தீபத்தினுடைய சங்கிராந்தி கொள்ளப்படுகிறதில்லை. இவ்வாறே 
புத்தர்களும் வைசேடிகர்களும் கொண்டிருக்கின்றனர் என்ப்தாம் , 

( உரை) தீபத்தின் சுவாலை மாத்திரத்தினின்றும் மிகப் பெரி 
தான அக்கினி, காடு முதலியவற்றை எரிப்பதாகக் காணப்படுத 
லால் முந்திய தீபாக்கினியினும் வேறாய் மிகப் பெரியதான அக் 
கினியானது காடு முதலியவற்றில் உண்டாகின்றது என்றே 
பௌத்தர் முதலிய வாதிகளும் கொண்டிருக்கின்றனர் . ஆகை 
பால் , தீபாக்கினிக்காவது அதன் ஏகதேசத்திற்காவது சங்கிராந்தி 
கூறுவது பொருத்தமற்றது . இவ்வாறு கூறியவாற்றால் கஸ்தூரி 
யின் வாசனையானது ஆடையில் பற்றுகின்றது என்ற சங்கிராந்தி 
திருட்டாந்தமும் மறுக்கத்தகுந்தது என்க . 

( கசு ) 
( அ - கை ) சங்கிராந்தி வாதி கூறும் வேறுதிருட்டாந்தத் 
தைக்கூறுகின்றார் . 

( க - இ ) புதிதாய்த் தோன்றிய பசுவினிடத்தில் பசுத் 
தன்மை என்னும் ஜாதியானது வேறு பசுவினிடத்திருந்து சங்கிர 
மிக்கின்றதாகக் காணப்படுகின்றது என்பதாம் . 

(உரை ) அப்பொழுது தோன்றிய பசுவினிடத்துப் பசு 
தன்மை என்னும் சாமானியம் ( ஜாதி ) அப்பொழுதுதான் அறியப் 
படுதலாலும் , அதற்கு முன்னர் அறியப்படாமையாலும் , அப் 
பொழுது தோன்றும் பொருளினிடத்தில் அத்தன்மை என்னும் 
சாமானியம் ( ஜாதி ) இல்லை , பிறபொளினிடத்திலிருந்து அந்த 
ஜாதிக்குச்சங்கிராந்தி கொள்ளவில்லையாயின் , அப்பொழுது 
தோன்றிய பசுவினிடத்துப் பசுத்தன்மையின் சேர்க்கை பொரு 
த்தமடையாதாகையால் , நிச்சயமாகப் பசுத்தன்மைக்குச் சங்கி 
ராந்தி கொள்ளத் தகுந்தது என்க . 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


சுக 


( அ - கை ) இதற்குச் சித்தாந்தி கூறும் - மறுமொழியைக் 
கூறுகின்றார் . 


* சா 


நீ 


(30 ) பசுத்தன்மையை சாதியாகக் கொள்ளாமல் தி 
ருசியமாக எவன் கொண்டிருக்கின்றானோ , அவனைக்குறித்து நீ 
கூறியது பொருத்தமடைகின்றதில்லை என்பதாம் . 

( உரை ) சாதிக்குச் சங்கிராந்தி என்பது எங்களுக்கு உடன் 
பாடில்லை . எதனாலெனில் , பொருளினும் வேறாக ஜாதி என்னுந் 
தன்மையை நாங்கள் கொள்ளாமையால் என்க . சாங்கியர்களு 
டைய கொள்கை போல் , பொருட்டன்மைபற்றி ஒரேவிதமான 
அவயவப்பகுப்பின் சாதிருசியமே ஜாதியாகையால் , அக்காலத்தில் 
தோன்றியபசுப் பொருளினிடத்தில் சங்கிராந்தி கூறுதல் பொ 
ருத்தமற்றது . அந்தப்பசுப்பொருளில் பிறிதொரு பசுப்பொரு 
ளின் சாதிருசியமானது உற்பத்தியாகின்றது என்றே கொள்ளு 
கின்றோம் . ஆகையால் , பொருளினும் வேறாக ஜாதியைக் 
கொள்ளாதவனைக் குறித்து நம்மால் கூறப்படும் . சங்கிராந்தித் 
திருட்டாந்தம் பொருத்தமற்றதே யாகும் . 

( 20 ) 


( அ - கை ) பொருளினும் வேறாக ஜாதியை ஒத்துக்கொள் 
பவனைக்குறித்துக் கூறுகின்றார் , 


( உக ) தனது பற்றுக்கோடளவு வியாபகமாயிருக்கும் இந்த 
ஜாதியானது , யாதொரு காரணத்தால் வேறான பற்றுக்கோட்டி 
லேயும் தோன்றுகின்றதோ, அந்தக் காரணத்தால் ஜாதியானது 
சங்கிரமிக்கின்றது என்று கொள்ளுதல் கூடாது . அன்றியும், 
எதற்குச் செல்லுதல் கொள்ளப்படவில்லையோ , அதற்குச்சங்கிர 
மணம் ( பற்றுதல் ) எவ்வாறு பொருந்தும் ? என்பதாம் . 


(உரை ) ஜாதியானது எங்கும் சென்று வியாபகமாய் இருக் 
கின்றது என்னும் பக்கத்தில் சங்கிராந்திவிடயமான ஆசங்கையே 
நிகழாதாகையால் , பொருள் மாத்திரத்தில் வியாபகமாயிருக்கின் 
றது ஜாதி என்னும் மதத்தைத் தொடர்ந்து சமாதானம் 
சாதிருசியம் - ச 

--சமானமான பொருள்களினிடத்திருக்கும் தன்மை ..- 


iken 2 


அஷ்டப்பிரகரணம் . 


கின்றார் . அக்காலத்தில் தோன்றிய பிறிதொருபசுப்பொருளான 
பற்றுக்கோட்டிலும் பசுத்தன்மை என்னும் ஜாதி விளங்குகின் 
றது . ஜாதியென்பது அதனதன் பற்றுக்கோட்டால் விளக்கஞ் 
செய்யத்தக்கதாகையாலும் , பற்றுக்கோடான வடிவம் ஜாதியை 
விளக்கஞ் செய்வது இயல்பாகையாலும் அதனைப்பிறிதொரு 
ஜாதியின் சங்கிராந்தியாக எவ்வாறு கூறமுடியும் ? ( ஜாதி தனமை 
என்பன ஒரு பொருட் சொற்கள் . அது யாதானுமொரு 
பொருளைப்பற்றி அதனளவாகவியாபித்திருக்கும் . அவ்வாறு 
இருப்பது எவ்வாறு , பிறிதொரு பொருளில் சென்று பற்றும் ) 
அன்றியும் என்பதனால் வேறுவிதமாகவும் சமாதானங் கூறுகின் 
றார் . அஃது வெளிப்படை ( ஒரு பொருளைப்பற்றி யிருக்குந் 
தன்மையானது தனித்துச்செல்லாது . தனித்துச் செல்லமாட் 
டாத அதற்குச்சென்று பற்றுதல் எவ்வாறு கூடும் . ) ( உக ) 


( அ - கை ) தனித்துச்செல்லமாட்டாத அமூர்த்தப்பொரு 
ளுக்குச்சங்கிராந்தியைக் கொண்டால் குற்றம் என்னை என்பார்க் 
குக் கூறுகின்றார் . ( மூர்த்தம் -- வடிவம் அமூர்த்தம்- வடிவமில் 
லாது .) 


( உகஇ ) அமூர்த்தப் பொருளுக்கும் சங்கிராந்தி உண் 
டென்று கொள்ளுவதில் உலகானுபவமும் பிரமாணமில்லை . வித் 
துவான்களுடைய வசனமும் பிரமாணமில்லை என்பதாம் . 

(உரை ) ஜாதியைக் கிரியையற்றதாகவும் அமூர்த்தமாகவும் 
அவர்கள் ( தார்க்கீகர் ) கொண்டிருக்கின்றமையால் , அதற்குச் 
சங்கிரமிக்கக்கூடிய யோக்கியதை எவ்வாறு நிகழும் ? அமூர்த் 
தப் பொருளுக்குச் சங்கிரமணம் ( பற்றுதல் ) உண்டென்பது உல 
- கானுபவத்திலும் இல்லை ; வித்துவான்கள் கூற்றிலும் இல்லை . 


( அ - கை ) இனி , தீபத்திற்கும் ஜாதிக்கும் சங்கிராந்தியை 
ஒத்துக்கொண்டு சமாதானங் கூறுகின்றார் . 
( 22 ) ஜாதியிலும் தீபத்திலும் 

குணத்தன்மை இல்லை 
யாகையால் , அவற்றைத் திருட்டாந்தமாகக் கூறியது பயனற்ற 
* தாகும் என்பதாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிசை . 


Thehh 


(உரை ) சங்கிராந்தி சித்திப்பதின் பொருட்டு ( தாட்டாந்திக 
மான சர்வஞ்ஞத் தன்மை முதலியவை குணங்களாகையால் ) 
குணப்பொருளாயும் சங்கிரமிக்கக் கூடியதாயும் உள்ள திருட்டாந் 
தம் சங்கிராந்தி வாதியால் காட்டத்தக்கது . ஜாதிக்கும் தீபத்திற் 
கும் சங்கிராந்தியைக் கொள்ளினும் , அவை குணங்களாகாமை 
யால் , அவற்றைத் திருட்டாந்தமாகக் கூறியது பயனற்றதாகு 
மென்பது கருத்து . 

(உஉ ) 


( அ - கை ) சங்கிராந்தி வாதியால் கூறப்படும் பிரிதொரு 
திருட்டாத்தத்தையும் மறுக்கின்றார் . 


(உக ) கேதார தீர்த்தத்தின் சங்கிராந்தியானது பொருத்த 
முடையதே ; 

அது 

திரவியமாயிருத்தலால் , சித்தனுடைய 
கத்திபோலும் . திரவியத்திற்றான் சங்கிரமிக்கக்கூடிய சத்தி 
(உண்டென்பது ) கூறப்பட்டிருக்கின்றது என்பதாம் . 

. 


டைய 


( உரை ) கேதாரமென்னும் பெயருடைய தீர்த்தத்திற்கு அந் 
தத் தீர்த்தத்தை உபயோகிக்கும் புருடனுடன் சார்ந்து உண் 
ணும் பிரிதொரு புருடனிடத்தில் திரவியமாயிருத்தல்பற்றிச் சங் 
கிரார்திப் பொருத்தமுடையதே ஆகும் . 

. இதற்குச் சித்தனு 
கத்தியைத் திருட்டாந்தமாகக் கூறுகின்றார் . சித்தனு 
டைய கத்தியோவெனில் , சித்தனவிட்டு மிகத் தூரதேசத்திலி 
ருந்தும் அவனுடைய ஆணையால் அவனது கையையே வந்து 
பற்றுகின்றது ; திரவியங்களினு டைய சத்திகள் மனத்தால் எண் 
ணத்தகாதவையாயிருக்கின்றமையால் .. அதுபற்றியே , மிக 
வியக்கத்தக்க சித்தனுடைய கத்திபென்னும் திருட்டாந்தத்தைக் 
கொண்டு திரவியத்திற்குச் சங்கிராந்தி உண்டென்பதை அனுமா 
னத்தால் சாதிக்கின்றமையால் , இவ்விடத்தில் கேதார தீர்த்த 
மென்னும் சொல்லுக்கு வயலிலுள்ள நீர் என்று பொருள்கொள் 
ளுதல் கூடாது ; அந்த வயல் நீரின் சங்கிராந்தியானது பிரத்தி 
யக்ஷத்தால் அறியப்படு தலால் என்க . இவ்வாறே பிரத்தியக்ஷத் 
தால் சித்தித்த பொருளில் அனுமானம் பிரமாணமாகின்றதில்லை 
யென்று பெரியோர்களும் கூறியிருக்கின்றனர் . 

(உஉ ) 


நசுசு 


அஷ்டப்பிரகரணம் . 


( அ -- கை ) .இவ்வாறு சங்கிராந்தி வாதிக்கு ஒருவிதமான 
திருட்டாந்தமும் கூற முடியாதுபோகவே , இனி , . சித்தாந்தத் 
தில் சித்தித்த பொருளையே திருட்டாந்தமாகக்கொண்டு அவன் 
செய்யும் பூருவபக்ஷத்தைக் கூறுகின்றார் . 

( உச ) குணமாயுள்ள சைதன்னியத்திற்கு அசித்தான 
சடப்பொருள்களிடத்து இருப்பு கொள்ளப்பட்டிருக்கின்றது , 
கொள்ளப்படவில்லையாயின் , அந்தச் சடப்பொருளைச் செய்வதில் 
பிரவிருத்தி உண்டாகாது என்பதாம் . 


(உரை ) சேதனா சத்தி ( ஞான சத்தி ) குணமாயிருந்தும் 
அதற்கும் சடப்பொருள்களிடத்து இருப்பு உங்களாலும் கொள் 
ளப்பட்டிருக்கின்றது . அவ்வாறு கொள்ளப்படவில்லையாயின் , 
அறிவுக்கு விடயமாகாத சடப்பொருளில் இது செய்யத்தக்க 
தென்னும் பயனையுடைய பிரவிருத்தியானது உண்டாகாது . 
ஆகையால் , காரியத்தைச் செய்யும் கருத்தாவினிடத்தும் காரிய 
மாகிய செயப்படு பொருள்களினிடத்தும் ஞானக்கிரியைகளுக்கு 
இருப்பு கொள்ளத் தக்கது என்பது பெறப்படும் . சைதன்னியத் 
தால் சாரப்படாத ( அறியப்படாத ) சடப்பொருளுக்குத் தொழிற் 
படுதற்குச் சத்தியின்மையால் , எல்லாப் பொருள்களுக்கும் அத 
னதன் சொரூப மாத்திரத்தில் இருப்பு இருப்பினும் , ஒன்றுடன் 
ஒன்றின் சேர்க்கையறிவு ( மண்ணுடன் கடத்தின் சேர்க்கை 
யறிவு ) இல்லையாயின் , அந்தப் பொருள்கள் சொரூப மாத்திரத் 
தில் அறியப்பட்டிருந்தும் , அவற்றிற்குக் காரியத்தன்மை ரூப 
மான விசேடம் இல்லை . உலகத்திலும் குயவனது சத்தியால் 
வியாபிக்கப்பட்ட மண் முதலிய காரணமான சடப்பொருளுக்கும் 
விசேடங் காணப்பட்டிருக்கின்றது . ஆகையால் சடப்பொரு 
ளிடத்தும் சிற்சத்தி நிச்சயமாக இருக்கின்றதென்று ( சங்கிரமிக் 
கின்றதென்று ) கொள்ளல் வேண்டும் . 

( உச ) 
( அ - கை ) இந்தத்திருட்டாந்தத்தால் சங்கிராந்தி வாதி 
கொண்ட பொருளைக் கூறுகின்றார் . 
( உந ) இந்த யுத்தியால் சித்தனிடத்திலும் 

பரமசிவனது 
குணங்களுக்குப்பற்றுதல் உண்டென்பது கொள்ளப்படுகின்றது . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h கூடு 


சித்தனிடத்தில் சித்தனாதற்கு முன்னில்லாமல் இப்பொழுது 
மிகுதியாக் காணப்படுதலால் என்பதாம் . 

(உரை ) இவ்வாறான யுத்தியால் சித்தனிடத்திலும் பரமேசு 
வரனுடைய குணங்களுக்கு இருப்பு ( சங்கிராந்தி ) கொள்ளத்தக் 
கது . சித்தனிடத்தில் முத்திக்கு முன்னர் இல்லாமல் என்பத 
னால் தானாகவே இவ்வித குணம் இருக்கின்றதாகக் காணப்பட 
வில்லை என்று கூறுகின்றனர் . முந்திய பசு நிலையில் அளவிலடங் 
கிய (சிறிதான ) அறியுந்தன்மை கருத்திருத்தன்மை முதலிய 
குணக்கூட்டம் அவனுக்கு இருந்தது . பிந்திய முத்தி நிலையில் 
அந்தக்குணக் கூட்டம் பா வசிவனுடைய குணக் கூட்டத்திற்கு 
நிகராய் அளவிலடங்காததாய் இருக்கின்றதென்பது சாத்திரங் 
களில் கேட்கப்படுகின்றது . முன்னர் அளவிலடங்கிய அந்தக் 
குணக்கூட்டமே முத்தியில் அளவிலடங்கா திருக்கின்றது என்று 
கொள்வோமெனில் , அதுபொருந்தாது ; அளவிலடங்கியது 
அளவிலடங்காததாக ஆகாது ; அன்றியும் , அந்தக்குணக் கூட் 
டத்திற்குப் பரிணமிக்குந் தன்மையும் நிகழுமாகையால் . இவ்வா 
றன்றி அறியுந்தன்மை முதலிய குணக்கூட்டம் முன்னரில்லாமல் 
முத்திக்காலத்தில் புதிதாய் உண்டாகின்றது என்று கொள்வதும் 
பொருத்தமற்றது . ஆகையால் பாரிசேடத்தால் ஈசுவரனுடைய 
அறியுந் தன்மை முதலிய அளவிலடங்காத குணக்கூட்டமே முத்தி 
யில் ஆன்மாவினிடத்துச் சங்கிரமிக்கின்றது ( பற்றுகின்றது ) 
என்று தான் கொள்ளல் வேண்டுமென்பது ( சங்கிராந்திவாதியா 
கிய ) பாசுபத சைவர்களின் கொள்கை , 


( அ - கை ) இவ்வாறு சங்கிராந்தி வாதியின் கூற்றைக்கூறி 
இனி அக்கூற்றை மறுக்கின்றார் . 


( ந.சு ) குணம் மாத்திரம் தனிமையாய்த்தனது குணிப் 
பொருளை விட்டுப்பிரிந்து வேறு பொருளில் இருக்கின்றதில்லை . 
அன்றி குணிப்பொருளுடன் கூடிய குணத்திற்குப் பிறபொரு 
ளில் இருப்பு உபசாரமாயிருக்கின்றது என்பதாம் . 

(உசை ) தனது குணிப்பொருளை விட்டுத் தனிமையாய் 
ஞானக்கிரியாரூபமான குணமானது , அறிவிற்கு விட 

டயமாயும் 


கூசுசு 


அஷ்டப்பிரகரணம் . 


சடமாயும் இருக்கும் பிற பொருளில் இருக்கின்றதென்று கொள் 
வது பொருத்தமற்றது . சடப் பொருள்களிலும் ஞானக்கிரியை 
கள் உள்ளனவாக ஒத்துக்கொண்டால் , அவற்றிற்கும் கருத்திருத் 
தன்மையும் ஞாதிருத்தன்மையும் நிகழும் . நிகழவே எல்லாப்பொ 
ருள்களும் ஈசுவரனால் அறியப்படுகின்றமையால் , எல்லாச் சடப் 
பொருள்களும் சேதனங்களாகவும் சர்வேசுவரர்களாகவும் ஆகும் . 
ஆகையால் , ஞனக்கிரியா ரூபமான குணமானது குணிப்பொரு 
ளிலேயே இருந்துகொண்டு விகாரத்துடன் ( வேற்றுமையுடன் ) 
கூடிய பிற பொருள்களில்தான் ( குணம் ) முக்கியமா இல்லா 
விடினும் அந்த அசேதனப் பொருள்களினுடைய விகாரத்திற்கு 
காரியரூபமாய் வேற்றுமைப்படுதற்கு தான் ( குணம் ) காரணமா 
யிருப்பதுபற்றி அப்பொருள்களில் இருப்பதாக உபசா மாய்க் 
கூறப்படுகிறது . முக்கியமாய்க் கூறப்படுகிறதில்லை . சத்தியுடன் 
கூடியிருக்குந் தன்மைதான் காரணத்தன்மை ஆகும் . கருத்தா , 
சத்தியுடன் கூடியிருந்தால் காரியம் நிகழ்கின்றது ; கூடவில்லை 
யாயின் காரியம் நிகழ்கிறதில்லை என்னும் உடன்பாடு எதிர்மறை 
களால் , சத்தியுடன் கூடியிருக்குந் தன்மையானது கருத்தாவினி 
டத்திருக்கின்றது . அந்தச் சத்தியைச் சடப்பொருள்களில் இருப் 
பதாகக் கொள்வதில் பயனில்லை . கருத்தாவினுடைய கிரியையும் 
செயப்படும் பொருளில் இருப்பதில்லை . அன்றி , கருத்தா 

னுடைய கிரியையின் வலிமையால் செயப்படு பொருளினிடத் 
தில் அசைதல் தோன்றுகின்றமை பற்றி அந்தச் செயப்படு பொ 
ருளாகிய சடப்பொருள் கிரியையுடன் கூடியிருக்கின்றதாக உப 
சாரமாய்க் கூறப்படுகின்றது . 

( உசு ) 
( அ - கை ) ஞானக்கிரியாரூபமான குணம் சடப்பொருள்களி 
னிடத்து இல்லை என்னும் இவ்விடயத்திற்குத் திருட்டாந்தங் 
கூறுகின்றார் . 

(உஎ ) சூடு என்னும் தீயின் குணமானது தீயினிடமிருந்து 
கொண்டு எவ்வாறு தண்ணீரில் புலப்படுகின்றதே , அவ்வாறே 
ஈசுவரனுடைய குணங்களான ஞானக்கிரியைகளும் அவனிட 
மிருந்து கொண்டு அசித்தான சடட் 

சடப் பொருள்களில் புலப்படுகின் 
றன என்பதாம் . 


வி 


நகன 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 
(உரை ) சூடு என்பது * தீயின் சிறப்புக்குண்மாகும் . அந்தக் 
குணம் தண்ணீருக்குப் பொருந்தாது . 

அதற்குங் கொண்டால் 
ஐந்து பூதங்களுக்கும் கலப்பு என்னுங் குற்றம் நிகழும் . பூமி 
முதலிய ஐந்து பூதங்களும் தரித்தல் முதலிய ஒவ்வொரு தொ 
ழில்களாலும் , இன்றியமையாத ஒவ்வொரு குணங்களாலும் 
வேறுவேறாகப் பிரிக்கப்படுகின்றன . ஆகையால் சூடு தண்ணீ 
ரின் குணமாக ஆகாது . அது தீயிலேயே இருக்கின்றது . தீயின் 
சேர்க்கையால் தண்ணீரில் தோன்றுகின்றது . அந்தத் தண்ணீ 
ரில் தீயானது நமக்குப் புலப்படா திருந்துகொண்டு தனது குண 
மான சூட்டினால் தனது தொழிலான சுடு தலை எவ்வாறு செய்கின் 
றதோ , அவ்வாறே பரமசிவனுடைய குணமும் உனக்குப் ( குணத் 
திற்குப் ) பற்றுக்கோடான பரமசிவனிடம் இருந்துகொண்டே 
அசேதனங்களான பிறசடப் பொருள்களில் அனேகம் வேற்று 
மைகளைச் செய்கின்றது . ஆகையால் சடப்பொருள்களில் பரம 
சிவனுடைய குணம் இருக்கின்றதென்பதில் பிரமாணம் இல்லை . 

( உஎ ) 


( உஅ ) ஆவேச பக்கமும் அதிட்டான பக்கமும் சங்கிராந்தி 
பக்கத்தினும் சிறந்தனவாகும் ; உற்பத்தியற்றது நாசமடையா 
தாகையால் என்பதாம் . 


(உரை ) ஆவேச பக்கமும் , " கருத்திருத்தன்மை இருப்பி 
னும் ஏவப்படுந்தன்மை இருக்கின்றதென்னுமிடத்து " க் கூறப் 
படும் அதிட்டான பக்கமும் சிறந்தனவாகும் . உற்பத்தியற்றது 
நாசமடையாது என்பதனால் அந்த இரண்டு பக்கங்களிலும் குற்ற 
மில்லை யென்று கூறுகின்றார் . உற்பத்தி யுடையது தான் 
மடையும் . ( சங்கிராந்தி பக்கத்தில் உற்பத்தி கொள்ளப்படுமாகை 
அது நாசமடையும் என்பது கருத்து .) 

( உ.அ ) 


காச 


யால் 


( அ - கை ) எதனாலெனில் , ( ஆலேச பக்கம் அதிட்டான பக் 
கம் சங்கிராந்தி பக்கம் என்னும் மூன்று பக்கங்களும் ஒன்றெனக் 
கருதி அதற்குக் காரணம் ) கூறுகின்றார் . 


தீயின் பொதுக்குணம் செம்மை முதலியன . 


சுஅ 


அஷ்டப்பிரகரணம் , 


( உக ) அவ்விடத்திலும் பரமசிவன் தான் தனது குணத் 
தால் எல்லாவற்றையும் அறிகின்றான் ; செய்கின்றான் . சித்தனான 
வன் செய்கின்றானில்லை . சித்தனிடத்தில் அன்னியனாயிருக்குக் 
தன்மை அறியப்படுதலால் என்பதாம் . 


(உரை ) ஆவேச பக்கத்தில் மாத்திரமன்று சங்கிராந்தி பக் 
கத்திலும் பரமசிவன் சித்தனோடு கூடியிருந்தும் அவனே ( பரம 
சிவனே ) தனது குணங்களால் எல்லாவற்றையும் அறிகின்றான் ; 
எல்லாவற்றையும் செய்கின்றான் ; சித்தன் செய்கின்றானில்லை . 
ஒருவனுடைய தொழிலால் பிறிதொருவன் அறிகின்றவனாகவோ 
செய்கின்றவனாகவோ உலகத்தில் காணப்படவில்லை யாகையால் 
என்க . 

( உக ) 


( ங O ) அந்தப் பாமசிவனுடைய குணத்தின் சேர்க்கையால் 
சித்தனும் சர்வஞ்ஞனாகவும் சர்வ கருத்தாவாகவும் ஆகின்றான் 
(இது பூர்வ பக்ஷி கூற்று ) எனில் , அவ்வாறாயின் , சைதன்னியமற்ற 
சடப்பொருளுக்கும் சர்வஞ்ஞத் தன்மை நிகழக்கூடும் என்பதாம் . 


(உரை ) அந்தப் பரமசிவனுடைய குணத்தின் சேர்க்கை 
யால் ( சித்தனும் ) எல்லாவற்றையும் அறியவும் செய்யவும் சமர்த் 
தனாகின்றான் எனில் , அது பொருந்தாது . சடப்பொருள்களான 
மாயை முதலியவற்றிற்கும் பரமசிவனால் அறியப்படுத் தன்மை 
இருத்தலால் அவனது குணத்தின் சேர்க்கை இருப்பது பற்றி 
அவற்றிற்கும் சர்வஞ்ஞத்தன்மை நிகழவேண்டும் . 


( ஙக ) சம்சார நிலையில் ஞானக்கிரியைகள் ஆன்மாக்களுக்கு 
இல்லாமையால் என்று சங்கிராந்தி வாதத்திற்கு அனுகுணமாய் 
கூறப்பட்ட யாதொரு ஏது 

உண்டோ அது 

பொருந்தாது . 
ஞானக்கிரியைகள் அந்தச் சம்சார நிலையிலும் துணையின் தகுதிக் 
கேற்பத் தகுதியடைந்தனவாய் வெளிப்படையாய்க் காணப்பட் 
டி.ருத்தலால் என்பதாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை 


Thando 


ஆன்ம 


( உரை ) . சம்சாரநிலையில் ஆன்மாவுக்குச் சர்வஞ்ஞத்தன்மை 
முதலிய சாமர்த்தியம் இல்லையாகையால் என்று முன்னர்க் கூறப் 
பட்ட யாதொரு ஏது உண்டோ , அது பொருத்தமற்றது . அந்த 

ன்மாக்களுக்குச் சம்சார நிலையிலும் ஞானக்கிரியைகளைத் 
தோற்றுவிக்கும் காரிய கரணங்கள் ( சரீர இந்திரியங்கள் ) இருத் 
தலால் ஞானக்கிரியைகளும் காணப்படுகின்றன . ஆன்மாவைத் 
தோற்றுவிக்கத்தக்க சரீரம் எவ்விடத்தில் இருக்கின்றதோ , அவ் 
விடத்திலேயே ஆன்மா அறியப்படுவதுபற்றி , ஆன்மாவிற்கு 
வியாபகத்தன்மை அறியப்படுமாறுபோல , ஆன்மகுணங்களுக் 
கும் . உள் பொருளாயிருக்கும் தன்மையும் வியாபகத்தன்மையும் 
சித்தித்தன வென்பது கருத்து . முன்னரே சித்தித்த கடமுத 
லியவற்றைத் தோற்றுவிக்கும் சூரியப் பிரகாசமும் , முன்னரே 
சித்தித்த ஞானேந்திரியங்களின் சத்தியைத் தோற்றுவிக்கும் 
சித்தனுடைய அஞ்சனமும் ( மையும் ), முன்னரே சித்தித்த கன் 
மேந்திரியங்களின் சத்தியைத் தோற்றுவிக்கும் சிற்பத்தின் அறி 
வும் ( தோற்றமும் ,) சித்தத்தைவசப்படுத்தும் யோகாப்பியாசமும் 
ஆகிய இவற்றின் பெருமையால் பெருமையை அடைந்த அற்புத் 
தன்மை கருத்திருத் தன்மைகளைக் கண்டிருக்கின்றோம் . அவ் 
வாறே ஆன்மாவிற்குச் சர்வஞ்ஞத் தன்மையும் சர்வ கருத்திருத் 
தன்மையும் முன்னரே உள்ளனவாகும் . 

( கூக ) 


( அ- கை ) இதனால் கிடைத்த பொருள் என்னை என்பார்க் 
குக் கூறுகின்றார் . 


( ங 2 ) முத்தியில் எல்லாப் பொருள்களையும் அறியும் ஈசுவர 
சம்பந்தமான சத்தியே துணையாயிருக்கின்றமையால் முத்தான் 
மாவுக்கு நிகழ்கின்ற ஈசுவர சமத்தன்மை யாரால் தடைசெய்யப் 
பதிம் என்பதாம் . 


(உரை ) முத்திக்காலத்தில் ஈசுவரரூபமான மிகச்சிறந்த துணை 
யின் சேர்க்கையால் ஆன்மாவிற்கும் ஈசுவரத்தன்மை சித்திப்பது 
பற்றி ஈசுவரனுக்கு நிகரான குணங்களின் விளக்கத்தையுடைய 
அந்த ஆன்மாவிற்கு ஈசவா சமத்தன்மை உண்டாகின்றது . அது 


எ O 


அஷ்டப்பிரகரணம் . 


எவரால் தடை செய்யப்படும் . மறைத்தலைச் செய்யும் பொருளின் 
சேர்க்கையாலும் , அப்பொருளின் சேர்க்கை இன்மையாலும் , 
ஆன்மாவினுடைய குணங்களுக்கு விளக்கமும் விளக்கமின்மை 
யும் திகழ்வனவாகும் . அன்றி , சொரூப வேற்றுமை பால் நிகழ் 
வன அல்ல ; பரிணாமம் என்னும் குற்றம் நிகழுமாகையால் , ( கூஉ ) 

( அ - கை ) இவ்வாறு தன்னுடைய பக்கத்தில் (சித்தாந்தி 
பக்கத்தில் ) சங்கிராந்தி வாதியால் கூறப் பட்ட குற்றத்தைக் 
களைந்து சங்கிராந்தி வாதி பக்கத்தில் நிகழும் பிறிதொரு . குற்றத் 
தைக் கூறுகின்றார் . 

( ஙங ) ஒரு பொருளினுடைய குணம் பிறிதொரு பொரு 
ளைப் பற்றுவதாயின் , முன் பற்றுக்கோடான பொருளைவிட்டுத் 
தனித்துப் பற்றுகிறதாக உலகில் காணப்படவில்லை . அவ்வாறு 
பற்றுவதாயின் , முன்பற்றுக்கோடாய் இருந்த பொருள் குண 
மற்றதாகும் என்பதாம் . 


அது போல் 


(உரை) சூரியன் முதலியோருக்குச் சங்கிராந்தியானது 
முன்பற்றுக்கோட்டைவிட்டுத்தான் மற்றொரு பற்றுக்கோட்டில் 
காணப்பட்டு இருக்கின்றது . 

போல் இவ்விடத்திலும் பரம 
சிவனுடைய குணங்களுக்குச் சங்கிராந்தியைக்கொண்டால் அந்தக் 
குணங்களும் தமக்கு முன்பற்றுக்கோடாக இருந்த பரமசிவனை 
விட்டுப் பிறிதொருபற்றுக்கோட்டை அடையவேண்டும் . அடை 
யவே , முன்பற்றுக்கோடாக இருந்த பரமசிவன் சர்வஞ்ஞத் 
தன்மை முதலிய குணமற்றவனாக ஆவன் . 

( கூகூ. ) 


( அ - கை ) தீபப்பிரகாசமானது தனக்குப் பற்றுக்கோடான 
தீபத்திலிருந்து கொண்டே அந்தத் தீபத்திலும் பிறபொருளிலும் 
சங்கிரமிக்கின்றவா றுபோல , பரமசிவ குணங்களான சர்வஞ்ஞத் 
தன்மை முதலியவையும் சங்கிரமிக்கின்றன என்பார்க்குக் கூறு 


கின்றார் . 


* 


சூரியன் ஒரு ராசியைவிட்டுத் தான் மற்றொரு இராசியைப் பற்று 
கன்றமையால் சூரிய சங்கிராந்தி காணப்படுகின்றது . முதலிய என்ற 
அல் ஏனைய கிரகங்களைக் கொள்க . 


பரமோக்ஷ நிராசகாரிகை , 


கூஎக 


( ஙச ) ஒரு பற்றுக்கோட்டைவிட்டுப் பிறிதொரு பற்றுக் 
கோட்டை அடைவதே பரவுதல் ( பற்றுதல் ) என்று கொள்ளப் 
பட்டிருக்கின்றது . பரமசிவ குணத்திற்குப் பரிணாமம் -- இன்மை 
யால் அதற்குப் பரவுதலைக் கொள்ளின் அனேக குற்றங்கள் நிக 
ழும் என்பதாம் . 


(உரை ) தீபம் ஏற்றியபின்னர் தீபப்பிரகாசமானது தனக் 
குத் ( பிரகாசத்துக்குத் ) தடையான இருளை நாசம் செய்து ஒவ் 
வெர்ரு இடங்களிலும் பரவுகின்றது என்பது , சலப்பிரவாகம் 
போல் + பரிணமிக்குந் தன்மை இருப்பது பற்றி அந்தப் பிரகாசத் 
திற்குப் பொருத்தமாயிருக்கின்றது . பரமேசுவர 

குணத்தை 
யும் அவ்வாறு கொண்டால் பரிணாமமுடைய மண் முதலிய 
சடமாக உலகத்தில் காணப்பட்டிருத்தல் பற்றி அந்தக் குணத் 
திற்கும் பின்னர்க் கூறப்படுமாறு சடத்தன்மை முதலிய குற்றக் 
கூட்டம் நிகழுமென்க . 

( ஙச ) 
( கூரு ) எவ்விதமாகவேனும் சங்கிராந்தியைக் கொள்ளினும் 
அந்தச் சங்கிராந்தியின் நிர்ணயமானது திரவியப் பொருள்களி 
னிடத்து இருக்கின்ற தாகத்தான் எல்லா அளவைகளாலும் சித்த 
மாயிருக்கின்றது . குணப்பொருள்களில் (சங்கிராந்தியானது ) 
மாறுதலை அடைந்திருக்கின்றது என்பதாம் . 

(உரை ) இவ்வாறு விலக்கப்பட்ட யுத்திகளை உடையவனாக 
இருந்தும் சங்கிராந்தியைக் கொள்ளும் வாதி சங்கிராந்தியிலுண் 
டான ஆசை நீங்காதவனாக இருப்பின் , அப்பொழுதும் குணங்க 
ளான ஐசுவரியம் முதலியவற்றால் நிகழுமென்று கூறப்படும் சங் 
கிராந்தியானது விரோதமுடையதே ஆகும் . இவ்விடத்தில் திர 
வியப் பொருள்களுக்குத்தான் சங்கிராந்தி பொருத்தமாயிருக் 
கின்றது . உலகத்திலும் திரவியப் பொருள்களுக்குத்தான் சங்கி 

பரிணாமம் என்பது ஒரு நிலையைவிட்டுப் பிறிதொரு நிலையை 
--யடைதல் , சங்கிராந்தி என்பது ஒன்றைப் பற்றுதல் . பிரகாசத்தினிடத் 
தும் நீரினிடத்தும் ஒரு நிலையை விட்டுப் பிறிதொரு நிலையை அடைத் 

பரிணாமம் காணப்படுதலால் அவற்றிற்குப் பற்றுதெலென்னும் 
சங்கிராந்தி பொருந்தும் என்பது காண்க . 


லாகிய 


எஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


ராந்தி பிரசித்தமாயிருக்கின்றது . குணங்களுக்குச் சங்கிராந்தி 
இல்லை . ஆகையால் ஈசுவர குணங்களுக்குத் திரவியத்தன்மை , 
நிகழும் என்க . 

( கூரு ) 


( ந.சு ) சர்வஞ்ஞத்தன்மை முதலியவற்றைச் சாதிப்பொரு 
ளாய்க் கொள்கின்றோம் . அவ்வாறு கொள்ளின் இந்தக் குற்றம் 
நிகழாதெனில் , அது பொருந்தாது . அந்தச் சாதியானது 

தியானது ஞான 
முதலிய குணங்களேயன்றி வேறன்று . திரவியமென்று கொள் 
ளின் ஞான முதலியவற்றிற்குப் பரமசிவன் பற்றுக்கோடென்று 
கூறியது மிகைப்படக்கூறலென்னும் குற்றத்திற்கு இடனாகும் என் 
பதாம் . 


ஞான 


(உரை ) சர்வஞ்ஞத்தன்மை முதலிய குணங்கள் முத்தன் 
* ஈவரன் முதலிய அனேக குணிப்பொருள்களில் இருத்தலால் 
அவற்றைக் குணசாதியாகக் கொள்கின்றோம் . அந்தச் சாதிக்கு 
முத்தியடைந்த புருடனிடத்திலும் மல்லிகையின் குண்சாதிக்குச் 
சங்கிராந்தி நிகழ்வது போல் நிகழ்கின்றது . நிகழவே , சங்கிராந்தி 
பைக் கொள்வதில் யாதொரு குற்றமும் இல்லை என்ற சங்கிராந்தி 
வாதியினுடைய கொள்கையை அந்தச் சாதியானது 
முதலிய குணங்களேயன்றி வேறன்று என்பதனால் மறுக்கின்றார் . 
குணங்களுக்குச் சங்கிராந்தியானது உலகத்தில் காணப்படவில்லை . 
ஆகையால் இவ்வாறு கூறுதல் பொருந்தாதென்பது கருத்து . 
புதிய மல்லிகை முதலியவற்றின் குணங்கள் * பிறபொருளில் 
புதிதாய்த் தோன்றுகின்றனவேயன்றிச் சங்கிரமிக்கவில்லை .. 
ஆபினும் , இந்தச் சங்கிராந்தி வா தியான வன் சர்வஞ்ஞத்தன்மை 
முதலிய குணங்களுக்குப் பற்றுக்கோடான பரமசிவனென்னும் 
காவியத்தின் ஒரு பாகத்திற்குச் சங்கிராந்தி என்று கொள்வான் 
எனில் , அதுவும் பொருந்தாதென்று , திரவியமென்று கொள் 
ளின் ” என்பதனாற் கூறுகின்றார் . இவ்வாறு ஞானமுதலிய 
கனங்களுக்குத் திரவியத்தன்மையைக் கொள்ளின் அவற்றிற்குப் 


* பிறபொருளில் மல்லிகை முதலியவற்றின் தூளிகளின் சம்பந்தத் 
தான் மண முதலிய குணங்கள் புதிதாய்த் தோன்றுகின்றன என்பது 
ருத்து 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


டிஎம் 


பல 


பற்றுக்கோடாகப் பாமசிவனைக் கூறுவது மிகை என்னும் குற்ற 
முடைமையால் பிரமாணமற்றதாகின்றது . 

. எவ்வாறெனில் , 
ஈசுவரனுக்குப் வேறுவகைப்பட்ட அநேக திரவியப் 
பொருள்களின் கூட்டமாயிருக்குந் தன்மையையும் , அவற்றிற்கு 
ஒவ்வொரு முத்தனிடத்துச் சங்கிராந்தியையும் , அந்த முத்த 
னுக்கு ஞானமுதலிய குணங்களுக்குப் பற்றுக்கோடாயிருக்குக் 
தன்மையையும் , இவ்வாறு அநேகங் கற்பிக்கவேண்டுமாதலின் 
( பிரமாணமற்றதாகுமென்க .) 

( சு ) 
( அ - கை ) சித்தாந்தியின் மோக்ஷத்தில் சங்கிராந்திவாதி 
கூறும் குற்றத்தைக் கூறுகின்றார் . 

ங எ ) இவ்வாறு குணங்களின் விளக்கமே மோக்ஷ மென்று 
கொள்ளில் , அந்த மோக்ஷமானது புருடனைக் கருத்தாவாக 
உடையதாயிருக்கின்றது . பரமசிவனால் செய்யப்பட்டதாக 
இல்லை . ( இவ்வாறு சங்கிராந்திவாதி கூறுவன்) எனில் , சங்கி 
ராந்தியைக் கொண்டால் மோக்ஷம் சம்புவான பரமசிவனைச் சார்ந் 
ததாக ஆகின்றது . புருடனைச் சார்ந்ததாக ஆகவில்லை . 
சித்தாந்தி கூற்று ) என்பதாம் . 


(உரை ) புருடனுடைய குணங்களே முத்திக் காலத்தில் 
விளக்கமடைகின்றன என்று கொள்ளில் , “ ஆன்மா அறியத் 
தகுந்தவன் ” என்றவிடத்து ஆன்மாவுக்குக் கருத்திருத் தன்மை 
இருப்பதுபோல் உங்களாலும் மோக்ஷம் புருடனைக் கருத்தாவாக 
உடையது எனக் கொள்ளப்பட்டதாகின்றது ; ஈசுவரன் கருத்தா 
வென கொள்ளப்பட்டதாகவில்லை . எதனாலெனில் , புருடனிடத்து 
ஈசுவரசக்திக்குச் சம்பந்தம் இன்மையால் என்க . சம்பந்தம் 
இருப்பின் சங்கிராந்தியைக் கொண்டதாயிற்று .. இவ்வாறு கூறும் 
சங்கிராந்தி வாதியைக் குறித்துச் “ சங்கிராந்தியைக் கொண்டா " 
லென்பதனால் சித்தாந்தி கூறுவதாவது , உன் பக்கத்திலும் ஒரு 
வனும் முத்தனாகின்றானில்லை , எவ்வாறெனில் , முன்னரே உள்ள 
பரமசிவ குணங்கள் புருடனிடத்துச் சங்கிரமிக்கின் 
மோகத்திற்குப் புருடனுடன் சம்பந்தமில்லை ஆகையால் என்க . 

( x . எ ) 


கஎச 


அஷ்டப்பிரகரணம் , 


( அ - கை ) என்பக்கத்தில் மோக்ஷத்திற்குப் பொருடத்தன் 
மையும் சாம்பவத்தன்மையும் பொருத்தமடைகின்றனவென்று 
சித்தாந்தி கூற்றைக் கூறுகின்றார் . 


உடையது . 


( ங அ ) பௌருடமென்பது புருடனைப் பற்றுக்கோடாக 

சாம்பவமென்பது சம்புவான பரமசிவனால் செய்யப் 
பட்டது . இந்த இரண்டும் விளக்கம்கூறும் பக்கத்தில் பொருந்து 
கின்றன . சங்கிராந்தியில் எவ்வாறு பொருந்தும் ? என்பதாம் . 


(உரை ) புருடன் என்னும் செயப்படுபொருளில் சமவாய 
சம்பந்தத்தால் இருத்தலாலும் , பரமேசுவரனைக் கருத்தாவாகக் 
கொண்டிருத்தலாலும் , எழுவாய் செய்யப்படுபொருள் என்னும் 
இரண்டு + காரகங்களின் சேர்க்கையால் , மோக்ஷமானது பௌ 
ருடமென்றும் சாம்பவமென்றும் வேறு வேறாகக் கூறப்படுகின் 
றது . அன்னத்தினுடைய 

பாகம் தேவதத்தனுடைய பாகம் 
என்பவை போலும் . ( அன்னத்தினுடைய பாகம் என்பதில் அன் 
னம் செயப்படுபொருள் . தேவதத்தனுடைய பாகம் என்பதில் 
தேவதத்தன் கருத்தா .) சங்கிராந்தியைக் கொள்ளவில்லையாயின் 
(புருடனுக்குக் ) கருத்திருத்தன்மை பொருந்தவில்லை என்பது 
பொருத்தமற்றது . 

( ங அ ) 
( அ - கை ) சிந்தாந்தி பக்கமே சிரமமின்றிச் பதித்தற்கு 
உரியதென்று கூறுகின்றார் . 


( ஙகூ ) விளக்கக்கூடிய துணைகளுடன் விளக்கமானது 
சித்தமாயிருக்கின்றது . அந்த விளக்கத்தையே மோக்ஷத்திலும் 
கொள்ளுகின்றோம் . அந்தவிடயத்தில் புதிதாக எங்களால் திருட் 
டாந்தம் ஒன்று கற்பிக்கப்படவில்லை என்பதாம் . 
( உரை ) ஆன்ம குணங்களுக்கு விளக்கமானது 

விளக்கக் 
கூடிய துணைகளுடன் சித்தமாயிருக்கின்றதென்பது முன்னர்க் 
கூறப்பட்டிருக்கின்றது . அதனையே மோக்ஷத்திலும் கொள்ள 
லாம் . இது தான் திருட்டாந்தத்தை ஒட்டியிருக்கின்றது . நுமது 

| காரகம் - வினையை நிகழ்த்துவது . 


h எரு 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 
( சங்கிராந்தி ) பக்கத்திற் போல் திருட்டாந்தம் தேடிக்கொள்ள 
வேண்டியதாக இல்லை. 

( ஙக ) 


அ . 


கை ) சங்கிராந்தி வாதி கூற்றைக் கூறுகின்றார் . 


( 50 ) ஆன்ம குணபானது முத்திக்கு முன்னரே அசுத்தமா 
கக் காணப்பட்டிருக்கின்றமையால் , அக்குணத்தின் விளக்கம் 
முத்தியென்பது என்னால் கொள்ளப்படுகிறதில்லை . 
மதத்திலும் அசுத்தனான ஆன்மா முத்தியில் சிறந்தவனாக எவ் 
வாறு கொள்ளப்பட்டிருக்கின்றான் என்பதாம் . 


நுமது 


(உரை ) தீபம் முதலியவற்றால் கடம் முதலியன விளக்க 
மடைவதுபோல் , உள் பொருளானது அப்பொருளின் * பிரத்திய 
பிஞையால் விளங்குகின்றது . இவ்விடத்திலோ முத்திநிலைக்கு 
முன் புருடர்களுடைய குணமானது அசுத்தமாயும் சிற்சில 
பொருள்களை விடயமாகக் கொண்டதாயும் சித்தித்திருக்கின்றது . 
முத்திநிலையில் அதற்கு மாறாக மிகப் பரிசுத்தமாயும் , பரமேசுவர 
னுக்குச் சமமாயும் விளங்குவதாகக் கேட்கப்படுகின்றது . ஆகை 
யால் சம்சார நிலையிலுள்ள குணத்துக்கும் முத்திநிலையிலுள்ள 
குணத்துக்கும் வேற்றுமை யிருப்பதால் , முத்திநிலையிலுள்ள 
இந்தக் குணத்துக்கு முன்னரே அநுபவிக்கப்படுதல் இன்மையால் 
முத்தியில் விளக்கத்தை நாம் கொள்ளவில்லை யென்பது பூர்வ 
(சங்கிராந்திவாதி ) பக்கம் . நுமது மதத்திலும் என்றற்றொடக்கத் 
தால் சித்தாந்தி கூறுகின்றார் . அதாவது , நுமது ( சங்கிராந்தி ) 
மதத்திலும் புருடன் அசுத்தனே . எதனாலெனின் , பரமசிவனது 
குணங்களின் சங்கிராந்திக்கு உரியவனாயிருக்கின்றமையாலென்க . 

( ச O ) 


( அ - கை ) இந்த விடயத்தில் சங்கிராந்திவாதியின் அபிப் 
பிராயத்தைக் கூறி மறுக்கின்றார் . 


பிரத்தியபிஞையாவது , முன்னரே அநுபவிக்கப்பட்ட பொருள் 
களில் , பின்னர் காட்சியால் நிகழும் அறிவு . அந்தத் தேவதத்தன் 
இவன் என்பது போல்வன . 


h எசு 


அஷ்டப்பிரகரணம் . 


ன ரூப 


( சக ) அந்த ஆன்மாவானவன் தீக்ஷையால் சுத்தனாபிருக் 
கின்றானென்று (சங்கிராந்திவாதி ) கூறின் , ஆன்மாவினுடைய 
குணங்கள் சுத்தங்களாக ஏன் கொள்ளப்படவில்லை. தீக்ஷைக்குப் 
பின்னரும் ஆன்மாவானவன் அசுத்தமான குணங்களையே உடைய 
வனாபிருக்கின்றான் . ஆகையால் எல்லாவகையாலும் அவன் எவ் 
வாறு சுத்தனாயிருக்கின்றான் என்பதாம் , 

(உரை ) இந்த ஆன்மாவானவன் அசுத்தனாயிருந்தும் சுத் 
தஞ் செய்கின்ற தீக்ஷை முதலிய ஈசுவரனுடைய தொழிலால் 
சுத்தஞ் செய்யப்படுகின்றவனாக உங்களால் கொள்ளப்படுகின் 
றான் . படவே , அவனது குணங்கள் ஏன் சுத்தங்களாய் எல்லாப் 
பொருள்களையும் விடயமாகக் கொண்டிருக்கவில்லை. சுத்தமான 
குணங்கள் ஆன்மாவினிடத்து முத்திக்கு முன்னர் இல்லையென்று 
கூறுதல் பொருந்தாது . * இருக்கின்றன . இருந்தும் அஞ்ஞானத் 
தால் மறைப்புண்டிருத்தலால் விளங்கவில்லை . அஞ்ஞா 
மான மறைப்பு இருள் நீங்குவதுபோல் நீக்கமடையும் பொழுது 
அக்குணங்கள் விளக்கமடைகின்றன . கலை முதலிய தத்துவங் 
களின் நீக்கத்தாலும் , அவற்றின் சம்பந்தத்தாலும் குணங்களுக்கு 
நிகழ்ந்த சுத்தி அசுத்தி யென்னும் இவை அக்குணங்கள் என்றுஞ் 
சுத்தங்களாயிருந்தன வென்பதை மறுக்கமாட்டா . ஆகையால் 
குணங்கள் விளக்கமடைகின்றன என்னும் பக்கத்தைத் தள்ளுதல் 
பொருத்தமற்றது . அணுவானவன் என்றற்றொடக்கத்தால் சங் 
கிராந்தி பக்கத்தில் எக்காலத்தும் சுத்தி நிகழ்கிறதில்லையென் 
கூறுகின்றார் . பசுநிலையில் ஆன்மா எவ்வித குணமுடையவனா 
யிருக்கின்றானோ, அவ்வித அசுத்தகுணமுடையவனாகவே முத்தி 
நிலையிலும் இருக்கின்றான் . முத்திநிலையில் அவனுடைய குணா 
களுக்கு ஒருவிதமான விசேடமும் உங்களால் கொள்ளப்பட 
வில்லை . ஆகையால் ஆன்மா எவ்வாறு சுத்தனாயிருக்கின்றான் . 
பெத்தமுத்தியிரண்டினும் சுத்தனாகின்றானில்லை. 

( சக ) 
( அ - கை ) ஆன்மாவுக்கும் ஆன்ம குணங்களுக்கும் சுத்தி 
யைக் கொள்ளாவிடினும் , ஈசுவர குணங்களின் சங்கிராந்திக்குப் 
* சிவனோடு அமாதியே பிரிப்பின்றி நிற்றலால் சுத்த குணங்கள் 
ஆன்மாவிற்கு முத்திக்கு முன்னரே உண்டென்பது கருத்து . 


பரமோக்ஷ நிராசகாரிகை , 


எெ 


பற்றுக்கோடான திரவியம் ( ஆன்மா ) மாத்திரத்துக்கே சுத்தி 
எங்களால் கொள்ளப்பட்டிருக்கின்றதென்னும் விடயத்தில் பரி 
காசமாக விடை கூறுகின்றார் . 


( ச .2 ) நீங்கள் திரவியப்பொருளிலேயே பிரியமுள்ளவர் 
களாக அறியப்பட்டிருக்கின்றீர்கள் . குணத்தில் பிரியமுள்ளவர் 
களாக அறியப்படவில்லை . கணப்பொழுதாவது புருடன் சிவ 
னைச் சார்ந்தவனாகக் கூறப்பட்டானில்லை . உன் சாமர்த்தியம் 
நன்றாயிருக்கின்றது என்பதாம் . 


முன்னர்ச் 


(உரை ) இவ்வாறு கூறியதன் கருத்தாவது - ஆன்மாவாகிய 
திரவியத்துக்குப் பாமசிவனது குண சங்கிராந்தியைக் கொண்டா 
லும் , அப்பொழுது அசுத்தங்களான ஆன்மாவினது குணங்கள் 
இருக்கின்றனவா ? இல்லையா ? இல்லையெனில் , அது பொருந் 
தாது . முத்தியில் ஆன்மா ஞானக்கிரியைகளற்றுப் பாடாணம் 
போலிருக்கின்றானென்னுங் கொள்கையை மறுக்கப்போகின்றே 
மாகையால் . இருக்கின்றனவென்னில் , அந்த ஞானக்கிரியைகள் 

ச சார நிலையில் இருந்தவாறுபோல் சிலவற்றை 
விடயங்களாகக் கொண்டிருக்கின்றனவா ? அல்லது எல்லாவற்றை 
யும் விடயங்களாகக் கொண்டிருக்கின்றனவா ? சிலவற்றை 
விடயங்களாகக் காண்டுள்ளன வென்னில் , அப்பொழுது 
முத்தியிலும் ஆன்மா பசுவாய் அசுத்தனாயிருக்கின்றானென்று 
கூறின தா பிற்று . ஆனால் பரமசிவ குணங்களின் சங்கிராந்தியால் 
எல்லாவற்றையும் விடயமாகக் கொண்டிருக்கின்றன வென்னின் , 
அப்பொழுது எங்கள் கொள்கையான குண சுத்தியே கூறப்பட்ட 
தாயிற்று . ஆகவே , திரவியமான ஆன்மாவுக்கு மாத்திரம் சுத்தி 
நிகழ்வதில் பிரியமும் , குணங்களுக்குச் சுத்தி நிகழ்வதில் அப்பிரிய 
மும் உங்களுக்கு எவ்வாறு பொருந்தும் ? பெரியோர்களுக்குக் 
குணங்களில் அன்பைச் செலுத்துவது தான் நீதியாகும் . இது 
பரிகாசம் . " கணப்பொழுதாவது என்றற்றொடக்கத்தால் சங்கி 
ராந்தி வாதியின் மீது பிறிதொரு குற்றத்தையுங் கூறுகின்றார் . 
( எங்களால் ) ஒருகணமாவது புருடன் பரமசிவனுடைய பரிணாம 
மாகக் கொள்ளப்படாமையால் முத்தியில் பரமசிவனுடன் ஐக்கிய 


கூஎஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


மாதலில்லையென்பதை மறந்துவிட்டீர்களா ? முத்தியில் பரமசிவ 
குணங்களே சங்கிரமிக்கின்றமையால் பரமசிவனுடன் ஐக்கியம் 
(உங்களால் ) கொள்ளப்பட்டதாயிற்றென்பது கருத்து . * ( சஉ ) 

( அ - கை ) பிரதீபதிர்வாண வாதிகளுடைய அறிபவன் 
ரூபமான ஆன்மாவாகிய அறிவுக்கும் நாசத்தைக் கொள்ளும் 
சர்வ நாச பக்கத்தை மறுக்கின்றார் . 


(சங ) இளமைப் பருவம் காளைப் பருவங்களில் அநுப 
விக்கப்பட்ட பொருள்களைக் கிழவன் நிச்சயமாய் நினைக்கின்றான் . 
ஆகையால் பிறப்பு , இறப்புக்களின் நடுவில் புருடன் நிலை 
பெற்றவனாயிருக்கின்றான் என்பதாம் . 


( உரை ) இளமை முதலிய பருவங்களின் அநுபவத்தால் 
புருடன் அவற்றை நினைக்க உரியவனாகுமிடத்து அவனிடம் 
அவற்றின் நினைவு காணப்படுதலால் ஆன்மா இரண்டு பருவங் 
களிலும் நிலைபெற்றவனாகக் கொள்ளப்படுகிறான் . உன்னுடைய 
கொள்கையின்படி , கணந்தோறும் வெவ்வேறான ஆன்மாவே 
அநுபவிக்கின்றானென்று கொள்ளின் , அப்பொழுது சைத்திர 
னால் அநுபவிக்கப்பட்ட பொருளில் மைத்திரனுக்கு நினைவு 
நிகழாதவாறுபோல் ஒரு ஆன்மாவால் நினைக்கப்பட்ட பொரு 
ளில் பிறிதொரு 

ஆன்மாவுக்கு நினைவு நிகழ்தல் கூடாது . 
உலகத்திலே ஒரு காலத்தில் , அநுபவிக்கப்பட்ட பொருளில் 
பிறிதொரு காலத்தில் நினைவு காணப்படுகின்றது . 

ஆகையால் 
ஆன்மாவுக்கு நிலைத்தலைக்கொள்ளல் வேண்டும் . 

காள்ளல் வேண்டும் . ( இனி பூர்வ 
பக்ஷி கூற்று) ஆன்மாவை நிலைத்த பொருளெனக் கூறுகின்ற 
உம்மாலும் ( சித்தாந்திகளாலும் ) அநுபவம் நினைவு என்னும் 

எது எதனில் நின்று பரிணமிக்குமோ அது அதனில் ஐக்கியத்தை 
யடையும் . கடம் மண்ணில் நின்று பரிணமித்து மண்ணில் 
ஐச்கியத்தையடைவது போலும் . சித்தாந்தத்தில் ஆன்மாவைச் 
சிவனுடைய பரிணாமமாகக் கொள்கிறதில்லை . ஆகையால் முத்தி 
யில் ஐக்கியத்தையும் கொள்கிறதில்லை . சங்கிராந்தி மதத்திலோ 
ஐக்கியங்கொள்ளப்பட்டதாயிற்று . இது பொருத்தமற்றதென்ப 
தாம் , 


* 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h எகூ 


இவற்றிற்கு வேற்றுமை கொள்ளப்பட்டிருக்கின்றது . உமக்கும் 
னைவே அநுபவமாகாது . ஆயின் சித்தத்தின் தொழில்களனைத் 
தும் ஒன்றாதல் வேண்டும் . ( நினைவும் அநுபவமும் சித்தத்தின் 
தொழிலா தலால் இவ்விரண்டனையும் ஒன்றென்று கூறின் , 

ச்சை முதலிய சித்தவிருத்தி யனைத்தையும் ஒன்றென்று கூறல் 
வேண்டும் ). ஆகையால் நினைவும் அநுபவமும் வேறென்றே 
கொள்ளல் வேண்டும் . அவ்விரண்டும் வேறு வேறாயிருந்தும் 
முன்னரே நிகழ்த்த அநுபவ விருத்தியால் உண்டான சித்தத்தின் 
வாசனையால் இப்பொழுது கிழவனுக்கு முன் அநுபவத்தை 
விடயமாகக் கொண்டாவது , 

அல்லது அதுபவிக்கப்பட்ட 
பெபாருளை விடயமாகக் கொண்டாவது நினைவு திகழ்கின்றது . 
வாசனையைச் சித்தத்திற்குக் கொள்ளாது ஆன்மாவிற்குக்கொள் 
ளக்கூடாது . கொள்ளின் ஆன்மாவிற்குப் பரிணாமம் என்னும் 
குற்றம் நிகழும் . சைத்திரனுடைய சித்த விருத்திக்கும் மைத்திர 
னுடைய சித்த விருத்திக்கும் ஒன்றுக்கொன்று வாசனையை 
உண்டுபண்ணும் காரணத்தன்மை கிடையாது . ஒருவனுடைய 
சித்த விருத்தியில் நிகழ்ந்த அநுபவத்திற்குத்தான் வாசனையை 
உண்டுபண்ணும் தன்மை இருத்தலால் , அவ்வாசனையி னாற்றான் 
நினைவு தோன்று மென்பது நம்மால் (சித்தாந்திகளால் ) கொள் 
ளப்பட்டிருக்கின்றது . அவ்வாறாகவும் நினைவிற்கும் அநுபவத் 
திற்கும் எவ்வாறு அபேதம் கூறமுடியும் . 

சித்த விருத்தியினும் வேறாயுள்ள ஆன்மாவிற்குத்தான் - 
அபேதம் சாதிக்கப்படுகின்றதெனில் : அது , பொருந்தாது . சித்த 
விருத்தியினும் வேறாக ஆன்மா ஒன்று அறியப்படவில்லை. ஒரே 
அறிவே சந்தோஷம் துக்கம் முதலிய அநேக ரூபமாகக் காணப் 
படுகின்றதாகையால் என்க . சித்த விருத்தியான அறிவினும் 
வேறாக ஆன்மா அனுமானத்தினால் சித்திக்கின்றான் . அந்த 
ஆன்மாவிற்கு அபேதம் கூறப்படுகின்ற தெனில் , அதுவும் 
பொருத்தமற்றது . அவ்வாறு அறியப்படாத அந்தப் பொரு 
ளோடு ஒரு பொருளுக்கும் உடன் நிகழ்ச்சியின்மையா லென்க .- 

- முன்னுள்ள ஆன்மாவே பின்னும் இருத்தல்பற்றி அபேதம் . 


h « o 


அஷ்டப்பிரகரணம் . 


( அஃதாவது அந்த அனுமானத்திற்குத் திருட்டாந்தம் இல்லை 
என்றபடியாம் ) ஆனால் சித்த ரூபமான அறிவினும் வேறாக 
ஆன்மாவைக் கொள்ளவில்லையாயின் , நினைவு என்னும் தொழில் 
நிகழாதாகையால் , நினைவுத் தொழில் நிகழ வேண்டுவது பற்றி 
அருத்தாபத்திப் பிரமாணத்தால் ஆன்மா கொள்ளப் படுகின்றான் 
எனில் , அதுவும் பொருத்தமற்றது . எதனாலெனில் , நினைவு என் 
னும்தொழில் நம்மால் மேலே கூறியவாறு ( வாசனைபற்றி ) 
நிகழ்கின்றதாகையால் என்க . அன்றியும் அந்த ஆன்மாவை 
அனுமானம் செய்பவன் எவன் என்று கூறல் வேண்டும் . சித்த 
கூறமுடியாது . 

சித்தத்தைச் சடப்பொருளாகக் 
காண்டிருத்தலால் என்க . சித்தம் சடமாயினும் சேதனத்தின் 
சேர்க்கையால் சேதனமாயிருக்கின்றது எனில் , அது பொருக் 
தாது . சடப்பொருளுக்கு அறிவுப் பொருளின் சேர்க்கையால் 
அறிவு தோன்றுதலேயன்றிச் சடப் பொருளே அறிவுப் பொரு 
ளாக ஆகின்றதில்லை . ஆகுமெனில் , ( சித்தமே ) பிரகாசத்தை 
செய்கின்றமையால் அதுவே ஆன்மாவாக ஆகின்றது . வேறு 
ஆன்மாவால் பயனில்லை . 

அனுமானம் செய்யப்பட்ட ஆன்மா 
விற்கும் ஆன்மத்தன்மை பொருத்தமற்றது . 


மென்று 


பிரகாசப்பொருளை ஆன்மாவாகவும் பிரகாசம் செய்யப்படும் 
பொருளை ஆன்மாவிற்கு வேறு பொருளாகவும் கொள்ளல் 
வேண்டும் . எது தானாகவே பிரகாசிக்கின்றதோ அதுவே ஆன் 
மாவாகும் . எது அதனால் பிரகாசம் செய்விக்கப்படுகின்றதோ 
அது அதற்கு வேறான பொருளாகும் . ஆன்மப்பொருளுக்கும் 
பிற பொருளுக்கும் கலப்புக்கிடையாது . பிரகாசம் சித்திக்க 
வில்லையாயின் பிரகாசம் செய்விக்கப்படுவது சித்தியாது . 
ஆன்மா பிரகாசியாமலிருக்கும் பொழுது சித்தத்திற்குப் பிரகா 
சம் கொள்ளப்படவில்லையாகையால் என்க . இவ்வாறு ஆன்மப் 
பிரகாசம் இல்லாமை பற்றி உலகமனைத்திற்கும் குருட்டுத்தன்மை 
நிகழ்ந்துவிடும் :. 


இனி , ஆன்மா சித்திக்கவில்லையாயினும் சித்தத்திற்குப் பிர 
ள்ளப்பாடுகின்றதெனில் , தோற்றம் நாசமுடைய 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h அக - 


காச ரூபமான அந்தச்சித்த விருத்தியே ஆன்மாவாகக் கொள்ளப் 
படட்டும் . மிகவும் * அசித்தமாயும் சித்தத்தினும் வேறாயும் 
உள்ள பிறிதொரு பொருளுக்கு நித்தியத்தன்மையைச் சாதித்த . 
லால் பயன் என்னை ! ( இதுவரையும் பூர்வபக்கம் . ) 

( இனி , சித்தாந்தி கூற்று ) அனுபவம் வேறு நினைவு வேறு 
என்பது உண்மையே . ஒரு சித்தவிருத்தியின் பிரவாகத்தில் 
நிகழ்ந்த அனுபவரூபமான விருத்தியின் சாமர்த்தியத்தால் உண்டு 
பண்ணப்பட்ட சித்தத்தின் வாசனையால் நினைவு உண்டாகின் 
றது ; பிறனுடைப சித்தப்பிரவாகத்தின் வாசனையால் உண்டா 
கிறதில்லை என்பதும் உண்மையே . சித்தத்தினும் வேறாகச்சொயம் 
பிரகாசமான ஆன்மா ஒன்றில்லை என்பதும் உண்மையே . ஆயினும் 
அனுபவத்தை மறைத்து அனுபவமற்றதை நிலை நிறுத்துகின்ற 
வர்களுடைய நிர்ணயமானது பொருத்தமற்றதாகும் . அந்த 
அனுபவமே நிலை நிறுத்தப்படுவதாகும் . எதனை மறைத்தால் 
எல்லாப் பொருள்களும் மறைக்கப்படுமென்பது 

நிச்சயமோ 
அந்தப் பொருள் மறைக்கப்படாத சொரூபமுடையது . அவ்வித 
மான சொரூபத்தை ஆராய வேண்டும் . அது ஒவ்வொரு கணந் 
தோறும் முன் முன்னாயும் , முற்கணம் பிற்கணங்களினும் வேறா 
யும் , கணமாத்திர ரூபமான விளக்கமுடையதாயும் உள்ள தாகப் 
பிரகாசிக்கின்றதா ? அல்லது எக்காலத்தும் ஒன்றாகவே பிரகாசிக் 
கின்றதா ? அவற்றுள் , எக்காலத்தும் நிலைத்த பிரகாச ரூபமாயும் , 
எக்காலத்தும் அறியப்படும் பொருள் ரூபமான உபாதிகள் வெவ் 
வேறாயினும் தான் வேறாகா தத்ரயும் , பிராக பாவம் பிரத்துவம் 
சாபாவமற்ற தாயும் , ( தோற்றம் நாசமற்றதாயும் ) அனேக அளவை 
களால் அனேக விதங்களாய் நிகழ்ந்த சித்தவிருத்திகளின் தோற் 
றம் நாசங்களை அறிந்தும்தான் ஒன்றாயும் , வெவ்வேறான விருத்தி 
ஞானங்களினும் குறையாத சோதிவடிவமாயும் , சுழுத்தி முதலிய 
வற்றிலும் நாசமடையாத அறிவையுடையதாயும் , எக்காலத்தும் 
சொயம் பிரகாசமாய் உணரப்படுதலால் ஆன்மாவெனக் கூறப் 
பட்டதாயும் உள்ள பொருளானது ஒவ்வொரு புருடர்களிடத் 
தும் சொயம் 

பிரகாசமாகச் சித்தித்திருக்கின்றது . ஆகையால் 
* அசித்தம் - சித்திக்காதது . 


ஈஅஉ 


அஷ்டப்பிரகரணம் . 


எவர் 


வேறொன்றைச் சாதித்தலால் பயன் என்னை . அழிவற்றதாயும் ஒன் 
றாயுமிருக்கும் அந்த ஆன்ம அறிவையே பற்றிக்கொண்டு எல்லாப் 
புருடர்களாலும் பிற்காலங்களில் பயனைத்தரும் கன்மங்கள் செய் 
யப்படுகின்றன . ஆன்ம அறிவைக் கணிகமென்று கூறின் , எல்லா 
அறிவுகளும் கணப்பொழுதுக்குப்பின் அழிகின்றமையால் மறு 
கணத்தில் இருப்பனவாகா ஆகையால் அறிவை முன்னிட்ட ஒரு 
விதமான செயலும் இல்லையாகும் . ஆகவே , உலகத்தில் 
எதன் பொருட்டு எவ்விடத்தில் முயற்சிப்பார்கள் . நான் . இருக் 
கின்றேன் ; இது என்னுடையது என்னும் அறிவைக்கொள்ளாத 
கணான் மவாதிக்கு ஒருவிடயத்திலும் பிரவிருத்தி பொருத்தமற் 
றது . இவ்வாறு கணான்மவா தங் கொண்டால் உலகம் , இச்சை 
யற்ற தாயும் , இது தள்ளத்தக்கது இது கொள்ளத்தக்கது என் 
னும் அறிவற்றதாயும் , மயக்க அறிவு , விசாரம் , போதம் முதலிய 
அறிவற்றதாயும் , தோற்றமாத்திரமாய் இருப்பதாகும் . இச்சை 
மயக்க முதலிய எல்லா அறிவுகளும் நிலைத்த பொருளான அறிப 
வனுடைய அறிவால் உண்டாகின்றமையால் மறைக்க முடியாத 
தாயும் , எல்லாச் செயல்களுக்கும் காரணமாயும் , பிற்காலத்தில் 
நிகழ்கின்ற பயனைக் குறித்து முயற்ச்சிக்குக் காரணமாயும் இருக் 
கின்ற ஆன்ம அறிவு எக்காலத்தும் விளங்கிக் கொண்டிருக்கின் 
றது . ( இதுவரை சித்தாந்தி கூற்று .) 

( இனி பூருவபக்ஷி கூற்று ) அறிபவன் ரூபமாயும் , மாறாது 
ஒரே ரூபமாயும் இருக்கும் நிலைத்த அறிவுரூபப் பிரகாசம் எல் 
லாச் செயல்களுக்கும் காரணமாய் மறைக்க முடியாமலிருக்கின் 
றது என்பது உண்மையே ஆயினும் அந்தப்பிரகாசம் சொயம் 
பிரகாசமாகின்றதில்லை . அன்றி , அறிகின்ற கணிக அறிவுப்பிர 
வாகம் அனுபவிக்கப்படுங்கால் ( ஆன்ம அறிவுடன் ) அவற்றது 
ஒப்புமையைக்கண்டு மயங்கியவர்களால் ஆன்மப்பிரகாசத்தில் 
ஆசோபிக்கப்பட்டு விளங்குகின்றது . ஆகையால் , கணிகமான 
அறிவின் பிரவாகந்தான் ( ஆன்மப்பிரகாசமாக ) ஒன்றாயிருக்கின் 

இது மயக்க அறிவில்லை ; விடயங்களின் வேறாய் * செயப் 
படுபொருளாய் ஐக்கியம் அறியப்படுகின்றமையால் என்க . 

* செய்யப்படு பொருள் - கணித அறிவு . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


h அங் 


முன் பின் 


(இனிச்சித்தாந்தி கூற்று . ) கணிக அறிவுப் பிரகாசத்தின் 
ஐக்கியமானது ஆத்மப்பிரகாசத்தில் ஆசோபிக்கப்பட்டது 
( கற்பிக்கப்பட்டது ) எனில் , அது பொருந்தாது .. ஆரோபணம் 
செய்யும் கணி கான்மப்பொருள் கணப்பொழுதில் நசிக்கின்றமை 
யால் எக்காலத்தும் விளங்குகிறதில்லையாகும் . விளங்குமாயின் , 
அதற்கு ஆன்மத்தன்மை பொருத்தமாகும் . ஆரோபமானது 
ஆராய்ச்சி 

ரூபமாகையால் நிலை பெற்ற அறி 
வால் உண்டுபண்ணத்தக்கது , ஆனால் , கணிக அறிவு ரூப 
மான ஆன்மாவே ஒரே காலத்தில் முற்பிற்பாடான விரிவான 
விடயங்களை உடைத்தாயிருத்தலால் ஆரோபத்தைச் செய்கின்ற 
தெனில் , அது பொருந்தாது . ( கணத்தில் அழிகின்றமைபற்றி ) 
விடயச்சேர்க்கையற்றிருந்தலால் , சுற்றப்படுகின்ற தீக்கட்டை 
யின் தோற்றம் ( விகற்பமாகாதவா று ) போல் விகற்பமுடையதாக 
ஆகின்றதில்லையாகையாலென்க . விடயச் சேர்க்கை இல்லாமை 
பற்றியே ஒரே காலத்தில் எல்லாப் பொருள்களையும் அறிகின்ற 
யோகியின் அறிவானது விகற்பமற்ற அறிவிற்கு ஒத்ததென்று 
கூறப்பட்டிருக்கின்றது . அந்தக்கணிக அறிவு விடயச் சேர்க் 
கையை உடையது என்று கூறின் , அதுவும் பொருத்தமற்றது . 
எல்லா அறிவுகளும் கணிகமாகின்றமை பற்றி அவற்றிற்கு 
விடயங்களுடன் சேர்க்கையே பொருந்தாது ஆகையால் என்க . 
அது பற்றியே முறையே தோன்றுகின்றனவாயும் , அலே 
முள்ள கணிகங்களான விகற்ப அறிவுகளுக்கு ஆரோபத்தன்மை 
கூற முடியாது . கூறின் அவற்றிற்கு விகற்பத்தன்மை நீ 
விடும் . அறிபவனான ஆன்மாவிற்கும் ஆரோபம் கூற முடியாது . 
விகற்பமற்ற ஆன்மாவினிடத்து ஆரோபத்தைச் செய்தல் ரூப 
மான விகற்பம் நிகழாமையால் என்க . அதுபற்றியே நானென் 
னும் அறிவிற்கு விடயமாகவும் ஆன்மா கொள்ளப்படவில்லை . 
அன்றி , நானென்னும் அறிவு ரூபப்பிரகாச வடிவமாய்க் கொள் 
ளப்படுகின்றான் . அப்பொழுதும் நானென்னும் அறிவுப் பிரகாச 
ரூபனாய் , நிலைத்த பொருளாய் அறியப்படுகின்றான் . எக் காலத் 

முன்பின் ஆராய்ச்சி - முன்னர்க் கண்ட வெள்ளித்தோற்றம் பின் 
னர் இப்பியில் இருப்பதாக ஆராய்தல் . 


கஅச 


அஷ்டப்பிரகரணம் . 


தும் அறிபவனான ஆன்மப் பிரகாசத்திற்கு அழிவு கிடையா 
தென கூறப்பட்டிருக்கின்றது . 

எந்தப்புருடனுக்கு * பிராகபாவம் இருக்கின்றதோ அந்தப் 
புருடனுக்குத்தான் தோற்றமுண்டு. எந்தப்புருடன் தோன்று 
கின்றானோ அவன் அழிகின்றான் . நான் என்னும் அறிவிற்கோ 
எனில் , முன் இன்மை ரூபமான பிராகபாவமும் , பின் இன்மை 
ரூபமான பிரத்வம் சாபாவமும் கூறமுடியாது . 

றிவானது 
கணந்தோறும் தோன்றுவதாய்க் கொண்டு நிலைத்திருக்கின்றது 
என்று கூறுதல் பொருந்தாது . அறிவின் தர்மம் சொயம் பிரகா 
சம் இல்லை என்பது பொருந்தாதென்று பின்னர்க் கூறப்போகின் 
றோம் . ஆகையால் தூலசூக்குமப் பொருள்களுக்குப்போல் ,, 
நிலைத்தபொருள் கணிகப்பொருள்களுக்கும் ஒன்றுக்கொன்று 
விரோதமிருத்தலால் , மின்னல் முதலியவற்றில் கணிகத்தன்ன 
யும் , தோன்றியவுடன் அழியுந்தன்மையும் அளவைகளால் நிச்ச 
யிக்கப்பட்டு , நிலைத்திருக்கும் தன்மையை விலக்குகின்றவாறு 
போல , ஆன்மாவாகிய தன்னிடத்தில் ஆரோபம் உடன் நிகழா 
தாகையால் உண்மையாகவே யிருக்கும் நிலைத்தலானது தோன்றி 
யழியும் தன்மையை விலக்குகின்றதென்பது பொருத்தமாகின் 


சொயம் பிரகாசமான பொருளுக்கு முரண்பாடு நிகழ்கின்ற 
தில்லையாகையால் மயக்க அறிவாகாது என்று கூறப்போகின் 
றோம் . அளவையால் நிச்சயிக்கப்பட்டபொருளை முரண்பாடு 
இல்லாதபொழுது அறிஞர்கள் வேறாகக் கொள்ளார் . ஆனால் , 
நிலைத்தபொருளுக்கு ஒருகாரியத்தையும் செய்யமுடியாமல் 
இருத்தலே முரண்பாடாகக் கூறுகின்றோமெனில் , அது பொருந் 
தாது . ஒன்றையும் செய்யாமை என்பதை விலக்கப்போகின்ற 
மையால் முரண்பாடு ஆகா தாகையால் என்க . 


* பிராகபாவம்- தாரியம் தோன்றுதற்கு முன்னுள்ள காரியத்தின் 

இன்மை , 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


h அடு 


மையை 


ஆகையால் , சொயம்பிரகாசமாயும் . தனது சித்தத்தின் 
தோற்ற நாசங்களுக்குச் சாட்சியாயும் , நிலைத்த பொருளாயும் , 
அறிகின்ற தாயும் இருக்கும் ஆன்மசொரூபத்தில் , தன்னையறிதலா 
லுண்டான இயல்பாயுள்ள * கருத்திருத்தன்மையானது , 

மேலே 
கூறப்பட்டவாறு ஆன்மப் பிரகாச நிச்சயத்தைப் பயனாகக் 
கொண்டு , பிறனால் கூறப்பட்ட நிலைத்த பொருளான ஆன்மாவின் 
இன்மையைச் சாதிக்கின்ற ஏதுக் கூட்டங்களுக்கு எதிரியான 
ஏதுவாகக் கூறப்பட்டது . நினைவானது ஏதுவாகக் கூறப்பட 
வில்லை . நினைவோவெனில் , தனக்கு முன்னிகழ்ந்த அனுபவத்தி 
னும் வேறாகவேயிருக்கின்றது . வேறாயினும் நினைப்பவன் வேற்று 
அடையவில்லை. 

அவனே முன் அனுபவித்தவனாக 
அறியப்படுகின்றமையால் நினைப்பவனும் 

அனுபவிப்பவனும் 
வேறாகாமல் ஒன்றாயிருத்தல் பற்றி அந்த ஒற்றுமையைக் 
கொண்டே உபசார மாய் நினைவிற்கும் அனுபவத்திற்கும் ஒற் 
றுமை யிருக்கின்றதேயன்றி உண்மையில் ஒற்றுமையில்லை . இவ் 
வாறு அற்ப அறிவுடையவர்களாயும் இரங்கத்தக்கவர்களா 
உள்ள மனிதர்களின் மனத்திற்கு மிக வருத்தத்தைத் தரக்கூடிய 
அதிசூக்குமமான அனுபவ விசாரத்தை இம்மட்டில் நிறுத்து 
வோம் . 

( ச ) 
( அ - கை ) இவ்வாறு பிறப்பு இறப்புக்களின் நடுவில் 
புருடன் நிலைத்த பொருளாய் இருக்கின்றான் என்று கூறிவிட்டு , 
இனி ஐந்து பூதங்களினாற்றான் அறிவு உண்டாகின்றது என்று 
கூறுபவர்களின் கூற்றைப் , பிறப்பிற்கு முன்னரும் அறிவின் 
இருப்பைச் சாதித்து மறுக்கின்றார் . 

( சச ) ஒரு புருடனுக்கு முன்னொரு பிறவியில் அனுபவிக் 
கப்பட்ட பொருளில் , பின்னொரு பிறவியை அடைந்தபொழுது 
நினைவு நிகழ்கின்றது . உண்ணுதற்காகப் பாலைக் குறித்துக் 
குழவியானது தொடர்கின்றமைபற்றி அந்தக் குழவிக்கு முன் 
நினைவு இருக்கின்றது என்பதாம் . 
* கருத்திருத்தன்மை -- அநுபவித்தற்கும் 

நினைத்தற்கும் 
கருத்தாவாயிருக்குந்தன்மை . 


அதனை 


. 


ha1 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) சரீரத்துடன் கூடித்தான் அறிவு தோன்றுகின்ற 
தெனில் , அன்று பிறந்த பசியுடைய குழவிக்கு உண்ணுதற் 
பொருட்டுப் பாலைப் பருகுவதில் முயற்சியும், பின்னர் அதனைக் 
கக்குதலும் நிகழா . காலடித்தல் முதலியவற்றையும் கொள்ளு 
தற்கு து உபலக்கணமாய்க் கூறப்பட்டது . இவ்வாறே பெரி 
யோர்களும் “ இந்திரியச்சேட்டை , பெருமூச்சுவிடுதல் , காலடித் 
தல் முதலியனவ முன்னறிவின்றி நிகழா எனக் கூறியிருக்கின் 
றனர் . இவ்வாறு உலகத்தில் பாலர்களுக்குப் பிரவிருத்தி காணப் 
படுகின்றது . அது முந்தின பிறவியில் அறிவு அவசியம் இருக்க 
வேண்டும் என்பதைக் குறிக்கின்றது . ஆனால் , பாலர்கட்குக் 
கொட்டாவி முதலியவை சரீரத்தின் தர்மமாய் உயிரின் சாமர்த்தி 
யத்தால் நிகழுமாறுபோல் இவையும் நிகழ்கின்றன எனில் , அது 
பொருந்தாது . இவையனைத்தும் அறிவை முன்னிட்டு நிகழ் 
கின்றவையாகக் காணப்படுகின்றமையால் பாலர்கட்கும் அறி 
வின்றி இவை நிகழுமாறில்லை . கொட்டாவி முதலியவை , சிரசி 
லுள்ள உரோமமும் நகமும்போல , சரீர தர்மமாகையால் அறிவை 
விரும்புவனவல்ல . பாலை உட்கொள்ளுதலும் அதனைக் கக்குதலும் 

ச்சையா லுண்டான முயற்சி விசேடத்தால் சாதிக்கத்தகுந்தன 
வாகையால் , அவற்றைச் சரீரத்தின் தர்மமாகக் கொள்ளுதல் 

அன்று பிறந்த பாலர்களும் தாயின் தனங்களி 
லிருந்து பாலை வாயைத்திறந்துகொண்டு முயற்சியுடன் பருகு 
கின்றனர் . திருப்தி உண்டாகும் வரை கக்குகின்றார்களில்லை . 
கக்கினும் பிராணனுக்குத் தடை நேரிடாதவாறு கக்குகின்றனர் . 
இவ்வாறு வேண்டுவதைக் கொள்ளுதற்கும் வேண்டாததை 
விலக்குதற்கும் காரணமான முயற்சி விசேடம் பாலர்களிடம் 
காணப்படுகின்றமையால் , அவர்களுக்கு இது வேண்டுவது இது 
வேண்டாதது என்னும் நினைவு இருக்கின்றதென்றும் , அந்த 
நினைவுக்குக் காரணமாய் முந்தின சென்மத்தில் அனுபவம் இருந்த 
தென்றும் அனுமானம் செய்கின்றோம் . 

( சச ) 


கூடாது . 


( அ -- கை ) இவ்விடயத்தில் வேறு சில யுத்திகளையும் 
காட்டுகின்றார் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


t WT 


(சந ) மனிதருக்கு நம்பிக்கையை உண்டுபண்ணுகின்ற 
முந்தினபிறவியை அறிந்தவர்கள் உலகத்தில் காணப்படுகின்றனர் . 
ஒருவனால் அனுபவிக்கப்பட்ட பொருளில் பிறனொருவனுக்கு 
நினைவு நிகழ்கின்ற தில்லை என்பதாம் . 

(உரை ) சாதிஸ்மார்கள் ( கடந்த பிறப்பை நினைக்கின்றவர் 
கள் ) உலகத்தில் கண்ணுக்குப் புலப்படுகின்றனரே . முந்தின 
பிறவியை விடயமாகக் கொண்ட நினைவு , பிரத்தியட்சமாய்க் 
காணப்பட்டும் , அல்லது யுத்தியினால் நிச்சயிக்கப்பட்டும் இருத்த 
லால் கிடைத்த பொருள் என்னை என்பார்க்கு , ஒருவனால் அனு 
பவிக்கப்பட்ட என்றற்றொடக்கத்தால் விடைகூறுகின்றார் . அதா 
வது , அனுபவமும் நினைவும் ( ஆன்மாவாகிய ) ஒரே பற்றுக் 
கோட்டை உடையனவென முன்னரே கூறப்பட்டிருக்கின்றது . 
ஆகையால் இந்தப் பிறவிக்கு முன்னரும் அறிபவனான ஆன்மா 
இருக்கின்றானென்பது சித்தித்தது என்க . 

( சரு ) 
( அ - கை ) இவ்வாறு முற்பிறவியிலும் அறிபவன் இருக் 
கின்றான் என்று சித்தித்ததால் பயன் என்னை என்பார்க்குக் கூறு 
கின்றார் . 

( சசு ) இவ்வாறாகவே , புருடர்களுக்குப் பிறப்பு வரிசை 
யானது அனாதியாகவே இருக்கின்றதென்பது புலப்பட்டது . 
அனாதியான பொருள் நாசமடையும் என்பதற்குப் பிரமாணம் 
டையாது என்பதாம் . 

(உரை ) ஒவ்வொரு பிறவியிலும் முன்னிகழ்ந்த பிறவியின் 
வாசனையை முன்னிட்டு முயற்சி காணப்படுதலால், பிறவிச் 
சேர்க்கை ஆன்மாவிற்கு அனாதியாகவே இருக்கின்றது என்பது 
சித்தித்தது . ஐந்து பூதங்களினாற்றான் பிறவிச்சேர்க்கை நிகழ்ந்த 
தென்பது இல்லை . ( இதனால் அனாதியான பிறவிச்சேர்க்கையை 
யுடைய ஆன்மா அனாதிப் பொருள் என்பது கருத்து . ) ஆன்மா 
அனாதிப்பொருளாகச் சித்தித்திருக்கின்றமையால் , ஆன்ம சொரூ 
பத்திற்கும் நாசத்தைக் கூறுகின்ற சர்வநாசபக்கம் பொருத்த 
மற்றது என 

அனாதியான பொருளுக்கு என்பதனால் கூறு 
கின்றார் . 

அனாதியான பொருள் நாசமடையும் என்பதற்குப் 


நஅஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


பிரமாணமில்லை என்பதனால் - ( ஆன்மாவிற்கு ) நாசம் இல்லை 
என்பது குறிக்கப்படுகின்றது . ஆகையால் அனாதியான பொரு 
ளுக்கு நாசம் கிடையாது என்பது கருத்து . எது எது உற்பத்தி 
யுடையதோ அது அது அழிவை யுடையது ; கடம்போலும் 
என்னும் உட நிகழ்ச்சியால் , உற்பத்தியுடன் கூடிய பொருள் 
களுக்கு நாசம் நிச்சயம் செய்யப்பட்டிருக்கின்றது . உற்பத்தி 
யற்ற பொருள்களுக்கு நாசம் நிச்சயிக்கப்படவில்லை . உற்பத்தி 
இன்மை என்னும் தர்மமுடையது ஆன்மாவென்று கூறப்பட் 
டிருக்கின்றது . இஃது இருக்கட்டும் . 

அனாதியான பொருளும் நாசமடைகின்றது என்பதற்கு ஒரு 
பயனைக் கருதிக் காரியத்தைச் செய்யுந்தன்மையாகிய அர்த்தக் 
கிரியா காரித்துவம் என்னும் பிரமாணம் இருக்கின்றது . அஃதா 
வது : - நித்தப்பொருளுக்கு ஒருவிதமான காரியத்தைச் செய் 
யும் தன்மை என்பது இயல்பு . அவ்வாறு அதனை இயல்பாகக் 
கொள்ளவில்லையாயின் , அந்தப் பொருளுக்குப் பொருட்டன்மை 
சித்திக்காது . அவ்விதமான இயல்பு ஒன்றே ஆகும் . அனேக 

கூறின் , அனேக இயல்பினையுடைய பொருளுக்கும் 
அனேகத்தன்மை வந்துவிடும் . வெவ்வேறான உள் பொருள் 
களுக்கு (கணிகப் பொருள்களுக்குத் ) தொழிலைச் செய்யுங் 
தன்மை என்னும் ஒரே இயல்பைக் கொள்ளின் எக்காலத்தும் 
அந்த உள் பொருள்கள் நசிக்கின்றமையால் ஒசேகணத்தில் 
எல்லாக் காரியங்களையும் செய்தல் வேண்டும் . வேண்டவே , 
காரியங்களனைத்தும் ஒரே காலத்தில் , உண்டாதல் என்னும் 
குற்றம் நிகழும் . காரியத்தை உண்டு பண்ணுதல் என்னும் 
இயல்பு அப்பொழுதும் இருக்கின்றமையால் முறையே காரியங் 
களின் தோற்றமும் இல்லையாகும் . அன்றியும் , இன்ன தொழில் 
இன்னகாலத்தில் நிகழ்கின்றதென நியமமும் இல்லையாகும் , 
அதாவது இரண்டாவது கணத்திலும் முதற்கள் 

முதற்கணத்திலுள்ள 
இயல்பே இருக்குமாயின் , இரண்டாவது கணத்திலும் முதற் 
கணத்திற் போலவே காரியத்தை உண்டுபண்ணுதல் வேண்டும் . 
முதற்கணத்தில் செய்ய வேண்டுவனவற்றை இரண்டாவது கணத் 
தில் செய்தல் வேண்டும் . இரண்டாவது 

ரண்டாவது கணத்தில் செய்ய 


மென்று 


பரமோக்ஷ நிராசகாரிகை 


கூஅக 


வேண்டுவனவற்றை முதற்கணத்தில் செய்தல் வேண்டும் . இவ் 
வாறு நிலையின்மை என்னும் குற்றம் நிகழ்கின்றமையால் , ஒரேவித 
மான இயல்புடைய பொருளுக்கு ஒரே சமயத்தில் காரியங்களை 
உண்டுபண்ணுதலும் முறையே உண்டுபண்ணுதலும் பொருந் 
தாமையாலும் , வேறுவிதமாய் உண்டுபண்ணுதல் முடியாமையா 
லும் , காரியத்தைச் செய்யுந்தன்மை என்னும் இயல்பு உள் 
பொருள்களுக்குப் பொருந்தாதெனக்கொண்டு உள் பொரு 
ளுக்கு எதிரியாயும் கணமாத்திரத்தில் நாசமடைவனவாயும் உள்ள 
அபாவப்பொருள்களில் ( கணிகப் பொருள்களில் ) முடிவடைகின் 
றது . ஆகவே , உள் பொருள்கள் கணிகப்பொருள்களாய்ச் சித் 
தித்தன . 

இவ்வாறு உள்பொருள்களைக் கணிகப் பொருள்களாய்க் 
கொள்ளின் , முற்கணத்திலுள்ள உள்பொருள் முற்கணத்தில் 
காரியத்தைச் செய்துவிட்டு நசிக்கின்றது . பிற்கணத்திலுள்ள 
உள் பொருள் பிற்கணத்தில் காரியத்தைச் செய்கின்றது . இவ் 
வாறு முறையே அனுபவிக்கப்படுகின்ற காரியத்தைச் செய்தல் 
என்னும் அர்த்தக் கிரியைக்கு ஒருவிதமான குற்றமுமில்லையா 
கும் . ஆகையால் அர்த்தக்கிரியா கருத்திருத்தன்மையே ஆன்மா 
விற்கு நாசம் உண்டென்பதற்குப் பிரமாணமாகும் . ஆதலால் ஆன் 
மா நாசமுடையது என்பது சித்தித்தது . ( இது பூர்வ பக்கம் ) . 

அவ்வாறு கூறுதல் பொருந்தாது . அறிபவனான ஆன்மா 
நிலைத்தபொருளாகவே அறியப்படுகின்றமையால் என்க , அன்றி 
யும் ஆன்மாவைக் கணிகப்பொருளாய்க்கொண்டால் அது எந்தக் 
கணத்தில் தோன்றி எந்தக்கணத்தில் நசிக்கின்றது ; ஒரேகணத் 
தில் தோற்றமும் நாசமும் எவ்வாறு நிகழும் என்பது முதலிய 
கண ஆராய்ச்சி பொருத்தமடையாதாகையாலும் , ஆன்மாவை 
நிலைத்தபொருளாகக் கொள்ளல் வேண்டும் . 

ஆனால் , நிலைத்த பொருள் என்னும் மயக்க அறிவால் கண 
விசாரம் நிகழ்கின்றதென்னில் , அது பொருந்தாது ; தன்னிடத்தி 
லேயே தனக்கு மயக்கம் உண்டாகாது ஆகையால் என்க . 
( வே , ஆன்மாவை நிலைத்தபொருளாகக் கொள்ளவில்லையாயின் 


கக .. 


அஷ்டப்பிரகரணம் . 


கண விசாரம் பொருந்தாமையால் , ஒரே பொருளாய் இருக்க 
வேண்டும் என்னும் அனுமானப் பிரமாணமானது , நித்தப்பொரு 
ளுக்கு நாசம் உண்டென்பதற்குப் பிரமாணமாகக் கூறப்பட்ட 
காரியத்தை நிகழ்த்துதல் என்பதற்கு விரோதமாய் இருக்கின் 
றது . 


ஆயின் , நிலைத்த பொருளுக்குத் தொழிலைச் செய்யுந்தன் 
மை என்னும் அர்த்தக் கிரியை பொருந்துகின்றதில்லை என்ப 
தற்குச் சமாதானம் என்னை எனில் , அவ்வாறு கூறுவது பொருந் 
தாது ; எதனாலெனில் , நிலைத்த பொருளுக்குக் காரியத்தைச் செய் 
யுந்தன்மை என்னும் இயல்பு ஒன்றாயினும் அது சிறந்த துணைக 
ளின் சன்னிதானத்திற்றான் காரியத்தைத் தோற்றுவிக்கின்றது . 
துணைக்கருவிகள் இல்லாதவிடத்து அதற்குக் காரியத்தைச்செய் 
யுந்தன்மை என்னும் இயல்பு இருந்தும் காரியத்தைத் தோற்று 
விக்கின்றதில்லை . ஆகையால் முறையே காரியங்களைச் செய்கின் 
றது என்பதற்கு ஒரு குற்றமும் இல்லை யாதலால் என்க . 


ஆனால் , முளைக்குக் காரணமான இயல்பினையுடைய கடலை 
என்னும் வித்தானது , பூமி முதலிய துணைகளின் சன்னிதானத் 
தில் தனக்குச் சாமர்த்தியம் இருப்பினும் இல்லையாயினும் ( காய்ப் 
பருவமாயிருப்பினும் ) முளையைத் தோற்றுவிக்கின்றது . வித்து , 
சாமர்த்தியம் உடையதாய் இருப்பினும் , இல்லையாயிருப்பினும் 
( காய்ப் பருவமாயிருப்பினும்) துணையானது முளையைத்தோற்று 
விக்கும் சாமர்த்தியமுடையதாயிருந்தால் அந்தத் துணையின் சன் 
னிதானத்திலும் முளையைத் தோற்றுவிக்கின்றது . ( துணையின் 
சன்னிதானத்தாலும் துணையின் சன்னிதானத்துடன் கூடிய 
சாமர்த்தியத்தாலும் வித்தானது முளையைச் தோற்றுவிக்குமெ 
னக் கூறியவாறாம் . ) துணையின் சன்னிதானத்தில் காரியத்தைத் 
தோற்றுவிக்கும் தன்மை என்னும் ஒரே இயல்பினையுடையதாய் 
இருத்தலால் என்க . துணையின் சன்னிதானத்திலும் வித்திற்குச் 
சாமர்த்தியமின்மையிருக்கின்றது ; இந்த வித்து ஒரேவிதமான 
இயல்பினையுடையதாய் இருத்தலால் , வித்துக்குச் சாமர்த்திய 
மில்லையாயினும் , துணையினிடமிருந்து சாமர்த்தியத்தை அடை 


ம . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


கூக . 


கின்றது எனில் , முன்னர் சாமர்த்தியம் இல்லாமல் பின்னர் அடை 
கின்றது என்றாகி, இயல்பின் வேற்றுமையால் பொருளுக்கும் 
வேற்றுமை நிகழ்ந்து பொருள் ஒன்றென்பது சித்திக்காது . இவ் 
வாறு கூறும் பூர்வ பக்கத்துக்குச் சமாதானம் வருமாறு . 


சாமர்த்தியம் இருப்பினும் துணையின் சன்னிதானத்திற்றான் 
காரியத்தைத் தோற்றுவிக்கின்றது . துணையின்றித் தோற்றுவிப்ப 
தில்லை . அவ்வாறு செய்வதே அதற்கு இயல்பா யிருத்தலால் 
என்க. சாமர்த்தியம் இருப்பின் துணைகளை ஏன் விரும்பவேண் 
டும் எனில் , துணைகளைக்கொண்டே காரியத்தைத் தோற்று 
வித்தல் இயல்பென்று கூறப்பட்டிருத்தலால் விரும்புகின்ற 
தென்க. உள் பொருள் 

தனது காரணங்களாலாவது (துணைக 
ளாலாவது ) இயல்பினாலாவது ஒரேவிதமான இயல்புடைய 
தாகவேயிருக்கின்றது . அது தனக்குச் சாமர்த்தியம் இருப் 
பினும் துணையைக்கொண்டே காரியத்தைச் செய்கின்றது . துணை 
யின்றிக் காரியத்தைச் செய்கிறதில்லை . இதற்குத் துணையிருப்பின் 
( மண் ) காரியத்தைச் செய்கின்றது என்னும் உடன்பாட்டு உட 
நிகழ்ச்சியும் , துணை இல்லையாயின் ( மண் ) காரியத்தைச் செய்கிற 
தில்லை என்னும் எதிர்மறை உட நிகழ்ச்சியுமே பிரமாணங்களாய் 
இருக்கின்றன. உள் பொருள்களின் இயல்புகளைப்பற்றி ஏன் இவ் 
வாறு இருக்கவேண்டுமென்று கேட்கக்கூடாது . தீ ஏன் சுடுகின் 
றது தண்ணீர் ஏன் சுடவில்லை என்று இயல்பை மறுத்துக்கேள்வி 
கேட்பது பொருத்தமற்றது . 


துணையின் சன்னிதி இல்லையாயின் காரியம் உண்டாகாமை 
யால் , காரியத்தை உண்டுபண்ணுந்தன்மை ரூபமான இயல் 
பிலும் வேறான இயல்பே கொள்ளப்படுகின்றதென்று கூறுவை 
யாயின் , அப்பொழுதும் துணையின் சன்னிதானத்தில் காரியத் 
தைச் செய்யுந்தன்மை என்னும் ஒரே இயல்பினையுடையதாக 
வே இருக்கின்றது . அந்த இயல்பே துணையின் சன்னிதானத்தி 
லும் இருக்கின்றது . ஆகையால் , இயல்பில் வேற்றுமைகிடை 

து , உள் பொருளானது , மூன்று காலத்திலும் இவ்விதமான 
இயல்பில் நின்றும் நழுவுகின்றதில்லை . காரியம் உண்டாகாமை 


யாது . 


* 2 


அஷ்டப்பிரகரணம் . 


துணையின் சன்னிதி இல்லாமையால் ஆனது . துணையின் சன்னிதி 
உண்மை அஃதின்மை என்னும் இவைதான் வேற்றுமையடை 
கின்றனவேயன்றி உள்பொருளுக்கு வேற்றுமைகிடையாது . 
சன்னிதி உண்மை சன்னிதி இன்மை என்னும் இவை துணைக் 
கருவியினிடம் இருக்குமாயின் , அவ்விரண்டும் மாறுபட்ட இயல் 
பினையுடையனவாயிருத்தலின் , அவை துணைக்கருவிக்கு வேற்று 
மையைச் செய்கின்றன என்பையாயின் , அவ்வாறன்று . சன்னிதி 
உண்மை சன்னிதி இன்மை என்னும் விரோதமானது துணைக்கு 
வேற்றுமையைச் செய்கிறதில்லை . வித்தின் துணையாகிய பூமி 
யினிடத்து சன்னிதி என்பது இயல்பாயிருத்தலால் என்க . அந் 
தத்துணைக்கும் பிறிதொரு துணையின் சன்னிதியில் காரியம் 
நிகழ்கின்றது . ( பூமிக்கு நீரின் சன்னிதியில் காரியம் நிகழுமென்ற 
படியாம் .) ஆகையால் , துணைக்கு வேற்றுமையிருப்பதாகக் 
கொண்டு காரியத்தைத் தோற்றுவிப்பதில் நியமம் இன்மையிருக் 
மென்பது கூடாது . 


உள் பொருள்களின் விசித்திரத்தன்மையானது இயல்பில் 
நியமம் உடையதாகையால் பூமி முதலிய துணைக்கருவிகளுக்கும் 
வித்துமுதலிய காரணங்களின் சன்னிதானத்தில் காரியத்தைத் 
தோற்றுவித்தல் என்னும் இயல்பானது , வித்தின் இயல்புக்கு 
ஒப்பாயுள்ளது . துணையின் சன்னிதானத்தில் காரியத்தைத் 
தோற்றுவித்தல் என்னும் இயல்பு எல்லாவற்றிற்கும் இருக்கின்ற 
மையால் ஒவ்வொன்றின் சன்னிதானத்தை ஒவ்வொன்றும் 
விரும்புகின்றன . ஆகையால் , காரியங்களைத் தோற்றுவிக்கும் கார 
கங்கள் அனைத்தும் துணைக்கருவிகளென்னும் சொல்லால் கூறத் 
தகுந்தனவேயன்றி ஒவ்வொன்று தான் துணைக்கருவி என்று 
கூறமுடியாது . அத்தகைய துணைக்கருவிகளின் இயல்பில் வேற் 
றுமைகிடையாது . எல்லாவற்றிற்கும் காரியத்தைத் தோற்று 
விக்கக் கூடிய சாமர்த்தியம் இருப்பினும் காரியங்களில் பலவாந் 
தன்மை கிடையாது . ஒவ்வொரு துணையின் சன்னிதானத்தில் 
ஒரேவிதமான காரியத்தைத் தோற்றுவித்தலே இயல்பாயிருத்த 
லால் என்க . ( பூமி நீர் வித்து என்னுமிவை முளை என்னும் ஒரே 
காரியத்தைத் தோற்றுவிக்கும் என்ற்படியாம் . ) அனேகவிதங்க 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


நகம் 


ளான காரியங்களை முறையே தோற்றுவித்தலும் கூடும் . அனேக 
விதங்களான துணைகளின் சன்னிதானத்தில் அனேக காரியங் 
களைத் தோற்றுவித்தல் என்னும் இயல்பு இருத்தலால் என்க . 
( பூமியானது நீரோடு கூடித்தட்பத்தையும் , தீயொடு கூடிச்சூட் 
டையும் , இவ்வாறே பிறவற்றோடு கூடி ஏனையவற்றையும் தோற் 
றுவிக்குமென்றபடியாம் .) அது கொண்டும் இயல்பில் வேற்றுமை 
கிடையாது . எது போலுமெனில் , அறுத்தல் , சமைத்தல், உண் 
தல் முதலிய அனேக தொழில்களுக்குக் கருத்தாவான சைத் 
திரன் ஒருவனுக்கே , அந்தந்தத் தொழில்களுக்குத் துணைக்கரு 
விகளான அரிவாள் முதலியவற்றின் சன்னிதானத்தில் , அறுத்தல் 
முதலிய அந்தந்தக் காரியங்களைத் தோற்றுவித்தல் இயல்பா 
யிருக்கின்றமையால் , அந்தத்தொழில்களில் வேற்றுமையிருந்தும் 
இயல்பில் வேற்றுமை இன்றி அந்தத்தொழில்கள் முறையாய் 
நிகழ்கின்றவாறுபோலு மென்க . 


அன்றியும் ஒரே தீபமானது திரிகளை எரித்தல் எண்ணெ 
யைக் குறையச் செய்தல் பிரகாசம் செய்தல் முதலிய அனேக 
தாழில்களைச் செய்கின்ற ஒரே இயல்புடையதாக உங்களால் 
கொள்ளப்பட்டுத் தொழில் வேறுபாட்டால் இயல்பில் வேறு 
பாடு கொள்ளப்படாதவாறுபோலும் ஒரே பொருளுக்கு அனேக 
தொழில்களை உண்டுபண்ணு தல் விரோதமில்லாமையால் இவ் 
விடத்திலும் அதுபோலவே கொள்ளத்தக்கது . எக்காலத்தும் 
நிலைத்திருப்பதான உள் பொருளுக்கும் , அந்த அந்தத் துணைக் 
கருவிகளின் சன்னிதானத்தில் அனேக விதங்களான அந்தந்தக் 
காரியங்களைச் செய்தல் என்னும் இயல்பு நீங்காமையால் துணைக் 
கருவிகளின் சன்னிதானம் முறையே நிகழுவதுபற்றி முறையே 
காரியங்களைத் தோற்றுவித்தல் பொருந்துகின்றது . ஆகையால் , 
நிலைத்த பொருளில் அர்த்தக்கிரியா கருத்திருத்தன்மை இருப்பது 
பற்றிக் குற்றமில்லை . நிலையற்ற உள் பொருள்களிற்றான் அர்த்தக் 
கிரியாகருத்திருத்தன்மை இருப்பதுபற்றிக் குற்றமிருக்கின்றது . 
கணிகங்களான உள் பொருள்களுக்கு அர்த்தக்கிரியை பொருந் 
தாமை எவ்வாறென்பது நம்மால் ஆகமவிவேகம் என்னும் 

விரிவாய் விசாரிக்கப்பட்டிருக்கின்றது . அவ்விடத்தில் 


நூலில் 


கூகூச 


அஷ்டப்பிரகரணம் . 


கண்டுகொள்க . குற்றமில்லாமையால் பிரத்தியட்சத்தால் சித்தித்த 
உள் பொருள்களின் நித்தத்தன்மை ஒன்றாலும் மறுக்கப்படா 
தேயாம் . எவற்றிற்கு நாசமடையும் என்பதில் ஏதுவானது பிர 
மரணத்தால் சித்தித்திருக்கின்றதோ அவற்றிற்கு நாசமுண்டு. 
எவற்றிற்குப் பிரமாணத்தால் ஏது சித்திக்கவில்லையோ அவை 

ஆகையால் ஆன்மாவிற்கு அர்த்தக்கிரியாகருத் 
திருத்தன்மை இருப்பினும் நாசமடையும் என்பதில் ஏது இன்மை 
யால் நாசமின்மை சித்தித்தது . 


நாசமடையா . 


C 


இவ்வாறு கூறியவாற்றால் ஆன்மாவானது அந்தந்த விடயங் 
களின் சன்னிதானங்களில் அந்தந்த விடயங்களை அறிதலென் 
னும் ஒரே விதமான இயல்பினையுடையதாயிருத்தலால் கட அறி 
விற்கு முன் கடத்தை அறியும் இயல்பு இல்லாமைபற்றி ஆன்மா 
விற்கு அறியுந்தன்மையிலும் குற்றம் இருப்பதாகக் கூறப்பட்ட 
குற்றமும் நீக்கப்பட்டது . 


ஆகையால் அறிவு ரூபமான ஆன்மா நாசமற்றதாகையாலும் 
அறியப்படும் பொருள் இருத்தலாலும் , முத்தியில் ஆன்மாவுக் 
கும் அறியப்படும் பொருளுக்கும் நாசங்கிடையா . அன்றி , ஆன்மா 
சர்வஞ்ஞனாகவே இருக்கின்றானென்பது பொருத்தமாயிருக் 
கின்றது . 

மறைத்தலைச் செய்யும் இயல்பினையுடைய மலம் , 
கன்மம் , மாயை எனப் பெயர்கொண்ட அஞ்ஞானங்கள் முத்திக் 
காலத்தில் நீங்குகின்றன . ஆகையால் ஆன்மா மறைப்பின்றி 
அறிபவன் ரூபனாயிருக்கின்றான் . இவ்வாறே “ சித்தானது ( ஆன்மா 
வானது 

து ) சோதிப் பிரகாச ரூபமாயிருக்கின்றது . 
இயல்பாயும் * ஆகந்துகங்களாயுமிருக்கின்றன . இவற்றின் நாசத் 
தில் ஆன்ம சோதியானது எல்லாப் பொருள்களையும் அறிந்து 
கொண்டு அழிவற்று இருக்கின்றது என்று பெரியோர்களும் 
கூறியிருக்கின்றனர் . 

( சசு ) 


பாசங்கள் 


( அ - கை ) இவ்வாறு முத்தியில் எல்லாப் பொருள்களுக்கும் 
நாசத்தைக்கூறும் மதத்தை மறுத்துவிட்டு , இனி, முத்தியில் 


ஆகந்துகம் - இடையில் வந்து கூடியது . 


பரமோக்ஷ நிராசகாரிகை , 


கூடு 


ஆன்மாவுக்குக் கருத்திருத் தன்மையும் ஞானமும் இல்லை என் 
னும் மதத்தை மறுக்கின்றார் . 

( சஎ ) முத்தியில் ஞானக்கிரியா நாசம் , எல்லா ஆகமங்க 
ளோடும் முரண் படுதலால் . கொள்ளுதல் கூடாது . சத்துப் 
பொருளான ஈசுவரனிடத்தில் இவற்றை நித்தியமாகக் கண்டிருத் 
தலால் யுத்தியினாலும் இந்தப்பக்கம் விலக்கப்படுகின்றது என்ப 
தாம் : 

(உரை ) அறிபவனுடைய அறிவுக்கும் நினைப்பவனுடைய 
நினைவுக்கும் நாசம் கிடையா ” என்ற 

என்ற வேதாகமங்களால் முத்தி 
யில் ஞானக்கிரியைகள் இல் )ை என்னும் பக்கம் விலக்கப்பட்டது . 
எல்லா ஆகமங்களோடும் மாறுபடும் பொருளைக் கொள்ளுதல் 
பொருத்தமற்றது . இவ்வாறே , சாத்திர சம்மதமில்லாத ஒரு 
வனுடைய கொள்கையானது தன்னால் கற்பிக்கப் பெற்றதற்கு 
ஒப்பாகும் என்று பெரியோர்களும் கூறியிருக்கின்றனர் . இனி 
ஞானக்கிரியைகள் இருப்பினும் அவற்றை நிர்மலர்கள் அறிகின் 
றார்கள் இல்லை. ஆகையால் , யுத்தியால் முத்தியில் அவை 
இல்லை எனக் கொள்ளப்படுகின்ற தென்பார்க்கு “ சத்துப்பொரு 
ளான ஈசுவரனிடத்தில் என்றற் றொடக்கத்தால் விடைகூறு 
கின்றார் . எல்லாப் பிரமாணங்களாலும் சித்தித்திருக்கின்றமை 
பற்றிச் சத்துப் பொருளான பரமசிவனிடத்தில் ஞானக்கிரியை 
களை நித்யமாகக் கண்டிருத்தலால் , கூறப்பட்ட யுத்தியால் 
( அனுமானத்தால் ) இந்தப்பக்கம் மறுக்கப்படுகின்றது . இதன் 
கருத்தாவது : பொள்களைச் சுருக்கிக்கூறுகின்ற வாதியான 
நையாயிகர் ஈசுவரன் என்னும் பொருளுக்குத் திரவியத்திலேயே 
அதனுள்ளும் ஆன்மதிரவியத்திலேயே அடக்கங் கூறல் வேண்டும் ; 
வேறு பொருளில் கூற முடியாது . ஆன்மாவல்லாத ஏனைய 
பொருள்கள் ஈசுவாப் பொருளினும் மிக வேற்றுமையுடன் கூடி 
இருத்தலாலென்க . ஈசுவரப் பொருளை ஆன் மதிரவியத்தில் 
அடங்கியதாகக் கொள்ளவில்லையாயின் , அது வேறு திரவிய 
மாகவோ அல்லது வேறு பதார்த்தமாகவோ ஆகவேண்டும் . 
ஆயின் , பதார்த்தங்கள் ஆறு என்றும் , திரவியங்கள் ஒன்பது . 
என்றும் கொண்டது பொருந்தாது . 


* சுகூ 


அஷ்டப்பிரகரணம் . 


ஈசுவரப் பொருளுக்கு ஆன்ம திரவியத்தில் அடக்கங்கொள் 
வோம் . அதனால் என்னை என்பையாயின் , கூறுகின்றோம் . 
வாதத்திற்குப் பற்றுக்கோடான முத்தான்மாக்கள் சர்வஞ்ஞத் 
தன்மை , சர்வ கருத்திருத் தன்மை உடையர் ; ஆன்மத் 
தன்மையும் , தர்மா தர்மங்களின் இன்மையும் இருக்கின்றமை 
யால் ; ஈசுவான் போலும் என்னும் அனுமானத்தினாலும் ஞானக் 
கிரியா நாசபக்கமானது விலக்கப்பட்டது . தர்மாதர்மம் இன்மை 
யானது சர்வஞ்ஞத்தன்மை சர்வ கருத்திருத்தன்மையுடன் ஈசு 
வானிடத்தில் உடநிகழ்ச்சி பெற்றிருக்கின்றமையால் அந்தத் 
தர்மா தர்மம் இன்மை முத்தான்மா வினிடத்தும் இருப்பது 
பற்றி முத்தான்மாக்களும் சர்வஞ்ஞத்தன்மை , சர்வ கருத்திருத் 
தன்மை உடையவர்களாய் , ஈசுவர சமானர்களாய் ஆகின்றனர் . 
ஆகையால் , முத்தியில் ஞானக்கிரியைகளுக்கு நாசத்தைக் கொள் 
ளுதல் பொருத்தமற்றது . 

( சஎ ) 
( அ - கை ) இனி அவ்வியாகிருதம் முதலிய விகாரமுடைய 
பொருள்களினிடத்து ஒடுக்கமே முத்தி எனக்கூறுகின்ற - பாஞ்ச 
ராத்திரர் முதலியோர்களுடைய மதங்களை மறுக்கின்றார் . 


( சஅ ) முதற் காரணங்களில் ஒடுக்க மடைந்த ஆன்மாக் 
களுக்கு மீண்டும் திரும்புதலானது உண்டாகின்றது . எதனா 
லெனில் , காரணத்தின் அதிகாரத்தில் ஒடுக்கத்தை அடைந்தவர் 
கள் மீண்டும் திரும்புகின்றவர்களாய் இருக்கின்றனர் ஆகையால் 
என்பதாம் . 

(உரை ) சீவான்மாக்கள் , காரியப்பொருள்களாய் இருத்த 
லால் , காரியப் பொருளாய் இல்லாததாயும் மஹா விபூதி என் 
னும் பெயர் கொண்டதாயுமிருக்கும் பரம காரணப் பொருளில் 
கடம் முதலிய வற்றிற்கு மண்ணிற்போல ஒடுக்கமே மோக்ஷ 
மென்பது இருக்கட்டும் . ஆயினும் , அந்த ஆன்மாக்களுக்குப் 
பிரளயத்திற்குப் பின்னர் சிருட்டியின் ஆரம்பத்தில் மீண்டும் சம் 
சாரத்தைப் பற்றுதல் உண்டாகும் . இதற்குக் காரணத்தை 
எதனாலெனில் " என்றற்றொடக்கத்தாற் கூறுகின்றார் . காரணத் 
தின் அதிகாரமாவது மீண்டும் காரிய ரூபமாய் மாறத் தகுந்த 


பரமோக்ஷ நிராசகாரிகை. 


th கள 


உரிமை உடமையாகும் ; காரணமானது பரிணாமம் என்னுந் தரு 
மத்துடன் கூடியிருத்தல் பற்றிக் காரிய ரூபமாய் ஆரம்பிக்கப்படு 
கின்ற தாகையால் என்க . அந்தக்காரணத்தின் அதிகாரத்தில் 
( பரிணமிக்கக் கூடிய பாகத்தில் ) ஒடுங்கிய ஆன்மாக்கள் மீண்டும் 
சிருட்டிக் காலத்தில் திரும்புகின்றனர் . ஆகவே , அதனிடத்து 
ஆன்மாக்களுக்கு ஒடுக்கத்தைக் கூறும் வாதிகள் முத்திக்காக 
முயற்சிப்பது வீணாகும் . இஃதிருக்கட்டும் . 


ரெளய காலத்தில் காரணப் பொருளில் பெத்தான்மாக்கள் , 
முத்தான்மாக்களாகிய எல்லா ஆன்மாக்களுமே ஒடுக்க மடைந் 
திருக்கின்றனர் . ஆயினும் , ஒவ்வொரு சிருட்டி தோறும் அவித் 
தை முதலிய வற்றின் வாசனையுடன் கூடிய பெத்த ரூபத்து 
டனே பெத்தன் திரும்புகின்றான் . முத்தன் திரும்புகின்றா 
களில்லை . அவனிடத்துத் திரும்புதற்குக் காரணமான அவித்தை 
முதலியன இன்மையால் எனில் , அது பொருந்தாது . அந்த 
ஒடுக்க நிலையில் , பெத்தான் மா , முத்தான்மா என்னும் வேற்று 
மை இல்லாமையால் என்க . இவ்வாறு வேற்றுமையற்ற நிலையே 
காரணத்தன்மையாகும் . ஒடுங்கியிருக்குங் காலத்தும் , பெத்தன் 
முத்தன் என்னும் வேற்றுமை இருக்கின்றது எனில் , அந்த 
வேற்றுமையானது * பிரிவின்மை ரூபச் சேர்க்கையை முன்னிட்டு 
நிகழ்கின்ற தாகையால் , உன்னால் கொள்ளப்படும் பிரகிருதிக்கும் 
காரணமாய்ப் பிறிதொரு பிரகிருதி அனுமானத்தால் நிச்சயிக்கப் 
படுகின்றது . ஆகையால் , உன்னால் கூறப்படும் காரணப்பொருள் 
பரம காரணமாக ஆகின்றதில்லை. அந்தப்பிரகிருதியிலும் இவ்வா 
றான வினா விடைகள் நிகழவே அதனினும் வேறான பிரகிருதி 
ஒன்றைக் கொள்ளல் வேண்டும் . இவ்வாறு கொள்ளவே , வரம் 
பின்றி ஒடல் என்னும் குற்றம் நிகழுமாகையால் , வேற்றுமை 
யற்றிருத்தலே காரணத்தன்மையாகும் . 


அந்தக் காரணப் பொருளானது பிரிப்பின்றி இருத்தலால் , 
* பிரிப்பில்லாத காரணத்தை முதன்மையாகக்கொண்டு என்பது 
கருத்து . கடம் முதலிய பிரிவுகள் பிரிப்பில்லாத மண்ணை முதன் 
மையாகக் கொண்டு நிகழ்கின்றவாறு போலும் . 


கஅ 


. 


அஷ்டப்பிரகரணம் . 


முன்னரும் அவ்வாறே பரிணாமம் இல்லாமல் இருக்கின்றமை 
பற்றி , சீவான்மாக்களுக்கு ஒடுக்கம் இருப்பினும் , அந்தக் கார 
ணப் பொருள் அதிகத் தன்மையை யடைவதில்லை . ஆகவே , 
சீவான்மாக்கள் அதிலிருந்து தோன்றுவனவல்ல . ஆனால் , கார் 
ணத்திலிருந்து முன்னர்த் தோன்றி அர்த்தக்கிரியைகளைச் செய் 
கின்ற சீவான்மா காரணப் பொருளில் அறியப்படாத வடிவ 
முடைய வனாயிருக்கின்றான் எனில் , அப்பொழுது நாசமடை 
ந்தவனாகவே ஆகின்றான் . ஆகையால் உங்களால் கூறப்படும் 
முத்தியில் ( மீளப்பிறத்தலே யன்றி ) ஆன்ம நாசம் என்னும் பிறி 
தொரு குற்றமும் நிகழும் . இவ்விடயத்தையே பின்னர் “ எவர் 
களுக்கு முத்தியில் ஆன்ம நாசம் நிகழுகின்றதோ , அவர்கள் 
மூடர்களுள் மிகச்சிறந்தவர்கள் என்பதனால் கூறப் போகின்றார் . 


அவ்வாறாயின் , உம்மால் கூறப்பட்ட குற்றம் ஒன்றும் கார 
ணத்தில் ஒடுக்கம் என்னும் இதில் நிகழ்கின்றதில்லை. சாத்திரப் 
பிரமாணத்தால் எங்களால் இவ்வா றுகொள்ளப்பட்டிருக்கின்றது . 
ஆகையால் , இவ்விதமான முதற் காரணத்தில் ஒடுக்கத்தை எவ 
ரால் தடுக்கமுடியும் என்பார்க்கு “ ஒடுக்கத்தை அடைந்தவர்கள் 
மீண்டும் திரும்புகின்றனர் என்பதனால் விடை கூறுகின்னார் . நீ 
கூறுகின்ற கூற்றுக்குப் பிரமாணங் கிடையாது . மயக்கத்தால் 
இவ்வாறு கூறப்படுகின்றது . அறிவுரூபமான ஒரு முதற் கார 
ணத்திலிருந்து அறிவு அறியாமை ரூபமாய் ஒன்றுக்கொன்று 
மாறு பாடான காரியங்கள் எவ்வாறு தோன்றும் . உள்பொருள் 
இல் பொருள்களுக்கு ஒரே முதற் காரணம் பொருந்தாதவாறு 
போல் , ஒன்றுக்கொன்று மாறுபாடான பொருள்களுக்கு ஒரே 
முதற் காரணம் பொருந்துகின்றதில்லை . 


அன்றியும் , காரணத்தின் விகாரங்களான காரியங்கள் அறிவு 
அறிவின்மை என்னும் இவற்றால் தொடரப்பட்டிருக்கு மாயின் , 
அவற்றின் காரணமும் அறிவு , அறிவின்மை ரூபமாய் இருத்தல் 
வேண்டும் . தாயாருக்கு மலடித்தன்மையை நிலைக்கச் செய்ய 
முடியாதவாறுபோல் , அறிவு ரூபமாயும் , அறியாமை ரூபமாயும் 
ள காரணப் பொருளை - நிலைக்கச் செய்யப் பிரமனாலும் முடி 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


கூகை 


யாது . ஆனால் , காரணப் பொருளில் ஒருபாகம் அறிவு ரூபம் , 
மற்றொரு பாகம் அறியாமை ரூபம் என்று கூறுவோ மெனில் , 
அவ்வாறு கூறின் , காரணப்பொருளும் அவயத்துடன் கூடிய 
தாகும் ஆகையால் , அந்தக்காரணப் பொருளுக்குக் கடம் முத 
லியவற்றிற்குப்போல் காரியத் தன்மை நிகழும் . நிசழவே , அதற் 
கும் ஒரு காரணம் வேண்டப்பட்டு முன்னர்க் கூறியவாறுபோல் 
வரம்பின்றி ஒடல் என்னும் குற்றம் நிகழும் என்க . 

அன்றியும் , சீவான்மாக்கள் காரியப்பொருள்கள் ஆகை 
யால் அவற்றிற்குக் காரணமாகப் பப்பிரகிருதி சித்தித்த தென் 
னில் , அது பொருந்தாது . சீவான் மாக்கள் அறிவுடைப்பொருள் 
கள் ஆகையால் , அவர்களிடம் காரியத்தன்மையே கிடையா 
தன்க . 


எது , எதனால் தொடரப்பட்டிருக்கின்றதோ , அது , அதனு 
டைய காரியமாய் 

இருத்தல் வேண்டும் . ( கடம் , மண்ணால் 
தாடரப்பட்டு மண்ணின் காரியமாய் இருத்தல் போலும் ) 
ஆகவே , ( காரணத்தினுடைய ) அறிவின் தொடர்ச்சி ஆன்மா 
விற்கு இருப்பது பற்றி ஆன்மாவை அதன் காரியமாய்க் கொள் 
ளல் வேண்டுமென்று கூறி இருக்கின்றோம் எனில் , அதுவும் 
பொருத்தமற்றது . ஆன்மாக்களிடத்துத் தொடர்ச்சி என்பதே 
சம்பவிக்கின்றதில்லை ஆகையால் என்க , 


அறிவுக்கு விடயமான செயப்படுபொருளில் அறிபவனு 
டைய தொடர்ச்சியானது பொருந்தும் . ஆன்மாவோ அறிபவன் 
ரூபமாய் இருக்கின்றது . ஆகையால் தானே தனக்கு விடயமா 
சின்றதில்லை ; தன்னிடத்தில் தனக்குத் தொழில் நிகழாதாகை 
யால் என்க . ஆன்மாவோ அறிபவன் ரூபமாய் பிரத்தியக் வஸ் 
துவாய் (உள்ளே இருக்கும் பொருளாய் ) எக்காலத்தும் விளங்கு 
கின்றதென்று முன்னர்க் கூறப்பட்டிருக்கின்றது . இஃது இருக் 
கட்டும் . 


அறியப்படும் பொருளின் தொடர்ச்சி அறியப்படும் பொரு 
ளினிடத்துக் காணப்படும் . ( மண்ணின் தொடர்ச்சி கடத்திற் 


Too 


அஷ்டப்பிரகரணம் . 


காணப்படுமாறு போலும் ) அறியும் பொருளான ஆன்மாவின் 
தொடர்ச்சியானது , அறிபவன் ரூபமாய் ஆன்மா விளங்குங்காலத் 
துக்காணப் படல்வேண்டும் . அந்தத்தொடர்ச்சி அனேக ஆன் 
மாக்களின் விளக்கத்தை விடயமாய்க்கொண்டதாகும் . 
ஆன்மாவின் இயல்பை அறிகின்ற அறிவில் , பிறிதொரு ஆன்மா 
வை அறியும் அறிவு நிகழாது . பிற ஆன்மாக்கள் அவற்றினும் 
வேறான கடம் முதலியன போல் பிற பொருளாயிருத்தலால் 
என்க . சொயம் பிரகாசங்களான ஆன்மாக்களுசகு ஒன்றுட 
னொன்று சங்கிரமித்தலில்லை . ( சேருதலில்லை என்றபடி ) சேரு 
தல் உண்டென்று கொண்டால் ஆன்மாக்களுக்கு எக்காலத்தும் 
சர்வஞ்ஞத்தன்மை இருத்தல் வேண்டும் . ( ஒவ்வொரு ஆன் 
மாக்களும் எல்லா ஆன்மாக்களுடனும் சேருமென்றாகி , அவற் 
றை அறியும் சர்வஞ்ஞத்தன்மை இருக்கவேண்டும் என்றபடி ) 
ஒவ்வொரு ஆன்மாவும் தனித் தனியே சொயம்பிரகாசமாய் 
இருத்தலால் எந்த ஆன்மாவுக்கு எந்த ஆன்மாவினிடத்துத் 
தொடர்ச்சி நிகழும் ? ( நிகழா தென்றபடி ) 


இவ்வாறாயின் , சர்வஞ்ஞனான ஈசுவரனுக்கு எல்லா ஆன் 
மாக்களும் அறியப்படும் பொருளாக இருக்கின்றமையால் , ஈசுவர 
னுடைய தொடர்ச்சி ஆன்மாக்களிடத்து இருக்கின்றது எனில் , 
அது பொருந்தாது ; சர்வஞ்ஞனான ஈசுவர இலக்கணத்துடன் 
பிறட்சி நிகழ்கின்றமையால் என்க , ஈசுவரன் பிற ஆன்மாக்களோ 
வேற்றுமையின்றி அவற்றை அறிபவன் ரூபனாய்ப் பிரகாசிக்கின் 
றான் . ( ஆன்மாக்களோடு கலந்து நின்று அவற்றை அறிகின்றான் 
என்றபடி . ) ஆகையால் , வேறாயறியப்படாத ஆன்மாக்களிடத்து 
ஈசுவரனுடைய தொடர்ச்சி நிகழாதென்று கூறப்பட்டிருக்கின் 
றது . ஈசுவரனிடத்துச் சர்வஞ்ஞத் தன்மையிருத்தலால் விபரீத 
மான வேறொரு அறிவு ( இது இது என்று சுட்டி அறியும் அறிவு ) 
நிகழ்கின்றதில்லை. ஆகையால் , சர்வஞ்ஞனான ஈசுவரன் , பிற ஆன் 
மாக்களோடு தொடரப்படாத சொரூபமுடையவனாய் , மயக்க 
மற்ற அறிவால் அறியப்படுகின்றவாறு போல் , ஆன்மாக்களும் , 
ஒன்றோடொன்று வேற்றுமையுடையனவாய் , தொடர்ச்சிக்கு ,, 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


சமக . 


* 


விடடயமாகாமல் அந்த ஈசுவரனால் அறியப்படுகின்றன . ஆகையால் 
விதமான குற்றமும் இல்லை என்க . 

இதுபற்றியே ஆன்மா அனுமானத்திற்கு விடயமான 
மேயமாய் இருக்கின்றதென்று கூறுதலும் பொருந்தாது . 
அனுமானஞ்செய்யும் அனுமாதாவும் , அனுமானத்திற்கு விடய 
மான அனுமேயமும் வேறாகையால் , யாதாவது ஒரு ஆன்மா 
பிற ஆன்மாவை தன்னிலும் வேறு பொருளாய் , தன்னோடு வேற் 
றுமை உடையதாகத்தான் அனுமானஞ்செய்தல் வேண்டும் . 
ஆகையால் ஆன்மா ( சொரூபத்தால் வேற்றுமையில்லாமை 
பற்றி ) அனுமானத்திற்கு விடயமென்று கூறுதல் பொருத்தமற்ற 
தாகுமென்க . 

ஆன்மாவுக்குத் தொடர்ச்சி இல்லையாயின் , சத்தை ( உள் 
பொருளா யிருக்குத்தன்மை ) என்னுத்தருமத்தால் ஆன்மா 
தொடாப்படாமையால் , அது அசத்துப்பொருளாதல் வேண்டும் ; 
சத்தை என்னுந் தருமத்தால் தொடரப்படாத குதிரைக் கொம்பு 
போலும் என்று கூறுகின்றோம் எனில் , அவ்வா நன்று . ஆன் 
மாக்களிடத்திலிருக்கும் சத்துத்தன்மை , சத்தை என்னுந் தரு 
மத்தின் தொடர்ச்சியால் நிகழ்ந்ததில்லை . அன்றி , சொரூப 
மாகவே சத்தா இருக்கின்றமையால் , சத்துத்தன்மை இருக்கின் 
றது ; சத்தைபோலும் , பரமகாரணப்பொருள் போலும் என்க . 
பர மகாரணப் பொருளுக்கும் சத்தை என்னுந் தருமத்தின் தொ 
டர்ச்சியால் சத்துத்தன்மை உங்களால் கொள்ளத்தக்கதில்லை ; 
காரியத் தன்மை நிகழும் ஆகையால் என்க . அன்றி , சொரூபமே 
சத்தை என்று கொள்ளல் வேண்டும் . கொள்ளவே , குதிரைக் 
கொம்புக்குச் சமானமென்று கூறுவது பொருத்தமற்றது . 

ஆனால் , சத்தை என்னுந்தருமத்திற்கு ஆன்மாக்களிடத்துத் 
தொடர்ச்சி கொள்ளவில்லையாயின் , ஆன்மா சத்து என்னும் ஒரு 
சொல்லால் எல்லா ஆன்மாக்களின் விளக்கமும் , அந்த ஆன்மாக் 
களனைத்தும் ஆன்மாவென்னும் ஒரு சொல்லை அடைதலும் எவ் 

: 
வாறு பொருந்துமெனில் , யுத்தியில் சமர்த்தனான உனக்கு சத் 

* அனுமேயம்-- அனுமானத்தால் அறியப்படும் பொருள் . 


ச் 


உ 


அஷ்டப்பிரகரணம் . 


தின் தொடர்ச்சியை ஆன்மாவுக்குக் கொள்வதில் அகங்காரம் 
என்னை ? அனேக பொருள்களில் ஒருவிதமான சொல்லின் 
பிரவிருத்திக்கு ஒரு பொருளின் தொடர்ச்சியானது காரணமில்லை ; 
மாமுதலிய சொற்களுக்கு அனேக ரூபமான பொருள்களிலும் 
பிரவிருத்தி காணப்பட்டிருக்கின்றமையால் என்க . ( மாமென்னும் 
ஒரு சொல் , மா , பலா , புளி முதலிய பல பொருள்களில் பிர 
விருத்திக்கும் என்றபடி . ) பாசகன் (பாகஞ் செய்கின்றவன் ) 
என்னுஞ் சொல்லுக்கு யோகபலத்தால் ( காரணத்தால் ) பிர 
விருத்தி காணப்பட்டிருக்கின்றது . ( பாகஞ் செய்யுங் காரணம் 
பற்றி பாகஞ் செய்கின்றவன் எனப்படுகின்றான் என்றபடி . ) அது 
போலவே ஆன்மா சத்தாயிருக்கும் காரணம்பற்றி சத்துப் பொரு 
ளென்பது சம்பவிக்கின்றமையால் குற்றமில்லை என்க . 

வேறு வழியாயும் சமாதானங் கூறுகின்றோம் . ஒன்றன் 
றொடர்ச்சியால் ஒரு சொல்லுக்குப் பல பொருள்களில் பிர 
விருத்தி இல்லையாயினும் , ஒப்புமையைக் காரணமாகக்கொண்டு 
ஒரு சொல்லுக்கு அனேக பொருள்களில் பிரவிருத்தி இருக்கின் 

கடம் என்னும் ஒரு சொல்லுக்கு அனேக கடப்பொருள் 
களில் பிரவிருத்தி இருப்பதுபோல் கடம் என்னுஞ் சொல்லுக்குப் 
பொருளான கடத்திலிருக்கும் அவயவப்பகுப்புப்போல் ஏனைய 
கடங்களிலும் அவயவப்பகுப்பு இருக்கின்றமையால் , அவை 
அனைத்திலும் கடம் என்னும் ஒரு சொல் பிரவிருத்திக்கின்றது . 
ஆனால் , கடம் என்னும் சொல் கடத்தன்மை என்னும் சாதியின் 
தொடர்ச்சி பற்றி எல்லாக் கடங்களிலும் பிரவிருத்திக்கின்ற 
தென்னில் , அப்பொழுது கடங்கள் கடத்தன்மையிலிருந்து 
தான்றி இருக்கவேண்டும் . 

அவை 

மண்ணிலிருந்து தான் 
தோன்றுகின்றன . ஆகையால் ஒப்புமை என்பது வேறு . தொ 
டர்ச்சி என்பது வேறு . ஒப்புமை என்பதே சாமான்னியம் 
( ஜாதி ) என்னுஞ் சொல்லால் இவ்விடத்தில் கூறப்படுகின்றது , 
அந்தச் சாதியே , இதுவும் கடம் இதுவும் கடம் என்று ஒரு 
சொல்லால் பலவற்றைக் கூறுதற்குக் காரணமாயிருக்கின்றது . 
அந்தக்கட நிச்சயமும் கடத்தின் அவயவத்தில் நிகழ்கின்றதில்லை . 
கடத்தின் அவயவடமான கழுத்திலாவது வளைவு முதலிய 


றது . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


DOR 


, 


களிலாவது கடம் என்னும் அறிவு உண்டாகிறதில்லை ஆகையால் 
என்க . அதுபோலவே , மண்ணின் காரியமான கப்பரையிலும் 
( இரப்போர் கையிலுள்ள பாத்திரத்திலும் ) ஒப்புமை இன்மை 
யால் கடம் என்னும் அறிவு நிகழ்கின்றதில்லை . ஒப்புமையுடைய 
எந்தப்பொருளில் ஒவ்வொரு அவயவந்தோறும் தனது ( காரணத் 
தின் )சொரூபத்திற்குத் தொடர்ச்சி யிருக்கின்றதோ , அந்தக் கார 
ணப் பொருளுக்கு அந்தக் காரியப்பொருளில் தொடர்ச்சி என்று 
கூறப்படுகின்றது . அந்தத் தொடர்ச்சிதான் அனேக பொருள் 
களுக்குக் காரணம் ஒன்று என்று கொள்வதற்குக் காரணமா 
யிருக்கின்றது , 

இவ்வாறே உலகத்தில் ஒன்றுடன் ஒன்று ஒப்புமையில்லாத 
கடம் , சராவம் , ( கடாரம் ) கப்பரை முதலிய காரியங்களிலும் , 
அவற்றின் அவயவங்களான கழுத்து முதலியவற்றினும் , மண் 
ணின் தொடர்ச்சி இருப்பது பற்றி அந்தக் கட முதலியவற்றிற்கு 
மண்ணின் காரியத்தன்மை உடநிகழ்ச்சியாய்ச் சித்தித்திருக்கின் 
றது . ஆகையால் தொடர்ச்சியும் ஒப்புமையும் வெவ்வேறாகும் . 
( அஃதாவது , காரணத்தின் சொரூபம் காரியம் அனைத்திலும் 
இருப்பது தொடர்ச்சி என்றும் , காரியங்கள் பலவற்றுள்ளும் ஒவ் 
வொன்றும் பலவாகுமாகையால் 

ஒரு காரியத்தில் 
இருப்பது ஒப்புமை என்றும் கூறியபடியாம் . ) 

இவ்விடத்திற் கூறியவாறு ஆன்மாவினிடத்துத் தொடர்ச்சி 
இல்லையாயினும் , ஒப்புமை பற்றியே ஆன்மாவென்னும் ஒரே 
விதமான சொல் எல்லா ஆன்மாக்களிடத்தும் பிரவிருத்தித்திருக் 

ஆகையால் , ஒருவிதமான குற்றமுமில்லை. 
பற்றியே விருத்தி காரரும் , " சிவனும் ஆன்மாக்களும் சமமான 

தியை உடையவர்கள் , அந்தச் சாதியானது சேதனங்களுக் 
குள்ள ஒப்புமையே ஆகும் " என்று கூறி இருக்கின்றனர் . 
( அஃதாவது சித்தென்னும் சாதியால் சிவனும் ஆன்மாவும் ஒப் 
புமை உடையர் என்றவாறாம் . ) 

ஆனால் , அறியப்படும் பொருளாய் இல்லாத ஆன்மாவினி 
டத்து ஒப்புமையை எவ்வாறு அறிய முடியும் எனில் , அஃது 


பலவான 


கின்றது 


சச 


அஷ்டப்பிரகரணம் . 


உண்மையே . ஆயினும் , ஆன்மாக்களிடத்து ஆன்மா என்னும் 
சொல்லுக்குப் பொருளாயிருக்குத் தன்மைக்கு 

குந்தன்மைக்கு ஆன்மாவுடன் 
வேற்றுமை இல்லாதிருப்பது போல் அதிக வேற்றுமை இல்லா 
மை பற்றி வியவகாரத்துக்காக உபசாரமாய் ஒப்புமையைக் 
கொள்கின்றோம் . உண்மையில் கொள்ளவில்லை என்க . வேதங் 
களிலும் இஃதன்று இஃதன்று என்று ஆன்மாவை அறியத்தக்க 
தாகக்கூறி இருக்கின்றது . ஆகையால் , * ஒப்புமையைக்கூறியது : 
உபசாரம் பற்றிக் குற்றமற்றதாகும் என்க . 

இவ்வாறு சேதனமாயும் முதற்காரணமாயும் பாமகாரண 
த்தை ஒத்துக்கொண்டாலும் அதனிடத்தில் ஒடுக்கமே முத்தி 
என்பதைக் குறித்து மீண்டும் திரும்புதல் நிகழ்கின்றதென்னும் 
குற்றம் கூறப்பட்டது . 

இவ்வாறே முன்னர்க்கூறப்பட்ட பிராணன் அகங்காரம் 
முதலியவற்றில் ஒடுக்கத்தைக்கூறும் தௌட்டிகர் முதலிய வாதி 
களும் மறுக்கப்பட்டனர் . மீண்டும் திரும்புதல் எனனும் குற்றம் 
நிகழ்கின்றமையால் என்க . 

( சஅ ) 





( அ - கை ) இனி , பரமான் மாவிடத்து ஒடுக்கம் முத்தி என் 
னும் மதத்தை மறுக்கின்றார் . 

( சக ) வேதாந்தத்தில் பரமான்மாவிற்கு முதற்காரணமாயி 
ருத்தல் உண்டென்பது பிரசித்தமாயிருக்கின்றது . முதற்காரணத் 
தில் ஒடுக்கமடைந்தவனுக்கு முன் போல் திரும்புதல் நிச்சயமாய் 
நிகழ்கின்றது என்பதாம் . 

( உரை ) பரமான்மா எல்லா உலகத்திற்கும் முதற்காரண 
மாய் இருக்கின்றான் என்பது வேதாந்தங்களில் பிரசித்தமாய் 
இருக்கின்றது . அந்த முதற்காரணத்தில் ஒடுக்கத்தை அடைந்த 
வர்களுக்கும் , அந்த முதற்காரணத்தில் நின்று முன்போல் திரும் 
புதல் நிச்சயமாய் நிகழ்கின்றது . ஆனால் , வேதாந்தமதத்தில் 
முன்னர்க் கூறியவாறு பேதரூபமான எல்லா உலகங்களும் அவி 
த்தையால் , ( அஞ்ஞானத்தால் ) தோன்றுகின்றமைபற்றி அசத்தி 

ஒப்புமை - இஃதெனச் சுட்டப்படுவது . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


அடு 


யமாய் இருக்கின்றன. அதுபற்றி , உலகங்களுக்குக் காரியத் 
தன்மை. இல்லை ஆகையால் , அவற்றிற்கு முதற்காரணமாகப் பா 
மான்மாவைக் கொண்டது குற்றமாகுமென்று எவ்வாறு 
முடியும் எனில் , கூறுகின்றோம் . 


பற , 


அசத்தியத் தன்மையாவதுயாது ? சத்தியத்தின் சொரூ 
பமாவது யாது ? என ஆராயுமிடத்து , அறிவு ரூபமாய் இருக்கும் 
தன்மையே சத்தியத்திற்கு இலக்கணம் . அந்த இலக்கணமின் 
மையால் கடம் முதலியவற்றிற்கு அசத்தியத்தன்மை இருக்கின் 
றது . கடம் முதலியவை அறியப்படும் பொருள்களாய் இருக்கி 
ன்றனவன்றி அறிவு ரூபங்களாய் இல்லாமையால் என்க . இவ் 
வாறே பெரியோர்களும் “ எதற்குப் பிறபொருளால் அறியப்படு 
தலில்லையோ ” என்பதனால் கூறியிருக்கின்றனர். பெரியோர் 
. கள் , சத்துப்பொருள் அசத்துப்பொருள்களுக்கு வேற்றுமை மாத் 
திரத்தால் நிர்ணயம் செய்தல் தக்கது ; வேற்றுமை சம்பவிக்கி 
ன்றமையால் , அசத்துத்தன்மைக்குக் காரணம் சத்துத்தன்மைக்கு 
விரோதம் என்று கூறல் வேண்டும் ; வித்துவான்களுக்கு அனுபவ 
சித்தமான எல்லா உள் பொருள்களிலுமுள்ள சத்துத்தன் 
மையை விரோதமின்றி அசத்தென்று விலக்குவது தகுதியற்ற 
தாகையால் என்க . இஃதிருக்கட்டும் . 


பரம் பொருளால் அறியப்படுவன அனைத்தும் பரமாணு 
ரூபங்களென்றாவது , தூல ரூபங்களென்றாவது. நிச்சபிக்கமுடி 
யாமையால் ; அவை உண்மைப் பொருள்கள் ஆகா. 

கனவு போல் 
அஞ்ஞான ரூபங்களாக இருக்கின்றன . அஞ்ஞானத்திற்குச் சொ 
ரூபமாவது தன்னை இத்தன்மைத்தென்று நிரூபணம் செய்யமுடி 
யாமையேயாம் . தன்னை நிரூபணம் செய்யுந்தகைமையே ஞானத் 
தின் சொரூபம் . ஆகையால் அறிவுரூபமான பொருளுக்கு அறி 
வென்னும் ஒரே இயல்பு உடைமையால் சத்துத்தன்மை தானா 
கவே சித்தித்திருக்கின்றமைபற்றி அசத்துத் தன்மைக்குக் கார 
மணமான சத்தின் விரோதமில்லை . இவ்விடத்தில் ஆராயத்தக் 
கது ஒன்று . அஃதாவது புருடனுக்குப்பிரதிபையை ( புதிது 


Gode 


அஷ்டப்பிரகரணம் . 


புதிதாகத் தோன்றும் அறிவை ) உண்டுபண்ணுவது பிரமாணங்க 
ளின் விசேடமே . அந்தப் பிரமாணமானது , அவித்தை என்னும் 
அபஸ்மாரத்தால் ( காக்காய் வலியால் ) வரையப்பட்டு இருத்தல் 
பற்றி , பிரதிபையில் குறை நிகழ்ந்து உள் பொருள்களின் இயல் 
பைநிரூபணம் செய்வதில் சாமர்த்திய மின்மையுடன் கூடியிருக் 
குமாயின் , உள்பொருள்களை அசத்தென்று சொல்வதற்கு 
அப்பொருள்கள் செய்த குற்றம் என்னை ? கட்டையைக் 
கட்டை என்று அறியாமலிருப்பது கட்டையின் 

• குற்ற 
மன்று . அன்றி , புருடனுடைய குற்றமாய் இருக்கின்றது . 
உள்பொருள்களை நிச்சயிக்கமுடியவில்லையாயின் , அப்பொருள்கள் 
ளினிடத்து ஐயம் நிகழும் . இன்னபொருள் என்று நிச்சயிப்ப 
தற்குச்சாதகமான பிரமாணமும் , பாதகமான பிரமாணமும் இல்லா 
மையால் ஐயந்தான் நியாயமாய் நிகழ்வேண்டும் . அசத்தென்னும் 
நிச்சயம் நிகழாது . ஆகையால் , உள்பொருளின் இயல்பை ஆராய் 
ப்புகுந்து அசத்தின் ஆராய்ச்சி செய்யப்பட்டதாயிற்று . ஆகவே , 
இடையர் , பாலர் , பெண்கள் , விருத்தர் முதலிய அனைவருக்கும் 
ஐயந்தான் இருக்கின்றதே யன்றி அசத்தென்னும் நிச்சயம் 
இல்லை என்று சித்தாந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது . 


ஆனால் , உள்பொருள்களினிடத்து ஆராய்ச்சி செய்யத் 
தகாமை இருக்கின்றதே எனில் , ஞானகாண்டத்தில் முன்னரே 
உள்பொருள்கள் ஆராயப் பட்டிருக்கின்றமையால் அதுகொண்டு 
அவற்றிற்கு அசத்தியத்தன்மை கிடையா . ஆனால் , நிச்சயமான 
பொருளை அறிவிப்பதிலும் வேதங்களுக்குப் பிராமாண்யம் இருத் 
தலால் , பிரமம் ஒன்றே சத்தியம் ; பேதமனைத்தும் அசத்தியம் 
என்ற சுருதிகளால் சத்தென்றும் அசத்தென்றும் நிர்ணயம் 
இருப்பதாகக் கூறப்பட்டிருக்கின்றதெனில் , அது பொருந்தாது . 
பிரமாணங்களாக இருக்கின்றமைபற்றி , சுருதிவாக்கியங்கள் சத்தி 
பங்களாக இருத்தலால் பிரமம் ஒன்றே சத்தியம் என்ற அத்வை 
தம் முரண்படுகின்றது.அத்துவைதமானது பிரமாணம் பிரமேயம் 
என்னும் இவற்றின் உண்மையைக்காரணமாக உடையதாயிருத்த , 
லால் என்க . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


ச 


ஆனால் , சுருதி வாக்கியங்களையும் அசத்தியமாகவே கொள் 
கின்றோமெனில் , அப்பொழுது அந்தச் சுருதிவாக்கியங்களுக்குப் 
பிரமாணத்தன்மை இல்லையாகும் . ஆகவே , பிரமத்திற்குச் சத்தி 
யத்தன்மை சித்திப்பதிலும் பேதங்களுக்கு அசத்தியத்தன்மை , 
சித்திப்பதிலும் சுருதிவாக்கியங்களினும் வேறான பிரமாணம் 
கூறல் வேண்டும் . மலடி மகன் என்ற அறிவுபோல் பிரமாணம் 
அசத்தியமாயிருப்பதில்லை ஆகையால் , இவ்வாறு வேறுபிரமாண 
த்திலும் வினா விடைகள் நிகழும் . நிகழவே , அநவத்தை ( வரம் . 
பின்றி ஓடல் ) . என்னும் குற்றம் நிகழுகின்றமையால் சத்திய 
மான பிரமத்திற்கு அத்துவைதம் சித்திப்பதில்லை . உண்மையாக 
வேபேதங்தள் சத்தியமானமையால் அவை அத்துவைத இயல்பு . 
உடையன என்பதில் எவருக்கு எவ்விடத்திற் பிரமாணங்களிருக் 
கின்றன. பிரமாணம் , பிரமேயங்களின் நிர்ணயமானது துவைத 
த்தைக் காரணமாய்க் கொண்டிருத்தலாலென்க , 

இஃது 
உண்மையே . 


ஆயினும் , பரமார்த்தத்தில் பிரமாணம் , பிரமேயம் என்பன 
அவித்தையால் கற்பிக்கப்பட்டு அசத்தியமாய் இருக்கின்றன 
எனில் , மிககன்றாய் இருக்கின்றது . அதுவே ஆராயத்தக்கது . 
பிரமாணங்கள் அசத்தியங்களென்னும் உன்னுடைய இந்த நிச்ச 
யமும் அசத்தியமாகும் . உன்னால் அறியப்பட்டன அனைத்தும் . 
அசத்தியமே . இரண்டு சந்திரன் என்னும் அறிவுபோலுமென்க . 
இவ்வாறாகவே , பரப்பிரமமும் அசத்தியமே ஆகும் . ஆகவே , 
பொருளின்மை ரூபமான சூனியமே வேதத்திற்குப் பொருள் 
என்று புத்திமானான உன்னால் கொள்ளப்பட்டதாகின்றது . சுரு 
திவாக்கியங்கள் அவித்தியா ரூபங்களாக இருந்தும் வித்தைக்கு 
உபாயங்களாய் இருக்கின்றன எனில் , இது சாமர்த்தியமில்லாத 
வைதீகர்களை ஏமாற்றக்கூ.டியகூற்று . பிரமாணங்கள் அசத்தியங்க 
ளாயின் எல்லாம் மனோராச்சியத்திற்கு நிகராகும் . பிரமாணங்கள் 
சத்தியங்களாயின் துவைதபக்கமே பிரகாசிக்கின்றது . அபேதங் 
கொள்ளின் எல்லாம் பிரம்மரூபங்களானமையால் எவருக்கு எவர் 
என்ன செய்யமுடியும் ? பிம்பமான பரமான்மாவுக்கு அவித்தை 


| - என் 
அ 

அஷ்டப்பிரகரணம் : 
யால் மயக்கம் சம்பவிக்கின்றதில்லை . மீயக்கமான சொப்பன அறிவு 
எல்லாவற்றையும் மயக்கமாய் ஆலம்பிக்கின்றது . தன்னிடத்தில் 
மயக்கம் என்பதில்லை . ஆலம்பமாவது வெளியிலுள்ள பொருள் 
மாறுதலாய்த் தோன்றி மயக்கத்திற்கு விடயமாயிருத்தலைச்செய் 
வது : அறிவென்னும் ஒரே இயல்புடைய பொருள் , தான் எவ் 
வாறு விளங்குகின்றதோ அவ்வாறாகவே இருக்கின்றது . சுயம்பிர 
காசமான பொருளுக்கு மயக்க இயல்புகிடையாது . 

மயக்க் 
இயல்பு இருப்பின் சுயம் பிரகாசம் ஆகின்றதில்லை. ஆகையால் , 
தன்னை அறிவதில் மயக்கம் நிகழ்கின்றதில்லை என்க . 

ஆன்ம வேற்றுமையானது பிற ஆன்மாக்களை அனுமானம் 
செய்கின்றமையாலும் , சுயம் பிரகாசத்தாலும் சித்தித்ததாய் 
உண்மையாகவே இருக்கின்றது . சுருதியும் 

சுருதியும் பிரகாசிக்கின்ற 
அவனைத்தொடர்ந்தே எல்லாம் பிரகாசிக்கின்றன . அவனுடைய 
பிரகாசத்தால் எல்லாம் பிரகாசிக்கின்றன . என்று 

கூறுகின் 
றது . 

ஆனால் , பேதமானது ஒன்று பிறிதொன்றின் இன்மையின் 
நிச்சயத்தை விரும்புகின்றமையாலும் , பிரத்தியக்ஷமானது 
உள்பொருள்களைவிடயமாகக் கொண்டிருத்தலாலும் பேதம் , 
பிரத்தியக்ஷமாதல் எவ்வாறு கூடும் . பெரியோர்களும் 

பிர்த்திய 
க்ஷம் விதிக்குமேயன்றி விலக்காதென்று கூறுகின்றன ” ரென்க் 
கூறி இருக்கின்றனரெனில் , அது பொருந்தாது , பேதமானது 
ஒன்று பிறிதொன்றின் இன்மையின் நிச்சயத்தை விரும்புகின்ற 
தில்லை . அன்றி , பேதம் சித்தித்தாற்றான் ஒன்றினிடத்துப் பிறி 
தொன்றின் இன்மை அறிவு நிகழ்கின்றது . பேதமின்றி எல்லாம் 
ஒன்றாயிருக்குமாயின், எதற்கு எதனிடத்தில் இன்மை கூறமுடியும் . 
எல்லாவற்றிலும் எல்லாம் இருக்குமாயின் கடம் வேண்டுபவன் 
படத்தைக்கண்டு ஏன் சும்மா இருத்தல் வேண்டும் : சத்துத்தன்மை 
என்பது எவ்விடத்திலும் மாறாதிருப்பது பற்றி பிரமாணம் அப்பிரா 
மணமென்ற பிரிவும் சம்பவிக்கின்றதில்லை . ஆகையால் , எல்லா மதங் 
களிலும் சத்தியமாகவும் , பிரத்தியக்ஷமாகவும் சித்தித்த பேதத் 
திற்கு சொல்மாத்திரத்தால் அசத்தியத் தன்மையை 
சாதிக்க முடியும் ? 


என்னும் 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 

அக 
இனி , பேதம் சத்தியமாயிருக்கட்டும் , இருப்பினும் இந்தப் 
பிரபஞ்சம் பிரமத்தை முதற்காரணமாக உடையது 
சுருதியால் பிரமம் முதற்காரணமென்று கொள்கின்றோம் எனில் , 
இதனைக்குறித்துத்தான் இவ்விடத்தில் விருத்திகார்சால் குற்றம் 
கூறப்பட்டிருக்கின்றது . அந்தக்குற்றத்தையே முதற் காரணத் 
தில் ஒடுக்கம் அடைந்தவனுக்கு முன் போல் திரும்புதல் நிச்சய 
மாய் நிகழ்கின்றது என்பதனால் கூறுகின்றார் . 
( அ - கை ) பிரமத்திற்கு ஆனந்தம் , சொரூபம் 

, என்று 
-சுருதியில் 

கேட்கப்படுகின்றமையால் , ஆனந்தவடிவத்தோடு 
திரும்புதல் நிகழாது . தூலவடிவத்திற்குத் திரும்புதல் இருப்பி 
னும் பரமான்மாவில் ஒடுக்கமடைந்த சூக்கும வடிவங்களுக்குத் 
திரும்புதல் உண்டென்பது பொருத்தமற்றதென்பார்க்குக்கூறு 
கின்றார் . 

(50) ஹே பண்டிதர்களே ! அந்தப்பாப்பிரமத்தில் உண் 
மையில் விஞ்ஞானமாத்திரமான ஆனந்தம் என்பது இல்லை . நூல் 
முதலிய முதற்காரணம் இவ்வாறு காணப்படவில்லை ஆகையால் 
என்பதாம் . 

( உரை) ஹே வித்துவான்களே ! ( முதற்காரணமாகக்கூறும் ) 
அந்தப்பரப்பிர்மத்தினிடத்தில் விஞ்ஞானமானது 

உண்மையி 
லில்லை . ஆடை முதலியவற்றிற்கு முதற்காரணங்களான நூல் முத 
லியவற்றிற்குப் போல் முதற்கார 
காரணத்தன்மை இருத்தலால் என்க . 

( ந ) 
( அ - கை ) பிரமத்தை விஞ்ஞான மாத்திரமாகக் கூறுகின்ற 
சுருதிகளின் கருத்தென்னை என்பார்க்குக் கூறுகின்றார் . 

( நிக ) புவனத்தன்மைக்கு உட்பட்டதாயும் , அதுபற்றிப் 
புவனத்தில் இருக்கின்றதாயும் உள்ளபாப்பிரமத்திற்கு விஞ்ஞான 
ரூபமாயிருக்குத்தன்மை உபசாரமாய்க் கூறப்பட்டிருக்கின்றது . 
புவனத்தில் வசித்துக்கொண்டு போகத்தை 

அனுபவித்துக் 
கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்கு விஞ்ஞானம் முக்கியமான 
சொரூபமாய் இருக்கின்றது . என்பதாம் . 


4 


11 


சகம் 


அஷ்டப்பிரகரணம் . 


(உரை ) போகத்தை அளிப்பதின் பொருட்டுப்புவன ரூம 
மாய்ப்பரிணமித்திருக்கும் பாப்பிரமத்திற்கு விஞ்ஞானம் சம்பவிக் 
காவிடினும் , புவனத்திலிருந்து அனுபவித்துக்கொண்டு இருக்கும் . 
ஆன்மாக்களுடையவிஞ்ஞானச்சேர்க்கை இருப்பதுபற்றி உபசார 
மாய்ப்பரப்பிரமம் விஞ்ஞானரூபமென்று கூறப்பட்டதாகச்சுருதி 
களுக்குப் பொருள் கொள்ளத்தகுந்தது . எதுபோலுமெனின் , 
கட்டில்கள் கதறுகின்றன 

கதறுகின்றன என்றவிடத்து , சடரூபங்களான 
ட்டில்களில் கதறுதல் நிகழாமையால் , கட்டிலில் வீற்றிருக்கும் 
ஜனங்கள் கதறுகின்றனர் என்னும் பொருளில் உபசாரமாய்க் 
கட்டில்கள் கதறுகின்றன என்று 

போலுமென்க. 
புவனத்தில் வசிக்கின்ற போகிகளான ஆன்மாக்களுக்கு விஞ்ஞா 
னம் முக்கியமாய் இருக்கின்றது . பிரமத்திற்கு விஞ்ஞானம் . 
முக்கியமாய் இல்லை . 

( ருக ) 


கூறுவது 


( அ - கை ) ஆனால் , அவ்விதமான புவனங்களை அடைதலே 
எங்களுக்கு மோக்ஷமாகும் என்பார்க்குக் கூறுகின்றார் . 


( ரு உ ) புவனத்திற்கு நாசம் காணப்பட்டிருத்தலால் , 
தப்புவனம் நாசமடையுமிடத்து அதனை அனுபவிக்கின்றவர்களுக் 
கும் நாசம் நிகழுமாகையால் அவ்விதமான மோக்ஷம் நிலையற் 
றது என்பதாம் . 

( உரை ) புவன நாசத்தால் புவனத்திலிருந்து போகங்களை 
அனுபவிக்கும் போக்தாக்களுடைய நாசமும் அறியப்பட்டிருத்த 
லால் புவனத்தை அடைதலாகிய அந்த மோக்ஷமும் நிலையற்ற 
தென்க . 

( ருஉ ) 
( அ - கை ) இவ்வா றுபரமான்மாவினிடத்து ஒடுக்கம் மோ 
க்ஷம் என்னும் பக்கத்தை மறுத்து , இனி , கைவல்யம் மோக்ஷம் 
என்னும் (சாங்கியர் ) பக்கத்தை மறுக்கின்றார் . 

( ருகூ ) குணதத்துவத்திற்கு மேல் அனுபவிக்கத்தகுந்த 
கன்மங்களுக்கு உபலப்தியின்மையால் நாசம் இல்லாமைபற்றிக் 
சாங்கியர்கள் கூறும் கைவல்யம் பொருத்தமற்றது என்பதாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


(உரை.) சாங்கியர்களுடைய முத்தியில் , கன்மநாசத்தால்- 
போக்திருத்தன்மையின் நிவிருத்தி ரூபமான யாதொரு கைவல் 
யம் கூறப்படுகின்றதோ , அதுவும் பொருத்தமற்றது . அது . 
பொருத்தமற்றதென்பதனை " நாசம் 

இல்லாமைபற்றி ” என்பதனாற் 
கூறுகின்றார் . குணதத்துவத்திற்குமேல் அனுபவிக்கத் தகுந்த 
கன்மங்களுக்கு நாசமில்லாமைபற்றி என்று அந்நுவயம் செய்து 
கொள்ளல் வேண்டும் . ஆனால் குணதத்துவமீறானதத்துவத்தை 
விடயமாகக் கொண்ட கன்மங்களுக்குப் போக்தாவாயிருக்குந்தன் 
மை சாங்கியர்களுக்குக்கிடையாது . ஆயினும் , குணதத்துவத்திற்கு 
மேல் சாங்கியர்களால் அறியப்படாத அசாகம் , வித்தை முதலிய 
தத்துவங்களைவிடயமாகக் கொண்ட கன்மங்கள் நாசமடையாமை 
பால் , அவற்றிற்குப் போக்தாவாயிருக்குத்தன்மை அவர்களுக்கு 
நீங்கவில்லை . அராக முதலிய தத்துவங்களில் அவர்களுடைய 
கன்மங்களுக்கு நாசம் இல்லாமைக்குக் காரணத்தை " உபலப்தி 
இன்மையால் " 

என்பதனாற் கூறுகின்றார் . உபலப்தியாவது : 
போகம் . இவ்வாறே “ புருடனுக்குச் சுகதுக்க முதலியவற்றின் 
அறிவே போகமென பெரியோர்களும் கூறுகின்றனர் . போக - 
மின்மை அநுபலப்தி ஆகும் . ஆகையால் முறையே மேல்மேலுள்ள 
தத்துவங்களைவிடயமாகக் கொண்ட கன்மங்கள் அனுபவிக்கத் 
தக்கவை ஆகும் . சாங்கியர்களால் அந்தக்கன்பங்கள் அனுபவிக் 
கப்படாமையால் அவை நசிக்கவில்லை . 

ஆனால் , “ ஹே அர்ச்சுனா ! ஞானாக்கினியானது எல்லாக் : 
கன்மங்களையும் சாம்பலாகச் செய்கின்றது 

கீதையிற் 
காணப்படுதலால் , சாங்கிய ஞானத்தால் கன்மங்கள் நாசமடைய 
வில்லை என்று எவ்வாறு கூறப்படுகின்றதெனில் , சாங்கிய ஞான 
மானது , குணம் புருடன் என்னும் இவற்றின் 

வேற்றுமையை 
அறியும் அறிவைமாத்திரம் பயனாக உடையது . அந்தக்குணதத்து 
வத்திற்கு மேலுள்ளதத்துவங்களைவிடயமாகக் கொண்ட கன்மங் 
கள் நாசமடைவதற்குச் சம்பந்தமில்லை . ஆனால் , குணங்களுடைய 
தொழிற்பாடு இல்லாமைபற்றிப் புத்தி முதலிய கரணங்களும் 
தொழிற்படாமலிருக்கின்றமையால் குணதத்துவத்திற்கு மேல் 
காணங்களின் தொழிற்பாடில்லாமல் போகம் எவ்வாறு நிகழும் . - 


என்று 


அக 2 


அஷ்டப்பிரகரணம் . ! 


எனில் , இந்தக் கேள்வி பொருந்தாது . ஆன்மாவினுடைய கரணங் 
களின் தொழிற்பாட்டுக்குக் குணத்தின் தொழிற்பாடு காரண 
மன்று . அன்றி , புண்ணிய பாவங்கலந்த கன்மங்களே காரணமா 
கும் . இவ்வாறு " சரீரங்கள் விடயங்கள் , கரணங்களாகிய இவை 
அனைத்தும் கன்மத்தால் தோன்றுகின்றன என்று வேறு நூல்களி 
லும் கூறப்பட்டிருக்கின்றன . கூறப்பட்ட கன்மங்கள் குணதத்து 
வத்தை நீக்கிய ஆன்மாக்களுக்கு இருக்கின்றன . அதனால் , 
கரணங்களின் தொழிற்பாடு இருக்கின்றது . ஆகையால் போக் 
திருத்தன்மை இல்லை என்பது ஆசங்கை மாத்திரமேயன்றி உண் 
மையில் போக்திருத்தன்மை இருக்கின்றது . ஆகவே , கேவலத் 
தன்மை பொருத்தமற்றது . ஆனால் சாங்கிய அறிவால் நிவிருத்தி 
யடைந்தது எதுவெனில் , குணத்தத்துவம் வரையுள்ள போகத் 
துக்குப் - போக்தாவாய் இருக்கும் போக்திருத்தன்மைதான் 
நிவிருத்தியடைந்திருக்கின்றது . வேறொன்றும் நிவிருத்தியடைய 
வில்லை என்க . 

( ங ) 


( அ - கை ) இனி , சாங்கியர்களுள் சிலருடைய மதத்தை 
அனுசரித்து " எல்லாக் கன்மங்களுக்கும் போகத்தால் நாசம் நிக 
ழும் என்னும் ஆசங்கையை எடுத்துக்கூறி அதற்கு விடை கூறு 
கின்றார் . 


- 


( ருச ) எல்லாக் கன்மங்களும் ஒரு பிறவியைத்தான் செய் 
கின்றனவெனில் , அவ்வாறன்று . முதற்காரணத்தில் ஒடுக்கமடை 
கின்றதாகக் கேட்கப்படுகின்றமையால் . வேதத்திலும் இந்திரத் 
தன்மை முதலியவற்றைப் பயனாகக்கொண்ட கன்மங்கள் வெவ் 
வேறு பிறவியை உண்டுபண்ணுகின்றனவென்று கூறப்பட்டிருக் 
கின்றது என்பதாம் . 


( உரை ) இவ்வுலகத்தில் பிறந்து இறக்கும் நடுவில் செய்யப் 
பட்ட முக்கியமாயும் அமுக்கியமாயும் உள்ள புண்ணிய பாவக் 
கூட்ட 

ங்களனைத்தும் மரணகாலத்து வெளிப்பட்டு விளங்கி , ஒரே 
காலத்தில் , விருத்தியடைந்து ஒரு பிறவியைத்தான் செய்கின்றன . 
--மறுபிறவியில் பயன் தருவதற்காகக் கன்மம் எஞ்சியிருந்து பிறி 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


அகம் . 


தொரு பிறவியை எதிர்பார்க்கின்றதில்லை . எதனாலெனில் , கன்மம் 
அனைத்தும் கிரியை ரூபமாய் இருக்கின்றமையால் என்க . இவ் 
வாறு ( பயனைத்தருவதற்காக எஞ்சியிருக்கும் ) பிராரத்த கன்மம் 
என்பது கிடையாதென்று சில வாதிகள் ஒரே பிறவியில் கன்மங் 
களின் நாசத்தைக் கூறுகின்றனர் . 

இப்பொழுது அடைந்த பிறவியினால் முற்பிறவியிலுள்ள 
கன்மம் அனைத்திற்கும் நாசம் உண்டென்பது அநுமானத்தால் 
நிச்சயிக்கப்படுகின்றது ; இந்தப் பிறவியில் புதிதாய் நிகழ்ந்த 
கன்மம் ஞானத்தால் தசிக்கின்றது ; ஆகையால் கன்மம் இல் 
லாமைபற்றி சணதத்துவத்திற்கு மேல் அனுபவிப்பதற்காகக் 
கன்டம் இருக்கின்றதென்பது கூடாது என்பார்க்கு , “ அவ்வா 
றன்று என்பதனால் குணதத்துவத்திற்கு மேலும் கன்மம் இருப் 
பதுபற்றி அது பொருந்தாதென்று கூறுகின்றார் . இப்பொழுது 
அடைந்த பிறவியினால் முன்னுள்ள கன்மம் அனைத்திற்கும் நாசம் 
உண்டென்ற நியமம் கிடையாது . வேறு பிறவிகளை உண்டு 
பண்ணுகின்ற கன்மங்களும் இருக்கின்றன . இதனை , முதற் 
காரணத்தில் ஒடுக்கம் அடைந்த 



என்பதனாற் கூறுகின்றார் . 
முதற்காரணத்தில் ஒடுக்கமடைந்த கன்மங்கள் வாசனாரூபமா 
யிருக்கின்றதாகக் கேட்கப்படுகின்றன . ஆகையால் முதற்கார 

ரத்தில் கன்மம் அனைத்தும் வாசனாரூபமாயிருக்கின்றன . பின் 
னர் அவை 

பரிபாகத்தை அடைந்து மீண்டும் போகத்தின் 
பொருட்டுத் தொழிற்படுகின்றன. இந்த யுத்தியினால் மாத்தி 
ரம் கன்மம் உண்டென்பதில்லை. வேதத்திலும் கன்மம் உண் 
டென்பது கேட்கப்படுகின்றது . இதனை இந்திரத்தன்மை முத 
லிய என்பதனாற் கூறுகின்றார் . ஸ்வாராஜ்யத்தில் ( இந்திரத்தன் 
மையில் ) ஆசைகொண்டவன் வாஜபேயம் என்னும் யாகத்தைச் 
செய்ய வேண்டும் என்று , ஸ்வராஜ்யம் என்னும் இந்திரத்தன்மை 
கூயப்பயனாகவுடைய கன்மமும் , முதலிய என்பதனால் கொள் 
ளத்தக்க சுவர்க்கத்தைப் பயனாக உடைய கன்மமும், வேதத் 
தல் விலக்கப்பட்டதாயும் நரகத்தைப் பயனாக உடையதாயும் 
உள்ள பிராம 

சமணக் கொலை முதலிய கன்மமும் உண்டென்பது 
வேதத்தில் கேட்கப்படுகின்றது . அவ்வாறான கன்மங்கள் வேறு 


அகசு 


அஷ்டப்பிரகரணம் . 


வேறான் . பிறவியை உண்டுபண்ணுகின்றன . ஒன்றுக்கொன்று 
மாறுபாடான பயன்களைத் தருகின்ற கன்மங்கள் ஒரே காலத்தில் 
பிறவியை உண்டுபண்ணமாட்டா . 

அனுபவமின்றிக் கன்மங் 
களோ நசிக்கமாட்டா . ஆகையால் நிச்சயமாக மறு பிறவியில் 
பயனைத் தருதற்பொருட்டுக் கன்மங்கள் எதிர்பார்த்துக்கொண் 
டிருக்கின்றனவென்று கொள்ளல்வேண்டும் . கொள்ளவே , ஒரே 
பிறவியில் கன்மங்களின் அனுபவத்தைக் கூறும்வாதம் பொருத்த 
மற்றது . இவ்வாறே பெரியோர்களும் , ஒரே காலத்தில் கன் 
- மங்கள் நசிக்குமாயின் ஒரு கன்மமும் நிலையாக இருப்பதில்லை ; 
சாத்திரத்தில் கூறப்பட்ட கன்மம் அனைத்தும் அனுபவிக்கப்பட்டு 
நசிக்கின்றன ” என்று கூறியிருக்கின்றனர் . 


இதுவரையும் கூறியவாற்றால் செய்யப்பட்ட காரியத்தை 
உடைய பிராரத்த கன்மமே சம்பவிக்கிறதில்லையெனக் கூறப்பட்ட 
தாகின்றதே எனில் , ( வாசனை தான் பலனைத்தருகின்றதே யன்றிக் 
கன்மம் பலனைத் தருகின்றதாகப் பெறப்படவில்லையே என்பது 
கருத்து ) எவன் இவ்வாறு மாறுபடக் கூறுகின்றான் ? ( கூறவில்லை 
என்றபடி ) அன்றி , தனது பயனைச் செய்கின்ற தர்மாதர்ம 
ரூபமான புருடகன்மங்களனைத்தானும் * பிரகிருதிக்கு - சமஸ் 
காரத்தை மாத்திரம் செய்யத்தக்கது . இவ்வாறே உலகத்தில் 
புருடனுடைய உழுதல் முதலிய தொழில்கள் பூமிக்குச் சமஸ் 

ரத்தைச் செய்கின்றனவாகக் காணப்பட்டிருக்கின்றன . கன்மம் 
புருடனால் செய்யப்பட்டதே ஆகும் . இந்தச் சமஸ்காரமோ 
தன்னுடைய பரிபாகத்தைத் துணையாகக்கொண்டு சில விடத் 
துத் தனக்குத் தடையாயுள்ள தீவிரமான கன்மபலனை அனு 
பவிக்கவேண்டின் அந்த அனுபவத்தின் முடிவினாலும் , சிலவிடத் 
துச் சிறந்த புவனங்களில் பலனை அனுபவிக்கவேண்டின் அந்த 


* பிரகிருதி என்பது இவ்விடத்தில் தர்மாதர் மங்களென்னும் குணங் 
களுக்கு இருப்பிடமான புத்தியைக் குறித்தது . 

- சமஸ்காரமென்பது இவ்விடத்தில் வாசனையைக் குறித்தது . மாத் 
திர சப்தத்தால் பயனைச் செய்யாதென்பது குறிப்பிடப்பட்டது . கன்மத் 
தைச் செய்த புருடனுக்கே பயனைச் செய்யும் என்றபடியாம் . 


பரமோக்ஷ நிராசகாரிகை 


அகரு 


அனுபவத்தின் முடிவினாலும் , ஒன்றுக்கொன்று மாறுபாடான 
பயன் ரூபமான கன்மங்களின் துணையைத் துணையாகக்கொண் 
டாவது , அல்லது தனியாகவாவது , யாதாவதொரு பிறவியில் 
ஒரு சமயத்தில் புதையலைப்போல் புருடனுக்குப் பயனைக் 
கொடுக்கும் * ஆகையால் கன்மங்களின் பரிபாகத்திலுள்ள வேற் 
றுமையானது சிற்றறிவுடையவர்களால் நிச்சயிக்கமுடியாததா 
கும்.. ஆகவே , மறு பிறவியில் பயனைத்தரும் கன்மம் இருக்கின்ற 
மைபற்றி சாங்கிய முத்தர்களின் கேவலத்தன்மை குணதத்துவத் 
தோடு கூடினதாய் நம்மால் கூறப்பட்ட கேவலத்தன்மையே 
ஆகும் . 

( அ - கை .) உங்கள் சைவாகமங்களிலும் ஆன்மாவுக்குக் 
கேவலமாய் இருக்குந்தன்மை கேட்கப்படுகின்றது . அஃது எவ் 
வாறு என்பார்க்குக் கூறுகின்றார் . 

( குரு ) அங்குட்ட மாத்திர புவனத்தில் பசுவுக்கு விஞ்ஞா 
னம் , யோகம் , சந்நியாசம் , போகம் என்னும் இவற்றுள் ஒன்றா 
லுண்டான கன்ம நாசத்தால் கேவலமாய் இருக்குந்தன்மை 
நிகழ்கின்றது என்பதாம் . 


( உரை ) அங்குட்ட மாத்திரம் என்னும் பெயர்கொண்ட 
வாசத்தானமான கலாதத்துவ புவனத்தில் மாயை புருடன் என் 
னும் இவற்றின் விவேகத்தை விடயமாகக்கொண்ட விஞ்ஞானத் 
தினாலாவது , பிரத்தியாகாரம் முதலிய எட்டு அங்கங்களால் உப 
கரிக்கப்பட்ட சித்தஜயம் என்னும் யோகத்தினாலாவது , மாயா 
புருட விவேகத்தின் பயனாகிய சந்நியாசத்தினாலாவது , எல்லாம் 
ஈசுவரனைச் சார்ந்ததென்று கருதி ஈசுவரன் பொருட்டு அர்ப்ப 


வாசனையானது தீவிர கன்மமென்னும் பாவத்தின் பலனையும் புண் 
ணியத்தின் பலனையும் அநுபவிக்கவேண்டாத சமயத்தில் , மாறுபட்ட 
புண்ணியபாவ பலன்களை , புண்ணியபாவங்களைத் தரும் முயற்சியைத் 
துணையாகக் 

கொண்டு மண்ணுலகத்திலும் , அவ்விரண்டின் பலனைத் 
தனித்து அனுபவிக்கவேண்டின் முயற்சியைத் துணையாகக் கொள்ளாது 
வாசனை மாத்திரத்தால் நரகத்திலும் சுவர்க்கத்திலும் , முன்னறிவிப்பின் 
றிக் கிடைக்கும் புதையலைப்போல் பலனைத்தருமெனக் கூறியவாறாம் . 


அஷ்டப்பிரகரணம் 


ணம் செய்யப்பட்ட எல்லாக் கன்மங்களுக்கும் அவற்றின் பயனை 
டயமாகக்கொண்ட அநுபவத்தினாலாவது 

எல்லாக் கன்மங்க . 
ளும் நசிக்கவே , போக் திருத்தன்மையின் முடிவைக் காரண 
மாகக்கொண்டு கைவல்யம் நிகழ்கின்றது . அது அங்குட்ட மாத் 
திர புவனத்திலே தான் நிகழ்வது ; உன்னுடைய முத்தியில் நிகழ் 
வதுபோல் அன்று . 

( ரு 
( அ - கை ) ஆனால் , அந்த கைவல்யமே எங்களுடைய 
மோக்ஷமாகும் என்பார்க்குக் கூறுகின்றார் . 

( நிசு ) முதற்காரணத்தில் ஒடுக்கம் என்னும் முத்திக்கு 
ஞானக்கிரியா குணங்கள் நாசமடைதல் பற்றி முத்தியின் பயன் 
ஆன்ம நாசமாக ஆகின்றது என்பதாம் . 

(உரை ) அங்குட்ட மாத்திரபுவனத்தில் முத்தியாகக் கொ 
ள்ளப்பட்ட அந்தக் கைவல்யமும் ஆன்மாவுக்கு மலம் இருத்த 
லாலும் , மலமாத்திரம் உடைய விஞ்ஞானகல நிலையைப்போல் 
சர்வஞ்ஞத்தன்மையும் சர்வ கருத்திருத்தன்மையும் இல்லாமை 
யாலும் முத்தியாகாது . முதற்காரணமான பிரகிருதியில் ஒடுக் 
கம் என்னும் உங்கள் மோகூம ஆன்மநாசமாகவே ஆகின்றது . 

(நசு ) 
( அ -- கை ) இவ்வாறு சாங்கிய பக்கத்தைக் குற்றமுடைய 
தாகச் செய்துவிட்டு நூலை முடிப்பதின் பொருட்டு எல்லா வாதி 
களையும் குறித்துக் கூறுகின்றார் . 


( எ ) எவர்களுக்குத் தன்னுடைய ஆன்மாவும் நாசமடை 
கின்றதோ அவர்கள் மூடர்களுள் மிகச் சிறந்தவர்களாகின்றனர் . 
சிகாசங்கிராந்திவாதிகள் அறிஞர்களுள் பண்டிதர்களாக 
கின்றவர்களாயிருக்கின்றனர் என்பதாம் . 


எண்ணு 


--- 


( உரை ) இவ்வாறு வாதிக்கின்ற எல்லா வாதிகளும் மூடர் 
களுள் முதன்மையாயுள்ளவர்கள் . ஆகையால் 

சிரேயசை 
விரும்புகின்றவர்களால் ஒதுக்கத்தகுந்தவராகின்றனர் . 
களுக்குச் சிரேயசு இல்லாத ஆன்ம நாசத் 

சத்திலாவது , அதற்குச் 


எவர் 


பரமோக்ஷ நிராசகாரிகை , 


சகஎ 


சமமான திலாவது , இது மிகச் சிரேயசு என்னும் நிச்சயம் நிகழ் 
கின்றதோ அவர்களுடைய அந்த மோக்ஷம் புருஷார்த்தமற்றது 
என்பது கருத்து . அஃதாவது - அறிவு , அறியப்படும் பொருள் , 
அறிபவன் என்னும் இவை இல்லாமையால் எல்லாவாதிகளுடைய 
மோக்ஷமும் ஆன்ம நாசத்திற்கு ஒப்பாயிருக்கின்றது . அறிவின் 
தோற்றம் பரமோக்ஷமாகையால் என்க . ஆனால் சங்கிராந்தி 
பதிகள் கூறும் முத்தியில் ஆன்மநாசம் இல்லை என்பார்க்கு 
அறிஞர்களுள் பண்டிதர்களாக எண்ணுகின்றவர்களாயிருக்கின் 
றனர் என்பதனால் விடை கூறுகின்றார் . 

சிகை என்பதற்கு சத்தி என்பது பொருள் . முத்தியில் சத் 
திக்குச் சங்கிராந்தியைக் கூறுகின்றவர் பண்டிதரல்லாதவர்களே 
யாவர் . இது முத்தியாகாதென்பது மேலே கூறப்பட்டிருக்கின் 
றது . அஃதாவது 

அஃதாவது * பரமசிவனே அவ்விடத்திலும் எல்லாவற் 
றையும் செய்கின்றார் அறிகின்றார் என்ற விடத்தில் என்க . ( எ ) 


( அ - கை ) அவ்வாறாயின் , எல்லா மோக்ஷ சாத்திரங்களும் 
மேலே கூறப்பட்டவாறு மறுக்கப்படுதலாலும் , ஒன்றோடொ 
ன்று மாறுபடுதலாலும் அவற்றிற்குப் பிராமாணியம் இல்லையோ 
என்பார்க்கு உண்டென்று கூறுகின்றார் . 


( ருஅ ) அன்னியர்களுக்கு அராகம் முதலான மேலான தத் 
துவங்கள் கூறப்படாமையால் பொருளில் குறைந்திருக்கும் தன் 
மையிருக்கின்றது . ஆகையால் அன்னியமதங்களை அறிந்தவர் 
மாயையைக் கடவாமைபற்றி உலகங்களிலே இருக்கின்றனர் 
என்பதாம் . 


(உரை ) எல்லாப் பிரமாணங்களும் எல்லாவற்றையும் விடய 
மாகக்கொள்ள வேண்டுமென்பதில்லை . சில விடயங்களை 
விளக்குகின்ற பிரத்தியக்ஷ முதலியவைபோல் ஏனைய நூல்களும் 
பிராமாணியங்களே 

ஆகும் . அவற்றிற்குச் சில விடயங் 
களை அறிவிக்குந் தன்மை உண்டென்பது எவ்வாறென்பார்க்கு , 


சுலோக எண் உகூ , 


உஎ 


சகஅ 


அஷ்டப்பிரகரணம் . 


அராகதத்துவம் முதலிய மேலான தத்துவங் கூறப்படாமை 
யால் என்பதனால் விடை கூறுகின்றார் . அராகதத்துவம் முதலிய 
எல்லாத் தத்துவக் கூட்டங்களையும் கூறாமையால் அவர்களுக்குச் 
சில விடயங்களை அறியுந்தன்மையே இருக்கின்றறது . இவ் 
பாறாயின் , ஏனைய ஆகமங்களால் அடையப்படுவது யாது என் 
பார்க்கு , ஆகையால் மாயையைக் கடவாமைபற்றி " என்பதனால் 
விடை கூறுகின்றார் . அராகதத்துவம் முதலிய மேலான தத்து 
வங்கள் ஒன் அவர்களால் அறியப்படாமையால் மாயாதத்து 
வத்திற்குக் கீழே அறிவையுடைய அன்னியமதத்தைச் சார்ந்த 
முத்தர்கள் தத்துவங்களிலுள்ள புவனக்கூட்டங்களில் ஒடுக்க 
மடைந்திருக்கின்றனர் . எவரெவருக்கு எந்த எந்தத் தத்துவ 
புவனத்தில் ஒடுக்கம் என்னும் விடயத்தை ஆகமப் பிராமாணியம் 
என்னும் நூலில் நாம் விரிவாய்க் கூறியிருக்கின்றோம் . ( ரு அ ) 
( அ - கை ) ஞான காண்டத்திலுள்ள விடபங்களை 

முடித் 
துக்காட்டுகின்றார் . 


( நிக ) இவ்வாறு வாதிகளால் கூறப்பட்ட பயன்களனைத் 
தும் அவற்றின் சாதனங்களில் மாணாக்கர்களுக்குப் பிரவிருத்தி 
உண்டாகாமை என்னும் பயனைக் கருதிச் சுருக்கமாய் நம்மால் 
கூறப்பட்டன என்பதாம் . 

(உரை ) எல்லா வாதிகளுக்கும் நிச்சயங்களாயுள்ள முத்தி 
ரூபங்களான பயன்களனைத்தும் சுருக்கமாய்க் கூறப்பட்டன. 
அவையனைத்தும் எதன் பொருட்டு மறுக்கப்பட்டனவெனில் , 
முத்திப் பயன்களுக்குச் சாதனமான சாத்திரங்களை நிச்சயம் 
செய்யாமல் தாழ்ந்த பயனில் பிரவிருத்திக்கின்றனர் ; சிரேயசை 
( மேலான முத்தியை ) விரும்புகின்றவர்கள * அயோகவிய வச் 
சேதத்தால் இவ்விடத்திற்றான் ( சித்தாந்த சாத்திரத்திக்றான் ) 
பிரவிருத்திக்கத்தக்கது ; சிறந்த மோக்ஷம் இதனாற்றான் அடை 
யப்படுகின்றதாகையால் என்க . 

( நசு ) 


அயோகவியவச்சேதம் - இயைபின்மை நீக்குதல் . 
உண்மை எனப்படும் . 


அது சம்பந்தம் 


பரமோக்ஷ நிராசகாரிகை . 


( அ - கை ) வியாக்கியானம் செய்தவர் இந்த வியாக்கியா 
னம் தன்னால் செய்யப்பட்டதென்பதைப் பற்றிக் கூறுன்றார் 


( சு 0 ) பிற ஆகமங்கள் அனைத்தினும் கூறப்பட்ட மோக்ஷங் 
களை மறுக்கின்ற இந்தக் காரிகைகள் மிக நுணுகி அறியத்தக்க 
விடயங்களை உடையனவாய் இருத்தலால் சிற்றறிவினை உடைய 
வர்களால் பிரவேசிக்க முடியாமலிருக்கின்றமைபற்றி நாராயண 
கண்ட்ரின் புதல்வரான பட்டராமகண்டர் , தீக்ஷைமுறையாய் 
இரௌரவ விருத்தியை இயற்றியவருடைய கருத்துக்கேற்ப இந் 
தக் காரிகைகளுக்கு வியாக்கியானத்தை விரிவாகச் செய்தனர் . 

( சு ) ) 


பரமோக்ஷ நிராசகாரிகை மூலமும் 

விருத்தியுரையும் 
முற்றுப்பெற்றன . 


அஷ்டப்பிரகரணம் முற்றுப்பெற்றது . 

சிவபெருமான் திருவடி வாழ்க . 


பிழை திருத்தம் . 


பக்கம் . வரி , 


பிழை . 


திருத்தம் . 


து 


கங 


பின 


• Wo 


கக 


கஅ அலகரித்து 

அலங்கரித்து 
முதற்காரணமாயும் முதற்காரணங்களாயும் 
ன் 

று இரத்தினங்களுக்கும் கலை முதலியவற்றிற்கும் 
உசு அறியப்படாததாயும் அறியப்படாதனவாயும் 

பின் 
உசு சிவதீக்ஷைக்கு 

சிவதீக்ஷை முதலியவற்றிற்கு 
உஅ செய்யத்தகுந்தது 

செய்யவேண்டும் 
அவனையறியும் 

அவனை உள்ளபடி யறியும் 
அந்தச் 

அந்தந்தச் 
உச கர்த் துரு 

கர்த்திரு 
அந்தச் 

அந்தந்தச் 
அந்த 

( அன்றியும் ) அந்த 
உக | துக்களையும் 

எதுக்களையும் 
உஅ தகுந்ததென்பது 

தகுந்தன வென்பது 
கள நிருபணம் 

நிரூபணம் 
சுயேஷ்டை 

சியேஷ்டை 
முன்னவர் முறையே 


52 


add 


20 


கஎ 


20 


குணத்தால் 


தால் 


உச 


கஉ 


கஎ 


( क 


பொருளையும் 

பயனையும் 
பொருளும் 

பயனும் 

அது அசேதனமாகையால் 
உஉ சவிகற்க 

சவிகற்ப 
வி 

காரமுடையதென விகார முடையனவென 
உஅ 

காணப்படுகின்றன காணப்படுகின்றனர் 
ரு நிகழாதென 

நிகழாவென 
உஉ ஏற்றத்தாழ்வான 

ஏற்றத்தாழ்வுகளான 
சேர்க்கையால் 

சேர்க்கையால் உண்டான 
ரு குற்ற 

குற்றம் 
அ சவிகற்பஞானத்திற்கு முன் நிருவிகற்ப ஞானத்திற்கு 
நிருவிகற்ப 

பின் சவிகற்ப 
- ஙஅ உங தகுந்ததாயும் 

தகுந்த தாயும் பொருளையறி 

விக்கின்றதாயும் 
கரு வைகரிக்குக் 

வைகரிக்கும் 
To உஉ யாதொரு 

இந்தச் 
கஅ / அறிவென்றும் 

அறிவென்னும் 


ஙக 


* கூசு 


வ 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் . 


அறிவுகளும் 
யுடையனவா 
காலாநல 
பிரமாண்டத்திற்கு வெளியில் 
லீசம் 


சவிகற்ப அறிவுகளும் 
உங யுடையதா 

கால 
சசு ஙக கிழக்கு 
சஎ கஎ 

லீசன் 
ச தீர்க்க 

சன் 
டூஉ 

மகோடம் 
உஎ 

கன்னங்களி 
அ மகேசுவரன் 

பீட 


தீர்க்க 


சம் 


மாகோடம் 
அண்ணத்தி 
மகேசுவரம் 
பீடாய 


சாஸ் 


சாசு 


நுஎ 


52 


22 


உ 


சன்னிதி 
வேறுவேறான 
ஆகவே , இந்த 
மாயும் உள்ள 
சிற்கனமாய் 
ஆகையால் பரமசிவனை 


சு 2 


கக 


கக 


காரண 


சுசு 


சன்னதி 

வேறான 
சு 

இந்த 
மாயும் 
சிற்கனமாயும் 

பரமசிவனை 
20 காாண 

சாத்திரத்தால் 
உண்டு 

பிருக்கின்றதென 
கள் கஅ , இந்த 

கஉ தல்லை 
கச அறிவற்ற 
எ தகுந்தது 

கஎ தென்பது 
கஅ உஉ மூக்கியப் 


எச 


எக 


கஎ 


சாத்திரங்களால் 
பரம்பரையாக உண்டு , 
யிருக்கின்றன வென 
( ஆகவே ) இந்த 
தில்லை 
அழிவற்ற 
தகுந்தன 


க 2 


வென்பது 


23 


తం 


கரு அத்துவித 

பிரதகி 
உஉ மிருக்கும் . 
கஉ தோன்றுகின் றனவோ 


F உ 


விரோதஞ் சம்பவிப்பது 

பற்றி முக்கியப் 
ஆன் மாக்களுக்கு அத்துவித 
பிரத்தி 
மிருக்கும் 
தோற்ற முண்டா கின்றன 

வோ 
சம்சார அவத்தை 
கருத்தாததன்மை 
அறியவில்லை 
அதற்கு 


காஅ உசு சம்சாரவத்தை 
ககள் உஅ கருத்தாதன்மை 

அறிகிறதில்லை 


ககக 


ககக 


பக்கம் . வரி . 


பிழை , 


திருத்தம் . 


ககச 


கடம் 


ககரு 


உசு 


விளங்குகின்றார் 


காரியமான கடம் 
எப்பொழுதும் விளங்குகின் 
றார் 


கக 


விந்துவை 


விந்து 


ககஎ 


20 சாந்தீ 


ககக 


காரியத்தை 
சுரோதசுடன் 


;, பிரபு 


19 
ககள் 


தங 2 


உக ஆன்மாவைப்போல் 

விரியாய் 
கக அந்தக் 


சாந்தி 
எந்தக்காரியத்தை 
சுரோத சொரூபமான முகத் 

துடன் 
சாந்தராயும் பிரபு 
ஆன்மாவிற்குப்போல் 
விரிவாய் 
எல்லாக்கன்மங்களினொப்பும் 
விஞ்ஞான கேவலத் தன் 
மைக்குக் காரணமாயிருத் 
தலாலும் , அந்தக் 
தீபிகை முதலிய வற்றில் 
அவ்விடங்களிற் 


கச O 


யில்லாத 


கசு ! தீபிகையில் 
கள அவ்விடத்துக் 
ங யற்ற 
உஅ யற்ற 
ரு முதலியோரையுங் 

றொழில் 


தி 


யில்லாத 
முதலியோரைக் 
றொழில் . 


செய்கின்றது 


22 


செய்கின் றன 
வெண்மைரூப 


- சசு 


அ | ரூப 
உக மறுப்பு 
கஅ | முடைய 

குணங்களினின்றும் 


- 5 சஅ 
கருக 


மறுப்பை 
முடையது 
குணங்களின் 


9 


அ , க 


கிக , 


சத்த 


சத்தம் 


அவ்வாறே சத்தம் 


உக 


கருடு 


91 


உக 


ஆகையால் 


கருக கிரியைகள் 

இந்திரியங்கள் 
நிகழ்கிறதில்லை 

நிகழுமாறில்லை 
உஎ காரியங்களை 

காரியங்களுக்கு 
அதுபோல இவ்விடத்தும் 
ரு | அகங்காரத்தின் பிரயத்தி அகங்காரத்தின் சொழின் 
னம் 

கியபிரயத்தனம் 
கடுஅஅ கஅ படுகிறதில்லை 

படுவனவல்ல 
சங்கல்ப 

சங்கற்ப 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் , 


பிறிதொரு 


உங 


கேட்கப் 


கு 

உள்ளிருக்கும் 
காணப் 
இந்தக் 
அகங்கார 


2 


கஎ 


அதற்குக் காரணமாக அகங் 


கார 


கசுக 


உ 


ஆதலால் 


ஆதலால் விஷய நியமமிருப் 

பது பற்றி 
தமக்கு 
ங்களில் 


42 


தனக்கு 
கங்களில் 


a 


கசுரு உச 


T 


3 


உஎ 


காரணத்தால் 


சுசு 


42 


தன் மாத்திரை 


கசுஎ 


காரணத்தா லென்க . ஆகை 

யால் 
பிரகாச மற்றதாயும் தாமதமா 
யும் உள்ள தன்மாத்திரை 
து 
னீடத்து 
பயனையுடையனவா 
சாதனங்களா 
அறிபவன் 
கின்றனவென்பை 
யத்தால் 
புத்திதத்துவ 
ரூபங்களும் 
தால் 
இராசச 
அறிபவன் 
யுத்திக்குப் பொருந்தா 
ப்பிரமாண 
மாதலாலும் 
பிரகிருதிக்குத்தான் 
பிரதானம் சடமாதலால் 


கஎள் 


கஎக 


எ 


20 | இந்தக் 
உரு விடத்து 
கசு பொருளா 

உங சாதனமா 
கசஅ 

அ அறியும் 

கின்றதென்பை 
2.சு யத்திற்கும் - - 

குணத்ததுவ 
ரூபமும் 

துடன் 
சஎடு 

உக இராச 
உரு அறிவிக்கும் 
கக பொருந்தா 

காரண 
5 அடி 

மாதலின் 
கஅரு உஅ பிரகிருதிக்குக் 
கஅஎ 

பாசங்கள் சடம் 
அ கின்றமையால் 

விகாரத் 
மலத்தன்மை 


13 


கஎ 


காசு 


கஎ 


கின்றது 


அராகத்தன்மை 


விகாரித் 
மலத்தோடு கூடியிருக்கும் 

தன்மை 
அராகத்தோடு கூடியிருக்கும் 

தன்மை 
மலத்துடன் 


மலத்தன்மையுடன் 


பக்கம் . வரி . 


பிழை . 


திருத்தம் , 


விகாரத் 


விகாரித் 


உஎ 


கூக 


22 . 


உஎ 


ககசு 


ந்த 


கஅ தாயும் 


உசா 


கஅக பரிணாமத் 

பரிணாமித் 
பரிணாமத்தன்மை 

பரிணாமத்தை 
ககள் கன்மத்துடன் 

கன்மத்திற்குப் 
உச கன்மத்தை 

கன்மத்திற்கு 
உரு உடைத்தாகாத 

இல்லாத 
சம்பந்திப்பது 
ககஉ 

சம்பந்தித்திருப்பது 
கடமுதலியன 

கட முதலிய வற்றிற்குப் 
அந்த ரூபத்திலும் இந்த 

வையாயும் 
யடைந்ததாயு 

யடைந்தவையாயு 
13 
ககக அதனுடைய 

அவனுடைய 
20 க கரு மறைப்பின்றி 

மறைப்பின்மையால் 
20 க mo பொருநாதென் 

பொருந்தாவென் 
உ O எ உரு அந்த 

ஆன்மாக்கட்கு அந்த 
கஎ திலிலுள்ள 

திலுள்ள 
உகக மாயையினுடைய 

மாயையினின்றும் 
சுத்தமா 

சுத்தமாயை 
உகஉ கொண்டெ 

கொண்டே 
கக 
உகங கச மூர்த்தி 

முத்தி 
உகரு மானகாண 

கரண 
உகசு தன்மைக் 

தன்மை 
தனது 
உகஎ இன்றி 

இவாறே இன்றி 
உகஅ க 0 அஞ்ஞான 

அஞ்ஞானி 
கக பொருந்தாமைக் 

பொருந்தாமை 
220 அந்தச்சத்தி 

அந்த ஞானக்கிரியா சத்தி 
நீக்குதற்கு முடியாதவனாக நீக்க வேண்டாதவனாக 


240 


ந 


ச 


86 


உ 


கஅ 


சு 


222 

யமையாததா 
உஉசு உஉ மோக்ஷமோ 
உங O 

பொருளினறிவு 
உஙக 

ஷை 
உங 2 வற்றிருப்பது 
உஙங 

அறியப் 
2 0 தோற்று 
உஙரு சொரூபமாதலால் 


யமையாதனவா 
மோக்ஷத்தையோ 
வேறுபொருளினறிவு 

க்ஷ 
வற்றிலிருப்பது 
தோற்றப் 
தோன்று 
சொரூபங் காரண மாதலால் 


23 


சு 


பக்கம் . வரி . 


பிழை. 


திருத்தம் . 


செய்யப்படும் 


காரணர்க . 


உகடு உசு | செய்யும் 
உநஅ 

காரணங்க 
உஙக 

உச குண்டனீ 


பண்னு 


பண்ணு 


குண்டலினீ 


91 


} குண்டனி 


உஅ 


உச ? 


அறி 
அறியப்படு 


உசசு 


mo 


வியாத்தி 
டெனக் 


க 0 | தோற்று 
கஎ | தோன்று 

இது அடித்ததன்று 
உசஅ அ 

டெனச் 
உருஉ 

தனது 
உரு ங 

தன் 
உஉ பிரகுருதி 

கசு போகதிரு 
உருசு கு பிரகிருத்தி 

முதர்க்காரணம் 


4E 


தம் 
பிரகிருதி 
போக் திரு 
பிரகிருதி 


முதற்காரணம் 


உசுக 


கின்றது 


கின்றன 


உசுஉ 


நக 


உலகத்தைத் தோற்றுவித்தல் உலகத்தோற்றம் 
இவ்வாறன்றி ஒரே ஒரே 


உசுங 


உஅ 


உ 


உசுசு உஎ நீங்கினவனாயும் 
உசுஎ மில்லாதவராயும் 
உசுஅ 

கலையின 

விரும்புகிறதில்லை 
உஎஅ உஎ காரண 

கரு போதம் 
கூஉ 

ரு செயகிறதாக 

கசு யெய்ய 
கசை விசேடமாய் 


ந OO 


நீக்கின அறிவுடையவனாயும் 
மில்லாத அறிவுடையவராயும் 
கலையின் 
விரும்புவனவல்ல 
காண 
போகம் 
செய்வனவாக 
செய்ய 
அனுக்கிரகம் செய்தற்பொ 

ருட்டு விசேடமாய் 
முத்தர் 
அபேதம் 
சைவசாத்திரம் 
படுவனவாயும் 
ரல்லாத 
எவ்வாறு சைவ சாத்திரமா 


ந O எ முத்தா 
ககக கஉ அபேதத்தன்மை 
ங 20 உக சைவ 
கூஉக கக படுவதாயும் 

உஎ னல்லாத 
க 22 கசு 

எவ்வாறு 


னது 


பிரவிருத்தியானது 
கஎ சத்தியோசாத 


பிரவிருத்தியைச் 
சத்தியோசோதி 


பக்கம் . வரி. 


பிழை . 


திருத்தம் . 


சாரி பா 


கஉஎ 
கஙச 

காரியா 
கூகஎ 

கரு முத்தி 
உஅ உள்ளது 


5 


31 


33 


கங 

கச தன்னம் 
கஅ கருத்திருத்திரு 
உசு வரர்த்திகம் 

கருத்தன்மை 
ங க ஆகயால் 

முத்தனா 
கூடியதாய் 
அறிவிம் 
சாமியானது 
வாரெனில் 

கின் றதென்று 
ரு பெயர் மாத்திர 

றுத்த 
கூ Go 

கஎ யறின் 
கஅ சாத்திரங்கனை 


சாரியரா 
காரிய 
முத்தி 
உள்ளதென்பது அநுபவசித் 

தம் 
தன்மை 
கருத்திரு 
வார்த்திகம் 
கருத்திருத்தன்மை 
ஆகையால் 
முத்தர்களா 
கூடியனவாய் 
அறிவும் 
சாமியமானது 
வாறெனில் 
கின் றனவென்று 
பெயர் வேற்றுமைமாத்திர 
ருத்த 
யன்றி 
சாத்திரங்களை 
னர் . இவ்வாறே சத்தியைமூர் 
த்தியாகவும் சத்திமானை மூர் 
த்திமானாகவுங் கூறுன் றனர் 
யில்லையோ 


சு 


31 


கக 


20 னர் 


கருக 


யில்லையா 


நசு 


உ 


உசு 


சென்று 


கசுஉ 


கடுஉ 50 | கருதிக் 

கருதி உபசாரமாய்க் 
கருடு கூஉ மூதலிய 

முதலிய 
எரிககறு 

எரிக்க 
சென் 
தனமை 

தன்மை 
கஅ லாது 

லாதது 
உக தார்க்கீகர் 

தார்க்கிகர் 
சங்கிராநதி 

சங்கிராந்தி 
கா 

பிறி 
கஅ கிராந்திப் 

கிராந்தி 
உச | இல்லை 

இராது 
கஉ காரிய ரூபமாய் வேற்றுமை ( காரிய ரூபமாய் வேற்றுமைப் 
படுதற்கு 

படுதற்கு ) 


நசுகூ 


கூசுச 


கசுசு 


அ 


பக்கம் . வரி. 


பிழை . 


திருத்தம் . 


கங 


ரூ 


கின்றதோ 


கின்றதே 


நம் 


கூஎஅ 


ரு பிரதீப 


இவ்வாறு சங்கிராந்தி பக்கத் 

தை மறுத்து பிரதீப 
சித்தத்தின் காரியமான 


கஅ o 


நினைவு 


எ 


நினைவு 


கூக 


க அக 


நிகழ்ந்த 


2 


ள்ளப்பாடு 
அ 

பண்ணப்பட்ட 
கம் 

பிறனுடைய 
கடந்த 

கடம் 
ஈ o அப்பிரா 


காசம்கொள்ளப்படு 
நிகழ்ந்ததாயும் 
பண்ணப்பட்டதாயுமுள்ள 
பிறனுடைய 
கடந்த 
அதாவது கடம் 
அப்பிர 


சு 


கஅஎ 
ச 02 


சஅ 


மண 


மாண 


சகங 


20 


கின்றதாக 


கின்றவையாக 
மோக்ஷம் 


சகசு 
சகஅ 


2 


தத்துவங்கள் 


கஅ மோக்ஷம 

தத்துவங் 

படாடை 
கூ ஒன் 


படாமை 


29 
2 


ஒன்றும் 


தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து 

வெளியீடு . 


க 


0 0 


அ 


O 


0 


o 


O 


0 


O 


0 


O 


ar 


O 


சிவார்ச்சனாசந்திரிகை ( நாகாம் விலை கூ 
மூன்று பிரகரணங்கள் ( நாக : )விலை 

கூ 
கூ . ஐந்து பிரகரணங்கள் ( நாகரம் ) விலை 

கூ 
மதங்கபாரமேசுவரம் . ஞானபாதம் (நாகரம் ) கூ 
ந . மூன்று பிரகரணம் ( தமிழ் ) விலை 

கூ 
சம்புஞ்ஜாவிதி ( கிரந்தம் ) விலை 

கூ 
சைவ பூஷணம் ( கிரந்தமூலமுந் தமிழ் 
வியாக்கியானமும் ) 

கூ 
சைவசித்தாந்த பரிபாஷை ( நாகரம் ) கூ 
க .. சிவார்ச்சனா சந்திரிகை ( தமிழ் ) 

கூ 
க 0 . ஐந்து பிரகரணம் (தமிழ் ) 

கூ 
உபமன்யு பக்த விலாசம் ( கிரந்தம் ) 

தேவாரங்களுடன் ( வேறு பதிப்பு ) கூ 


எ . 


க 


0 0 


அ 
. 


அ 


0 


0 


O 


8) 


0 0 


2 


0 0 


அச்சிலிருக்கும் நூல்கள் . 
மிகந்திர விருத்தி தீபிகை ( நாகரம் ) 
சைவகத்தாந்த பரிபாஷை ( தமிழ் ) 


குறிப்பு : - அஷ்டப்பிரகரணம் காகரம் தொகுதி இரண்டும் 
ஒன்றாகவும் , தமிழ் தொகுதி இரண்டும் ஒன்றாகவும் மிக அழகாக 
பபைண்டு செய்யப்பெற்றிருக்கின்றன . 


நாகரம் விலை 
தமிழ் விலை 


கூ உ 

o 
கூ 

ங 0 0 


